வெ.இறையன்பு படைய்புகளில்‌ 
வாழ்வியறு சிந்தனைகள்‌ 


காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி. 
பட்டத்திற்காக அளிக்கப்பெறும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 
ச மலர்க 
பதிவு எண்‌: 1092/2014-15 


நெறியாளர்‌ 


முனைவர்‌ ௪.இராமறாற்த்தி, 
தமிழாய்வுத்துறை, ம.க. அரசு கலைக்கல்லூரி, சிவகங்கை 


பல்கலை 
pg கே 


தி ே 
ALAGAPPA UNIVERSITY © 


அழகப்பா பல்கலைக்கழகம்‌ 
(தேசியத்‌ தர மறுமதிப்பீட்டின்‌ மூன்றாம்‌ சுழற்சியில்‌ A* (CGPA:3.64) பெற்றது) 
காரைக்குடி-630 003. 
இந்தியா. 


ரிப்ரவரி 2018 


முனைவர்‌ ச. இராமமூர்த்தி, எம்‌.ஏ. எம்‌.பில்‌. பி.ஜி.டி.சி.ஏ. சி.ஜி.ட, பிஎச்‌. 
உதவிப்‌ பேராசிரியர்‌, 

தமிழாய்வுத்துறை, 

மன்னர்‌ துரைசிங்கம்‌ அரசு கலைக்கல்லூரி, 

சிவகங்கை. 


மேற்பார்வையாளர்‌ சான்றிதழ்‌ 


“வெ.இறையன்பு படைப்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌?” என்னும்‌ 
தலைப்பில்‌ முனைவர்‌ பட்டத்திற்காகத்‌ திருமதி ச.மலர்க்கொடி செய்துள்ள 
இவ்‌ஆய்வு அவரால்‌ தன்னிச்சையாகச்‌ செய்யப்பட்டது என்றும்‌, 
இவ்‌ஆய்விற்காக வேறு எந்தப்‌ பட்டமும்‌ ஆய்வாளருக்கு அளிக்கப்‌ 


பெறவில்லை என்றும்‌ சான்றளிக்கிறேன்‌. 


இடம்‌ : சிவகங்கை (முனைவர்‌ ச.இராமறமூர்த்தி) 
மேற்பார்வையாளர்‌ 
நாள்‌ 


ச.மலர்க்கொடி, எம்‌.ஏ. எம்‌.பில்‌. நாள்‌: 
பதிவு எண்‌: 1092/2014-15 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ (பகுதி நேரம்‌), 


தமிழாய்வுத்துறை, 
மன்னர்‌ துரைசிங்கம்‌ அரசு கலைக்கல்லூரி, 
சிவகங்கை. 


ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


“வெ.இறையன்பு படைய்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌” எனும்‌ 
தலைப்பில்‌ காரைக்குடி, அழகப்பா பல்கலைக்கழக முனைவர்‌ 
பட்டத்திற்காகச்‌ செய்யப்பட்டுள்ள இவ்‌ஆய்வு என்‌ சொந்த முயற்சியால்‌ 
உருவானதே என்றும்‌, இதற்குமுன்‌ வேறு எந்த ஆராய்ச்சிப்‌ பட்டத்திற்கும்‌ 


இவ்‌ஆய்வேடு அளிக்கப்பெறவில்லை என்றும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


(ச.மலர்க்கொடி) 
ஆய்வாளர்‌. 


உறுதிக்‌ கையொப்பம்‌ 


(முனைவர்‌ ச. இராமறூர்த்தி) 
மேற்பார்வையாளர்‌ 


நன்றியுரை 

“வெ.இறையன்பு படைய்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌” என்னும்‌ 
தலைப்பில்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வினை நிகழ்த்த அனுமதி வழங்கிய 
காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகக்தீற்கும்‌, பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்களுக்கும்‌ என்‌ நன்றி. 

மன்னர்‌ துரைசிங்கம்‌ அரசு கலைக்கல்லூரித்‌ தமிழாய்வுத்துறையில்‌ 
பகுதிநேர முனைவர்‌ பட்ட ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பளித்த அன்றைய 
கல்லூரியின்‌ முதல்வர்‌ சீ.ஜெகன்னாகன்‌ அவர்களுக்கும்‌, இன்றைய கல்லூரி 
முதல்வர்‌ முனைவர்‌ ம.இராஜேந்திரன்‌ அவர்களுக்கும்‌, தமிழாய்வு மையத்தின்‌ 
தலைவர்‌ முனைவர்‌ வி.கிளாட்சன்‌ அவர்களுக்கும்‌ நன்றிகூறக்‌ 
கடமைப்பட்டுள்ளேன்‌. 

ஆய்வில்‌ ஈடுபட ஆர்வத்தைத்‌ தூண்டியும்‌, ஆய்வு தொடர்பான 
கருத்துக்களைக்‌ கூறியும்‌, ஆய்வுக்கட்டுரைகளைப்‌ பலமுறை திருத்தியும்‌ ஆய்வு 
செம்மைபெற பல்வேறு நிலைகளில்‌ ஊக்கமளித்து உதவிய என்‌ ஆய்வு 
நெறியாளர்‌ முனைவர்‌ ச.இராமமூர்த்தி அவர்களுக்கு என்‌ நெஞ்சார்ந்த நன்றி 
என்றும்‌ உரியதாகும்‌. 

ஆய்வுதொடர்பான கலந்துரையாடலின்போது அறிய கருத்துக்களை 
வழங்கிய, தமிழறிஞர்‌ முனைவர்‌ இ.கி.இராமசாமி அவர்களுக்கு என்‌ நன்றி 
உரியது. 

பல்வேறு பணிகளுக்கிடையில்‌ நேர்காணலுக்கு நேரம்‌ ஒதுக்கி, 
இன்முகத்தோடு பேட்டி கொடுத்த படைப்பாளர்‌, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி 
வெ.இறையன்பு அவர்களுக்கு என்‌ நன்றி. 

ஆய்வு செய்யும்‌ காலத்தில்‌ உதவிய எம்துறைப்‌ பேராசிரியர்கள்‌ முனைவர்‌ 
கா.சந்தானலெட்சுமி, முனைவர்‌ ச.விஸ்வநாதன்‌, முனைவர்‌ மு.சிகம்பரம்‌, 
முனைவர்‌ து.ஸ்டாலின்‌, முனைவர்‌ ௧௬.இராமச்சந்தீரன்‌, முனைவர்‌ 
இரா.தங்கமுனியாண்டி, முனைவர்‌ இராமமனோன்மணி, திரு.வே.சதிஷ்‌, 
முனைவர்‌ ஆ.யபாண்டி, திரு.ம.முத்துரரமன்‌, திருமதி அ.உமாராணி, செல்வி 
இரா.புவனேஸ்வர்‌, திரு.௬.கிருஷ்ணமூர்த்கி, திரு.சண்முகநாகன்‌, 


திரு.முத்துவேலு மற்றும்‌ தோழிகள்‌ முனைவர்‌ தீ.பரிமனா, முனைவர்‌ பானுமதி 
ஆகியோருக்கும்‌ என்‌ நன்றி. 


£பெற்றாற்பெறின்‌ பெறுவர்‌ பெண்டிர்‌ பெருஞ்சிறப்புப்‌ 

புத்தேளிர்‌ வாழும்‌ உலகு” 
என்னும்‌ குறளுக்குப்‌ பொருத்தமுடைய நற்பண்போடு எந்நாளும்‌ என்‌ கல்வி 
வளர்ச்சியில்‌ அக்கறை கொண்டு முகம்‌ கோணாமல்‌ ஆய்வுப்பணிக்கு 
முழுமையான ஒத்துழைப்பை நல்கி பல்வேறு இடர்கள்‌ வந்தபோதும்‌ மனம்‌ 
துவண்டுவிடாமல்‌ வழிநடத்திய என்‌ அன்பிற்குரிய கணவர்‌ திரு.ச௬.முத்த 
அவர்களுக்கும்‌, மகன்‌ மு.சங்கரநாராயணனுக்கும்‌ நன்றி உரியது. 

என்மீதும்‌ அக்கறை கொண்டு தன்முனைப்போடு உதவிகள்‌ செய்துவரும்‌ 
என்‌ மாமனார்‌ தெய்வத்திரு.சுப்யையர அவர்களுக்கும்‌, மாமியார்‌ 
திருமதி.பாண்டியம்மான்‌ சுப்யையா அவர்களுக்கும்‌, என்‌ நாத்தனார்கள்‌ 
திருமதி.லெட்சுமி- திரு.கணயகி, திருமதி.பொன்னழகு-திரு.கணேசன்‌ மற்றும்‌ 
திருமதி.மனோன்மணீ-திரு.முக்கன்‌ அவர்களுக்கும்‌ நன்றிகூறக்‌ 
கடமைப்பட்டுள்ளேன்‌. 

என்‌ முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு என்னைப்‌ படிக்க வைத்த 
எனது தந்தை திரு.கா.சங்கரவேல்‌ அவர்களுக்கும்‌, எனது தாய்‌ 
திருமதி.பிச்சையம்மான்‌ சங்கரவேல்‌ அவர்களுக்கும்‌ நன்றி. தாய்க்கு நிகரான 
என்‌ சித்தி மரரியம்மாள்‌ மாரியப்பன்‌ அவர்களுக்கும்‌, என்‌ உடன்பிறந்த 
சகோதரி ச.இந்திரா (என்ற) சரவணாதேவி அவர்களுக்கும்‌, அண்ணன்‌ 
திரு.காந்தீ-சுப்புலெட்சுமி காந்தி அவர்களுக்கும்‌, என்‌ தம்பி திரு.சந்தனமுத்க; 
- இராஜேஸ்வரி சந்தனமுத்து அவர்களுக்கும்‌, என்னை ஊக்கப்படுத்திய என்‌ 
குடும்பத்தார்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 

ஆய்வேட்டைத்‌ தெளிவாகவும்‌ முறையாகவும்‌ தகுந்த நேரத்திலும்‌ 
கணினியில்‌ தட்டச்சு செய்துகொடுத்து உதவிய மதுரை, சுபத்ரா கம்ப்யூட்டர்‌ 
நிறுவனத்தார்க்கும்‌ என்‌ நன்றி என்றும்‌ உரியதாகும்‌. 


ச.மலர்க்கொடி. 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


ஆண்டு இல்லை 
உரையாசிரியர்‌ 
கட்டுரையாசிரியர்‌ 
கம்பராமாயணம்‌ 
கலித்தொகை 
திருக்குறள்‌ 
சிலப்பதிகாரம்‌ 
தண்டியலங்காரம்‌ 
திருமந்திரம்‌ 
தொகுப்பாசிரியர்‌ 
தொல்காப்பியம்‌ 
நற்றிணை 
நன்னூல்‌ 
நாலடியார்‌ 

நூற்பா 

பக்கம்‌ 
பதிப்பாசிரியர்‌ 
பக்கங்கள்‌ 
பதிற்றுப்பத்து 
பரிபாடல்‌ 

பாடல்‌ 

புறநானூறு 
பொருளதிகாரம்‌ 
மணிமேகலை 
முந்துநூல்‌ 
மேற்காட்டிய நூல்‌ 
மொழிபெயர்ப்பாசிரியர்‌ 
Page 

Pages 


யொருனடக்கம்‌ 


இயல்‌ பக்கம்‌ 
ஆய்வு அறிமுகம்‌ l 
1. படைப்பாசிரியரும்‌ படைப்புகளும்‌ 8 
2; சமுதாயச்‌ சிந்தனைகள்‌ 48 
3. மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 124 
4. தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 166 
5, ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ 207 
6. இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌ 239 
ஆய்வு நிறைவுரை 302 
துணைநூற்பட்டியல்‌ 310 
பின்னிணைப்புகள்‌ 
1. வெஇறையன்பு முனைவர்‌ பட்டம்‌ பெற்ற நிழற்படம்‌ 328 
2. சிறந்த நூலுக்கான விருது பெற்ற நிழற்படம்‌ 329 
3. நேர்காணலின்போது படைப்பாளருடன்‌ ஆய்வாளர்‌ 330 


எடுத்துக்கொண்ட நிழற்படம்‌ 


4. வெ.இறையன்பு அவர்களிடம்‌ ஆய்வாளர்‌ நிகழ்த்திய 331 
நேர்காணல்‌ 


ஆய்வு அறிமுகம்‌ 


ஆய்வு அறிமுகம்‌ 


இலக்கியத்திற்குக்‌ குறிப்பிட்ட நோக்கமுண்டு எனப்‌ பழந்தமிழர்‌ கருதினர்‌. 
இலக்குடையது இலக்கியம்‌ என்பதுதான்‌ அவர்களின்‌ புரிதலாகும்‌. அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌ ஆகியவற்றை வைத்துத்‌ தொடக்கத்தில்‌ படைப்பிலக்கியம்‌ 
படைத்த தமிழர்‌, பின்னர்‌ காலப்போக்கில்‌ வடமொழித்‌ தாக்கம்‌ பெற்று 
வீட்டையும்‌ இணைத்துப்‌ பேரிலக்கியம்‌ செய்ய முனைந்தனர்‌. வெறும்‌ 
பொழுதுபோக்கைக்‌ கருதியோ, இன்பமூட்டும்‌ நுகர்வு வெறிக்குத்‌ 
தூண்டப்பட்டோ படைப்பிலக்கியம்‌ செய்வதைப்‌ பழந்தமிழர்‌ பின்பற்றவில்லை. 
ஐந்திணை இயற்கையைக்‌ கவிதைக்குப்‌ பின்னணியாக அமைப்பதல்லாமல்‌, 
இயற்கையை இயற்கை வியப்புக்காகவோ பாடும்‌ பழக்கம்‌ சங்கக்‌ கவிஞர்களிடம்‌ 
இருந்ததில்லை. நாற்பொருள்‌ பயக்கும்‌ நடையொழுங்குடன்‌, விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டதுதான்‌ முதல்நூல்‌ எனத்‌ தமிழர்‌ நம்பினர்‌. எனவே, 
மக்களுக்குப்‌ பயன்படக்‌ கூடியதாகவும்‌, அவர்தம்‌ வாழ்வை 


ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும்‌ படைப்பிலக்கியத்தைப்‌ புனைந்தனர்‌. 


பழந்தமிழ்ச்‌ செய்யுள்‌ நெறியின்‌ தாக்கம்‌, ஐரோப்பியர்‌ வருகைக்குப்‌ பிறகு 
உருவான புதுக்கவிதை, சிறுகதை, புதினம்‌ ஆகிய புத்திலக்கிய வகைமைகளிலும்‌ 
எதிரொலித்தது. காப்பியத்திற்கு மாற்றாக, புதினத்தையும்‌ நெடும்பாட்டுக்களின்‌ 
தற்கால வடிவமாகச்‌ சிறுகதைகளையும்‌, தனிப்பாடல்களின்‌ நீட்சியாகப்‌ 
புதுக்கவிதைகளையும்‌ பலர்‌ நோக்கினர்‌. இதனால்தான்‌ இவ்வகைமைகள்‌ தமிழில்‌ 
வேரூன்ற நெடுங்காலம்‌ தேவைப்பட்டது. பழந்தமிழ்‌ மரபில்‌ ஆழமாகத்‌ 
தோய்ந்தவர்களுக்குத்‌ தொடக்கத்தில்‌ இப்புத்திலக்கிய வகைமைகள்‌ பிடிபடாமல்‌ 
போனதும்‌, ஐரோப்பிய இலக்கியங்களைப்‌ புத்தார்வத்துடன்‌ பயின்றவர்களுக்கு 
இவை வசப்பட்டதும்‌ இப்படித்தான்‌ நிகழ்ந்தன. இன்று இந்நிலைமை வெகுவாக 
மாறிப்‌ பல்வேறு போராட்டங்களுக்குப்‌ பிறகு, சிறப்பாகத்‌ தமிழில்‌ 


புத்திலக்கியங்கள்‌ நிலைபெற்றுள்ளன. ஆனால்‌, இப்போதும்‌, படைப்பிலக்கியம்‌ 


என்பது உருவ அமைதியின்‌ சிறப்பில்தான்‌ இருக்கின்றது எனத்‌ தீவிரமாக 
விவாதிப்போரும்‌, உள்ளடக்கச்‌ செழுமையால்தான்‌ இலக்கியமே சாத்தியமாகிறது 


எனப்‌ பொருள்வளத்தைப்‌ பிரதானமாக வலியுறுத்துவோரும்‌ உண்டு. 


புதுக்கவிதை, சிறுகதை போன்றே புதின இலக்கியமும்‌ தொடக்கத்தில்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயம்‌, குடும்பச்‌ சூழல்‌ போன்ற பொதுவான நிலையையே 
விவரிக்கின்றன. பிறகு விடுதலைப்‌ போராட்டம்‌ தோன்றியபோது சிலர்‌ இதனை 
மையமாக வைத்து எழுதினார்கள்‌. பின்னர்‌ பொழுதுபோக்கிற்காகக்‌ கற்பனை 
கலந்த வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ தோன்றின. புதினம்‌ என்ற ஓர்‌ இலக்கிய வகை 
படிப்படியாக ஒரு வரையறையோடு தோன்றுவதற்கு உதவினவே தவிர, மக்களை 
நோக்கி நகர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. குடும்பங்களுக்குள்‌ உள்ள சிக்கல்‌, காதல்‌, 
துப்பறிதல்‌ என்ற வகையிலேயே புதினங்கள்‌ தோன்றின. கலை கலைக்காகவே 
என்ற நிலையில்‌ இருந்தன. மேலும்‌, மேட்டுக்குடிகளின்‌ பொழுதுபோக்கிற்காகப்‌ 


படிக்கும்‌ நிலையிலேயே இருந்தன. 


அடிமைப்பட்ட இந்தியாவில்‌ அன்னியரின்‌ சுரண்டல்‌ இங்குச்‌ 
சாதிபேதங்கள்‌, அறியாமை என அடுக்கடுக்காகப்‌ பல சிக்கல்கள்‌, 
தொழிற்புரட்சியால்‌ தொழிற்சாலைகள்‌ தோன்றி முதலாளிகளுக்கும்‌ 
தொழிலாளர்களுக்கும்‌ முரண்பாடுகள்‌ ஏற்பட்டன. ஏற்கனவே பண்ணை 
அடிமைப்‌ பிரச்சினை இருந்தது. இவ்வகைச்‌ சிக்கல்களை வெளிப்படுத்த எழுந்த 
முற்போக்குச்‌ சிந்தனைகொண்ட படைப்புகளே கட்டமைப்பு, கதை சொல்லும்‌ 
உத்தி என எல்லாவற்றிலும்‌ சிறந்து விளங்கின. 

இவ்வாறு முற்போக்குச்‌ சிந்தனை கொண்ட படைப்பாளர்களுள்‌ 
தலைசிறந்த ஒருவராகப்‌ படைப்பாளி வெ.இறையன்புவைக்‌ குறிப்பிடலாம்‌. 
சுயமுன்னேற்ற எழுத்தாளராகத்‌ தமிழ்ச்‌ சூழலில்‌ அறிந்து கொள்ளப்பட்ட 
வெ.இறையன்பு, குறிப்பிடத்தக்க சில புதினங்களையும்‌, கவனம்‌ ஈர்க்கும்‌ சில 


சிறுகதைகளையும்‌, புதுமையான பல கவிதைகளையும்‌ படைத்தவர்‌ என்ற 


வகையில்‌, இருபத்தியோராம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ப்‌ படைப்பிலக்கியச்‌ சூழலில்‌, 
அவருக்குரிய நியாயமான ஓரிடத்தைத்‌ தம்‌ எழுத்துக்களால்‌ 
அடைந்துவிட்டவராவார்‌. வெ.இறையன்புவின்‌ கவிதைகளையும்‌, 
சிறுகதைகளையும்‌, புதினங்களையும்‌ உள்வாங்கிக்‌ கொள்வது மிகவும்‌ எளிதாகும்‌. 
அவரது படைப்புகளில்‌ கருத்துக்களும்‌ வாழ்வியல்‌ விழுமியங்களும்‌ 
கட்டுக்கோப்புடன்‌ பளிச்சிடுகின்றன. இச்சிறப்புமிகு எழுத்தாளர்‌ 
வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ காணப்படும்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகளை 
வகைதொகைப்படுத்திக்‌ காட்டுவதாக இவ்‌ஆய்வு அமைகின்றது. 
ஆய்வுத்தலைப்பு 

“வெ.இறையன்பு படைய்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌” என்பது 
இவ்‌ஆய்வின்‌ தலைப்பாக அமைகின்றது. 
ஆய்வின்‌ நேரக்கம்‌ 

இக்கால இலக்கிய ஆய்வுத்துறையில்‌ புதினம்‌, சிறுகதை, கவிதை, நாடகம்‌, 
உரைநடை போன்றவற்றைப்‌ பற்றிய ஆய்வுகள்‌ தொடர்ந்து கொண்டே 
இருக்கின்றன. இன்றைய படைப்பிலக்கியங்கள்‌ பொதுவாகச்‌ சமுதாயத்தைப்‌ 
பற்றியும்‌ சமுதாயத்தில்‌ தோன்றியுள்ள சிக்கல்களைப்‌ பற்றியும்‌ பேசுவதாக 
அமைந்துள்ளன. அந்தவகையில்‌ இந்திய  ஆட்சிப்பணியில்‌ இருந்துவரும்‌ 
வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ காணப்படும்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகளை 
வகைதொகைப்படுத்தி ஆராய்ந்து, அவை வாழ்விற்கு எவ்வகையில்‌ 
துணைபுரிகின்றன என்பதை விளக்கிக்காட்டுவது இவ்‌ஆய்வின்‌ நோக்கமாகும்‌. 
ஆய்வு எல்லை 

வெ.இறையன்புவின்‌ படைப்பிலக்கியங்களான கவிதைகள்‌, சிறுகதைகள்‌, 
புதினங்கள்‌, கட்டுரைகள்‌, உரையாடல்களின்‌ தொகுப்புகள்‌ போன்றவற்றில்‌ 
இடம்பெற்றுள்ள வாழ்வியற்செய்திகள்‌ மட்டும்‌ இவ்‌ஆய்விற்குரிய எல்லைகளாக 


அமைகின்றன. 


ஆறம்வு ஆதாரங்கள்‌ 

இவ்‌ஆய்விற்குப்‌ பயன்பட்ட ஆதாரங்கள்‌ முதன்மை ஆதாரங்கள்‌, 
துணைமை ஆதாரங்கள்‌ என இரண்டு வகையாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளன. 
முதன்மை ஆதாரங்கள்‌ 

படைப்பாசிரியர்‌ வெ.இறையன்பு எழுதிய (2014 வரை வெளிவந்துள்ள) 
கவிதைத்தொகுப்புகள்‌-5, சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌-5, புதினங்கள்‌-3, குட்டிக்கதை 
நூல்‌-1, சிந்தனைக்‌ கட்டுரை நூல்கள்‌-22 ஆகியன இவ்‌ஆய்விற்கு முதன்மை 
ஆதாரங்களாக அமைகின்றன. 
துணைமை ஆதாரங்கள்‌ 

வெ.இறையன்பு பற்றி பிறர்‌ தரும்‌ செய்திகள்‌, அவருடைய படைப்புகள்‌ 
குறித்த பதிப்புரைகள்‌, அணிந்துரைகள்‌, அவரைப்பற்றிய தனிக்கட்டுரை நூல்கள்‌, 
திறனாய்வு நூல்கள்‌, இதழ்களில்‌ வெளிவந்துள்ள செய்திகள்‌, அவரது வாழ்க்கை 
வரலாறு பற்றிய வலைதளச்‌ செய்திகள்‌, ஆய்வியல்‌ நிறைஞர்‌ பட்ட ஆய்வுரை, 
முனைவர்‌ பட்ட ஆய்வேடு, அகராதிகள்‌ ஆகியன இவ்‌ஆய்விற்குத்‌ துணைமை 
ஆதாரங்களாக விளங்குகின்றன. 
ஆய்வியல்‌ அணுகுமுறைகள்‌ 

இவ்‌ஆய்வில்‌, கவிதை, புதினம்‌, சிறுகதை ஆகியவற்றின்‌ அமைப்புமுறை, 
இலக்கியச்சிறப்பு, உத்தி, உள்ளடக்கம்‌, இவற்றைச்‌ சமூகவியல்‌ நோக்கில்‌ 
பார்ப்பதால்‌ சமூகவியல்‌ அணுகுமுறையும்‌ (Sociological Approach), 
பிறபடைப்புகளோடு ஒப்பிட முயல்வதால்‌ ஒப்பியல்‌ அணுகுமுறையும்‌ 
(Comparative Approach), படைப்புகளில்‌ காணப்படும்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகளை 
வகைதொகைப்படுத்தி விளக்க முயல்வதால்‌ விளக்கவியல்‌ திறனாய்வும்‌ 


(Descriptive Criticism) மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 


இயல்‌ யகுப்பு 

இவ்‌ஆய்வேடு ஆய்வு அறிமுகம்‌, ஆய்வு நிறைவுரை நீங்கலாகப்‌ 
பின்வரும்‌ ஆறு இயல்களைக்‌ கொண்டதாகக்‌ கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவை: 

1. படைப்பரசிரியரும்‌ படைப்புகளும்‌ 

2. சமுதாயச்‌ சிந்தனைகள்‌ 

3. மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 

4. தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 

5. ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ 

6. இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌ 


என்பனவாகும்‌. 


“ஆய்வு அறிமுகம்‌" எனும்‌ பகுதியில்‌ ஆய்வுப்பொருள்‌, ஆய்வுநோக்கம்‌, 
ஆய்வு எல்லை, முதன்மை ஆதாரங்கள்‌, துணைமை ஆதாரங்கள்‌, ஆய்வு 
அணுகுமுறை, ஆய்வேட்டின்‌ அமைப்பு ஆகியன விளக்கப்பட்டுள்ளன. 
இயல்‌ விளக்கங்கள்‌ 

“படைய்பாசிரியரும்‌ படைப்புகளும்‌" என்னும்‌ பெயரிய முதல்‌ இயலில்‌, 
வெ.இறையன்புவின்‌ பிறப்பு, வளர்ப்பு, கல்வி, பணி, குடும்பம்‌, அவர்‌ பெற்ற 
விருதுகள்‌, பாராட்டுகள்‌ ஆகியவற்றை உள்ளடக்கிய வாழ்வியலைச்‌ 
சுருங்கச்சொல்லி அவரின்‌ படைப்புகளின்‌ பட்டியல்‌, படைப்புகளில்‌ காணப்படும்‌ 
உள்ளார்ந்த கருத்துக்கள்‌ ஆகியன இடம்பெற்றுள்ளன. 

“சமுதாயச்‌ சிந்தனைகள்‌” என்கின்ற இரண்டாம்‌ இயலில்‌, சமுதாயம்‌ 
விளக்கம்‌, சமுதாயம்‌ தோன்றிய சூழல்‌ ஆகியன விளக்கப்பட்டு, 
வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ காணப்படும்‌ சமுதாயச்‌ சிந்தனைகள்‌ 


வகைதொகை செய்யப்பட்டு தக்கச்சான்றுகளுடன்‌ விளக்கிக்‌ காட்டப்பட்டுள்ளன. 


“மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌” என்கின்ற மூன்றாம்‌ இயலில்‌, மனிதநேயம்‌ 
என்றால்‌ என்ன? தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 
இடம்பெற்றுள்ள விதம்‌, இன்றைய நிலையில்‌ சமுதாயத்தில்‌ காணப்படும்‌ 
மனிதநேயச்‌ செயல்பாடுகள்‌ ஆகியன முதலில்‌ விளக்கப்பட்டு, அதனையடுத்து 
வெ.இறையன்பு படைப்புகளில்‌ காணப்படும்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 


வகைதொகைப்‌ படுத்தப்பட்டு தக்க சான்றுகள்‌ மூலம்‌ எடுத்தியம்பப்பட்டுள்ளன. 


“தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌” என்கின்ற நான்காம்‌ இயலில்‌, 
தன்னம்பிக்கை விளக்கம்‌, நம்பிக்கையே வாழ்க்கை, இன்றைய இளைஞர்கள்‌ 
தன்னம்பிக்கையை வளர்த்துக்‌ கொள்வதற்கு வெ.இறையன்பு கூறும்‌ 
வழிமுறைகள்‌, தீயஎண்ணங்களை, தாழ்வுமனப்பான்மையைத்‌ தகர்த்துப்‌ 
பகுத்தறிவை வளர்த்துக்கொள்ளுதல்‌, விடாமுயற்சி, மனதில்‌ உறுதி, திட்டமிடல்‌, 
நேரமேலாண்மை ஆகியவையே வெற்றிக்கான வழிகள்‌, அவ்வெற்றிக்குத்‌ 
தன்னம்பிக்கையே மூலதனம்‌ என்பன போன்ற செய்திகள்‌ வெ.இறையன்பு 


படைப்புகள்வழி ஆராயப்பட்டுள்ளன. 


“ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌” என்கின்ற ஐந்தாம்‌ இயலில்‌, ஆன்மிகம்‌ 
சொற்பொருள்‌ விளக்கம்‌, ஆன்மிகத்திற்கு அறிஞர்கள்‌ தரும்‌ விளக்கம்‌, 
ஆன்மிகத்திற்கும்‌ அறிவியலுக்கும்‌ உள்ள தொடர்பு, சமுதாய மாற்றத்திற்கு 
ஆன்மிகத்தின்‌ பங்கு ஆகியவை விளக்கப்பட்டு, வெ.இறையன்பு படைப்புகளில்‌ 


காணப்படும்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ சான்றுகளுடன்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


“இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌”' எனும்‌ ஆறாம்‌ இயலில்‌, 
வெ.இறையன்புவின்‌ இலக்கிய, இலக்கணப்‌ புலமையையும்‌, அவர்தம்‌ 
சொற்பொழிவிற்கும்‌ நூலாக்கத்திற்கும்‌ அவற்றைப்‌ பயன்படுத்தியுள்ள 
பாங்கினையும்‌ தாம்‌ சொல்ல வரும்‌ கருத்திற்கு அரண்சேர்க்கும்‌ வகையில்‌ 


குட்டிக்கதைகளைக்‌ கூறுதல்‌, புராணங்கள்‌, இதிகாசங்கள்‌, சங்க இலக்கியங்கள்‌, 


பக்தி இலக்கியங்கள்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, திருக்குறள்கள்‌, பழமொழிகள்‌, 
புதுக்கவிதைகள்‌ போன்ற இலக்கியங்களை மேற்கோள்‌ காட்டுதல்‌ மற்றும்‌ 
அவரின்‌ மொழிநடைச்‌ சிறப்புகள்‌ ஆகியன எடுத்தியம்பப்பட்டுள்ளன. 
ஆய்வு நிறைவுரை 

வெ.இறையன்பு படைப்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌ என்னும்‌ 
தலைப்பிலமைந்த இவ்‌ஆய்வில்‌ இயல்தோறும்‌ கண்டறியப்பட்ட முடிவுகள்‌ 
“ஆய்வு நிறைவுரை' என்னும்‌ பகுதியில்‌ நிரல்படத்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 
துணைநறற்பட்டியல்‌ 

இவ்‌ஆய்விற்குப்‌ பயன்பட்ட நூல்கள்‌, கட்டுரைகள்‌, ஆய்வேடுகள்‌, 
கலைக்களஞ்சியங்கள்‌, அகராதிகள்‌, இதழ்கள்‌ ஆகியன அகரவரிசையில்‌ 
'துணைநறற்பட்டியல்‌' என்னும்‌ பகுதியில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
ரின்னிணைய்புகள்‌ 

படைப்பாளர்‌ வெ.இறையன்பு முனைவர்‌ பட்டம்‌ பெற்றபோது எடுத்த 
நிழற்படம்‌, சிறந்த நூலுக்காக பாரதப்‌ பிரதமரிடம்‌ பரிசு பெற்றபோது எடுத்த 
நிழற்படம்‌, நேர்காணலின்போது படைப்பாளருடன்‌ ஆய்வாளர்‌ எடுத்துக்கொண்ட 
நிழற்படம்‌, படைப்பாளருடன்‌ ஆய்வாளர்‌ நிகழ்த்திய பேட்டி ஆகியன 


“பின்னிணைப்புகள்‌ என்ற பகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. 


இயல்‌-1 


படைப்பாசிரியரும்‌ படைப்புகளும்‌ 


இயல்‌-1 
படையப்பாசிரியரும்‌ படைய்புகளும்‌ 

வளர்ந்துவரும்‌ நவீன நாகரிக உலகியல்‌ பல மாற்றங்களைப்‌ பெற்று 
வருகிறது. மாறுபட்ட சமூகச்‌ சிந்தனை உடைய மனித வாழ்க்கைப்‌ போக்கினை 
இலக்கியங்கள்‌ பிரதிபலிக்கின்றன. இன்றையத்‌ தமிழ்‌ இலக்கிய படைப்பாளர்களில்‌ 
மிக உன்னதமான இடத்தைப்‌ பெறுபவர்‌ வெ.இறையன்பு ஐ.ஏ.எஸ்‌. ஆவார்‌. 
தமிழகத்தின்‌ மிக முக்கிய ஆட்சிப்பணித்துறை சார்ந்த உயரதிகாரியான இவர்‌ 
சிறந்த பேச்சாளர்‌, நாடறிந்த எழுத்தாளர்‌, சிறந்த வாசகர்‌, இளைய 
தலைமுறையினரின்‌ தலைமைப்‌ பண்பு மேம்பட உழைப்பவர்‌ என்ற 
சிறப்பிற்குரியவர்‌. தமிழகத்தின்‌ மிக முக்கியத்‌ துறைகளின்‌ ஆற்றல்மிக்க அரசு 
உயர்‌ பணியாளராகத்‌ திறம்பட பணியாற்றி வருபவர்‌. இவரது படைப்பிலக்கியங்கள்‌ 
யாவும்‌ மாறுபட்ட கோணத்தில்‌ சமுதாய எதார்த்த நிலையைப்‌ பற்றியே 
சிந்திக்கின்றன. 

எழுதுகின்ற ஒவ்வோர்‌ எழுத்தும்‌ சமுதாயத்தில்‌ எழுச்சியை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்பதில்‌ விழிப்பாக இருந்து துடிப்புடன்‌ எழுதி வருபவர்‌ 
வெ.இறையன்பு ஐ.ஏ.எஸ்‌. 

கலை இலக்கிய உலகில்‌ தனக்கெனத்‌ தன்னிகரற்ற தலையாய இடத்தைப்‌ 
பெற்றவர்‌; மக்கட்பண்பு நிறைந்த மாண்புடையவர்‌; சிந்தனைச்‌ சிற்பி; அறிவுக்‌ 
கருவூலம்‌; சுறுசுறுப்புத்‌ தேனீ; பன்முகப்‌ பேச்சாளரான இந்திய ஆட்சித்துறை 
அதிகாரி என்ற சிறப்புக்களையுடைய 'வெ.இறையன்பு' சிறந்த எழுத்தாளர்‌, கலை 
இலக்கியப்‌ பேச்சாளர்‌, ஆசிரியர்‌, பேராசிரியர்‌, கற்பனைக்கவிஞர்‌, கல்வியில்‌ 
வல்லவர்‌, ஆற்றலுடைய அரசியல்‌ ஆலோசகர்‌, எளியோரையும்‌ ஊக்குவிக்கும்‌ 


உன்னதர்‌ எனப்‌ பன்முகத்தன்மை கொண்டவர்‌. 


“கற்க கசடற கற்பவை கற்றப்பின்‌ 

நிற்க அதற்குத்‌ தக”! 
என்ற வள்ளுவன்‌ வாக்கின்படி வாழ்ந்து வருபவர்‌. தம்முடைய வாழ்வியல்‌ 
அனுபவங்களை, கடந்து வந்த வாழ்க்கைப்‌ பாதைகளை எளியநடையில்‌ 
அனைவரும்‌ புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ பலதரப்பட்ட கதைகளுடன்‌ 
படைப்புகளில்‌ கூறப்பட்டுள்ள தன்மை அவர்தம்‌ அறிவுப்புலமைக்குச்‌ சான்றாக 
அமைகின்றது. 

“எல்லோரும்‌ இன்புற்றிருக்க வேண்டுமென்பதே 

அல்லாமல்‌ வேரென்றும்‌ அறியேன்‌ பராபரமே” 
என்ற தாயுமானவர்‌ வரிகளின்படி நேர்மையாக வாழ்ந்து வரும்‌ 
வெ.இறையன்புவின்‌ படைப்புகளான கவிதைகள்‌, சிறுகதைகள்‌, குட்டிக்கதைகள்‌, 
புதினங்கள்‌, கட்டுரை, நூல்கள்‌ ஆகியன வாழ்வியல்‌ மேம்பாட்டினை 
எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளன. இவர்‌ தம்‌ படைப்பிலக்கியக்‌ கருத்துக்கள்‌, 
சமுதாயம்‌ மறுமலர்ச்சிபெற வைப்பதுடன்‌ இன்றைய இளைய சமுதாயமும்‌, 
வருங்கால சமுதாயமும்‌ சிந்தித்து செயலாற்றத்‌ தூண்டும்‌ வழிகாட்டியாக 
அமைகின்றன. இத்தகைய தலைசிறந்த எழுத்தாளரான வெ.இறையன்புவின்‌ 
பிறப்பு, கல்வி, வாழ்க்கை வரலாறு, அவரது இலக்கியப்‌ படைப்புகள்‌, அவர்‌ 
பெற்ற விருதுகள்‌, அவரது வாழ்வியல்‌ அனுபவங்கள்‌, அவரைப்‌ பற்றிய 
பிறசான்றோரின்‌ கருத்துக்கள்‌, ஆகியவற்றை ஒரு பருந்துப்‌ பார்வையாக 
இவ்‌இயல்‌ எடுத்துரைக்கின்றது. 
இறையன்புவின்‌ மிறப்பு 

வெ.இறையன்பு சேலம்‌ மாவட்டத்தில்‌ காட்டூர்‌ என்ற கிராமத்தில்‌ 
16.09.1963ஆம்‌ ஆண்டு பிறந்தவர்‌. பெற்றோர்‌ வெங்கடாசலம்‌, பேபி சரோஜா 
ஆவர்‌. தந்தையார்‌ தனியார்‌ நிறுவனமான 'லிப்டன்‌ டீ' நிறுவனத்தில்‌ வேலை 


செய்தவர்‌. தாயார்‌ பேபி சரோஜா சேலம்‌ இராமகிருஷ்ணா சாரதா மேல்நிலைப்‌ 


10 


பள்ளியில்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றி வந்தவர்‌. இப்பெற்றோரின்‌ குழந்தை 
வளர்ப்புப்‌ பற்றி, 
“சராசரியான பெற்றேரைப்போல மதிப்பெண்கள்‌ பெறுவது 
மாவட்டத்தின்‌ முதல்வன்‌, மாநிலத்தின்‌ முதல்வன்‌ என்று குறுகிய 
இலட்சியத்தை வைத்துக்கொண்டு ஒரு பந்தயக்‌ குதிரைபோல்‌ 
தங்கள்‌ குழந்தைகளை இறையன்புவின்‌ பெற்றோர்‌ 
வளர்க்கவில்லை” 
என்கிறார்‌ ஸ்டாலின்‌ குணசேகரன்‌. 
உடன்பிறப்புகள்‌ 
வெங்கடாசலம்‌-பேபி சரோஜா தம்பதியினருக்கு மொத்தம்‌ ஐந்து 
குழந்தைகள்‌. முதலில்‌ பைங்கிளி, இரண்டாவதாக இன்சுவை, மூன்றாவதாக 
திருப்புகழ்‌, நான்காவதாக இறையன்பு, ஐந்தாவதாக அருட்புனல்‌ ஆகும்‌. 
இப்பெயர்களே இப்பெற்றோரின்‌ சிறப்பைப்‌ பறைசாற்றுவதாக அமைந்துள்ளன. 
கல்வியும்‌ வாழ்க்கையும்‌ 
வெ.இறையன்பு தொடக்கக்‌ கல்வியைச்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ வீட்டிற்கு 
அருகிலுள்ள சாரதா தொடக்கப்‌ பள்ளியில்‌ படித்துள்ளார்‌. இதே 
நிருவாகத்திற்குட்பட்ட இராமகிருஷ்ணா சாரதா மேனிலைப்‌ பள்ளியில்‌ மேனிலை 
வகுப்புப்‌ பயின்றுள்ளார்‌. இவர்‌ மேல்நிலைப்‌ பொதுத்தேர்வில்‌ மாவட்டத்தில்‌ 
முதல்‌ மதிப்பெண்‌ பெற்றவராவார்‌. 
கோயம்புத்தூர்‌ வேளாண்மைக்‌ கல்லூரியில்‌ இளநிலை அறிவியல்‌ 
துறையில்‌ வேளாண்மையியல்‌ படித்த இவர்‌, இந்திய அரசு நடத்திய ஐ.ஏ.எஸ்‌. 
தேர்வில்‌ வெற்றி பெற்றவர்‌. இவர்‌ எம்‌.ஏ. ஆங்கிலம்‌, எம்‌.ஏ. தொழிலாளர்‌ 
மேலாண்மை, எம்‌.எஸ்சி. உளவியல்‌, ஹிந்தி மற்றும்‌ எம்‌.பி.ஏ. போன்ற 


மேற்படிப்புகளையும்‌ படித்துள்ளார்‌. 


முனைவர்‌ பட்ட ஆய்வு 

வெ.இறையன்பு “திருக்குறளில்‌ மனிதவள மேம்பாடு”, “கம்பராமாயணத்தில்‌ 
சொல்லாட்சி” என்ற தலைப்புக்களில்‌ தமிழில்‌ இரு முனைவர்‌ பட்ட ஆய்வுகளும்‌, 
தொழில்‌ வர்த்தக நிர்வாகத்தில்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வும்‌ செய்து மூன்று 
முனைவர்‌ பட்டங்களைப்‌ பெற்றுள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
முதல்‌ மேடைப்பேச்சு 

பள்ளிப்‌ பருவத்தில்‌ ஏழு வயதில்‌ குழந்தைகள்‌ தினவிழாவில்‌ 
முதன்முதலாகப்‌ பேசத்‌ தொடங்கிய வெ.இறையன்பு இன்றுவரை உரையாற்றி 
வருகின்றார்‌. தமது பேச்சாற்றலையும்‌ வாசிப்பாற்றலையும்‌ வளர்த்தவர்கள்‌ 
பெற்றோர்கள்‌ என்கின்றார்‌. இதனை, 

“மேடையில்‌ குரலெடுத்துப்‌ பேசும்‌ சுவையைத்‌ தந்தையும்‌, 

ஆழ்ந்து வாசிக்கும்‌ விந்தையைத்‌ தாயும்‌ கற்றுத்‌ தந்தனர்‌. தேசிய 

மாணவர்‌ படபை, சாரண இயக்கம்‌, இந்தி வகுப்புகள்‌ எனப்‌ பள்ளி 


நாட்களிலேயே நேரத்தை வீணடிக்காமல்‌ பயனுள்ளதாகச்‌ 
4 


செலவிடக்‌ கற்றுக்கொண்டேன்‌" 
என்று கூறும்‌ பகுதியால்‌ அறியலாம்‌. 
ஹிந்தி மொழி கற்றல்‌ 

ஏழாம்‌ வகுப்பு முதல்‌ தந்தையின்‌ வேண்டுகோளுக்கிணங்க ஹிந்தி 
கற்றுக்கொள்ள “தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா' என்ற அமைப்பில்‌ சேர்ந்து 
அத்தனை தேர்வுகளையும்‌ எழுதி வெற்றி பெற்றுள்ளார்‌. 
பள்ளிப்‌ பருவக்‌ கவிதை 

வெ.இறையன்பு பள்ளியில்‌ படிக்கும்பொழுதே கவிதை எழுதியவர்‌. 
இவரது முதல்‌ கவிதை 'கத்துக்குட்டி' என்பதாகும்‌. இக்கவிதையில்‌ தத்துவம்‌ 
இருப்பதாகக்‌ கூறி உற்சாகப்படுத்தியவர்‌ க.சுவாமிநாதன்‌ என்ற தமிழாசிரியர்‌ 


என்று பெருமையோடு கூறுகின்றார்‌ வெ.இறையன்பு. 


பல்கலை மன்னன்‌ 


கோவை வேளாண்மைக்‌ கல்லூரியில்‌ பயிலும்போது அவரது புத்தக 
வாசிப்புத்திறன்‌ விரிவடைந்துள்ளது. கருத்துச்செறிவுள்ள நூல்களை 
வாசித்துள்ளார்‌. வாசிப்பே இவரது சுவாசிப்பாக இருந்துள்ளது. பேச்சு, கட்டுரை, 
கவிதை போன்ற போட்டிகளில்‌ மட்டுமல்லாமல்‌ பரதநாட்டியத்திலும்‌ முதல்‌ பரிசு 
பெற்றவர்‌. இதன்மூலம்‌ இளம்பருவத்திலேயே பல்துறை வித்தகராக 


விளங்கியுள்ளார்‌ இறையன்பு என்பது அறியமுடிகிறது. 
ஐவரின்‌ குருவும்‌ ஆலோசகரும்‌ 


பைங்கிளி, இன்சுவை, திருப்புகழ்‌, இறையன்பு, அருட்புனல்‌ ஆகிய 
ஐவருக்கும்‌ கல்வி புகட்டுவதில்‌ மட்டுமல்லாது பல போட்டிகளில்‌ 
கலந்துகொள்ளச்‌ செய்து எப்படி எழுதுவது? எப்படி ஏற்ற இறக்கத்துடன்‌ 
பேசுவது எனப்‌ பேசக்‌ கற்றுத்தருவதும்‌, செய்யும்‌ தவறுகளைச்‌ சுட்டிக்காட்டி 
பின்னாளில்‌ இத்தவறு ஏற்படாதவாறு தக்க ஆலோசனை வழங்குவதும்‌ 
அவர்களது தாய்‌ தந்தையரேயாவர்‌. இவர்களுக்குத்‌ தாய்‌ தந்தையரே குருவாக 
விளங்கியுள்ளனர்‌. தமது படிப்புப்‌ பற்றியும்‌ போட்டித்‌ தேர்வுக்கானப்‌ பயிற்சி 


பற்றியும்‌ கூறவந்த வெ.இறையன்பு, 


“நிறைய படிக்க வேண்டும்‌. முனைவர்‌ பட்டத்துடன்‌ தான்‌ 
வெளியே வரவேண்டும்‌ என்கிற கனவோடு கல்லூரியில்‌ 
நுழைந்த நான்‌ இளம்‌ அறிவியலுடன்‌ நிறுத்திக்கொண்டேன்‌. 
கல்லூரியைத்‌ தாண்டித்தான்‌ உண்மையான வாசிப்பு நிகழும்‌ 
என்கிற உணர்வுடன்‌ பணி தேட ஆரம்பித்தேன்‌. அப்போது 
பலரும்‌ ஐ.ஏ.எஸ்‌. தேர்வு எழுதுமாறு வற்புறுத்தினார்கள்‌. 
அதுபற்றி ஒன்றும்‌ தெரியாமலேயே நம்மால்‌ முடியும்‌ என்கிற 
நம்பிக்கையில்‌ ஒப்புக்கொண்டேன்‌. அதுபற்றித்‌ தகவல்களைத்‌ 
தேடி, தட்டுத்தடுமாறி புத்தகங்களைத்‌ திரட்டி படிக்க 
ஆரம்பித்தபோது, அரசாங்கப்‌ பணியும்‌ கிடைத்தது. தருமபுரி 
மாவட்டம்‌, ராயப்பேட்டை கிராமத்தில்‌ வேளாண்‌ அலுவலர்‌ 


பணி. அப்போது ராயப்பேட்டை மிகவும்‌ பின்தங்கிய கிராமம்‌. 
ஆங்கில நாளிதழ்‌ வேண்டுமானால்‌ ஒரு வாரத்திற்கு முன்பே 
முன்பதிவு செய்துகொள்ள வேண்டும்‌. அப்படிப்பட்ட குழலில்‌ 
என்‌ ஐ.ஏ.எஸ்‌. போட்டித்‌ தேர்வுக்கான தயாரிப்புகள்‌ 
ஆரம்பித்தன 

என்று கூறுவது அவரது உழைப்பின்‌ பயனை உணர்த்துகின்றது. 


புதிய கேடலின்‌ பரிணாம வளர்ச்சி 


கல்லூரிக்கால விடுதி வாழ்க்கைச்‌ சூழலில்‌ வேளாண்‌ வளாகத்தின்‌ 
விசாலமான தாவரவியல்‌ பூங்காவில்‌ இவரது கவிதை எழுதும்‌ ஆர்வம்‌ 
ஏற்பட்டது. விடுதி வாழ்க்கையே வாழ்க்கையின்‌ புதிய தேடலையும்‌ பொது 
உடைமைப்‌ பார்வையையும்‌ தமக்குக்‌ கற்றுத்‌ தந்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
இறையன்பு. இலக்கியம்‌ பற்றியும்‌ பொதுவுடைமைச்‌ சிந்தனைவாதத்‌ தத்துவமான 
'மார்க்சியம்‌' குறித்தும்‌ நிறைய கற்றுக்கொள்வதற்கு விரிவான களமாக விடுதி 
வாழ்வு அமைந்தது என்கிறார்‌. 


கிருஷ்ணகிரி இராயப்பேட்டை கிராமம்‌ 


அரசு வேளாண்‌ அலுவலர்‌ பணியில்‌ குறைந்த வசதிகளைக்‌ கொண்டு 
தேர்வுக்குப்‌ படித்து குடிமைப்‌ பணிகளில்‌ தேர்ச்சி பெற்ற இறையன்பு இதனைச்‌ 


சாதனையாகக்‌ கருதாமல்‌ எளிய வெற்றியாகக்‌ கருதியவர்‌. 


குடிமைக்‌ களப்பணியில்‌ கடிதம்‌ எழுதக்கூட நேரமில்லாத அவரது 
செயல்பாட்டில்‌ சென்னைப்‌ பணியிட மாற்றத்திற்குப்பின்‌ இலக்கியத்தில்‌ ஈடுபட 
வைத்தது என்கிறார்‌. வானொலி, தொலைக்காட்சியில்‌ பேசவும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைத்தபோது தமிழக மாணவர்களுக்குக்‌ குடிமைத்தேர்வில்‌ வெற்றிபெற 


ஆலோசனைகளை வழங்க அவ்ஊடகங்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டுள்ளார்‌. 


14 
அரசியல்‌ சாராகவர்‌ 


இறையன்பு எந்தவோர்‌ அரசியல்‌ கட்சியையும்‌ சாராதவர்‌. எதற்கும்‌ 
அடிபணியாமல்‌ நிமிர்ந்து நிற்பவர்‌. எளிமையாக வாழ்ந்துவரும்‌ இவர்‌ மனித 
மாண்புடையவர்‌. பள்ளி, கல்லூரிகள்‌, மக்கள்‌ கூடும்‌ அவையர்ங்கம்‌, 
கருத்தரங்கம்‌, விவாத மன்றம்‌, தொழிற்கல்வி நிறுவனங்கள்‌, அரசியல்‌ சாராத 
விழாக்களிலும்‌ கலந்துகொண்டு பலன்தரும்‌ அனுபவச்‌ செய்திகளைப்‌ பற்றிப்‌ 
பேசி அவர்களுக்குச்‌ சுயசிந்தனைகளை வழங்கி வருபவர்‌. 

பிரச்சினைகளை எதிர்கொண்டு அதை எளிய வழியில்‌ தீர்க்க முனைந்து 
அதற்கான தீர்வுகளைக்‌ கூறி எழுத்தாளர்‌, பேச்சாளர்‌, இலக்கியவாதி என்ற 
அடையாளம்‌ கொண்டவர்‌. 

“புதியதோர்‌ உலகம்‌ செய்வோம்‌ கெட்டப்‌ 

போரிடும்‌ உலகத்தை வேரொடு சாய்போம்‌”' 
என்ற பாரதிதாசனின்‌ வரிகளுக்கு ஏற்ப வாழ்கின்ற மக்களுக்கும்‌, வருகின்ற 
தலைமுறைகளுக்கும்‌ வழிகாட்டியாய்‌ வாழ்ந்து வருகிறவர்‌ வெ.இறையன்பு. 


இல க்கியம்‌ 


நாம்‌ வாழும்‌ வாழ்க்கையின்‌ அனுபவப்‌ பதிவுகளே இலக்கியம்‌ என்பர்‌. 
இலக்கு, குறிக்கோள்‌, கொள்கை, கோட்பாடுகளை உடையது இலக்கியம்‌ என்பர்‌. 
அந்தவகையில்‌ வெ.இறையன்புவின்‌ இலக்கியம்‌ அனைத்தும்‌ அவரது 


வாழ்க்கையின்‌ அனுபவப்‌ பதிவுகளேயாகும்‌. 
இலக்கியப்‌ பரிணாமம்‌ 


தமிழ்‌ இலக்கியம்‌ தொடங்கி, உலக இலக்கியம்‌ வரை அவரை எழுதத்‌ 


தூண்டியக்‌ களம்‌ கல்லூரிக்‌ காலமே என்கிறார்‌. 


15 


“அறிவை விரிவு செய்‌ அகண்டமாக்கு 


HS 3 . 5 8 
விசாலப்‌ பார்வையால்‌ விழுங்கு மக்களை" 


என்ற பாரதிதாசனின்‌ வரிகளுக்கேற்ப கல்லூரிக்‌ காலங்களில்‌ அனைத்தையும்‌ 


வாசிக்கப்‌ பழகிக்‌ கொண்டவர்‌. 'கண்டவுடன்‌ கற்க, கண்டதைக்‌ கற்க, கண்டு 


அதைக்‌ கற்க” என்ற முதுமொழிக்கு ஏற்ப படித்துப்‌ பயன்பெற்று தனது அறிவின்‌ 
பார்வையை விசாலப்படுத்திக்‌ கொண்டவர்‌. இவரது இலக்கியத்‌ தாக்கம்‌ பல 


தேடல்களைத்‌ தேடச்‌ செய்தது. 
எதீலும்‌ முதன்மை 


இந்திய குடிமைத்‌ தேர்வுக்கு எனக்கு வழிகாட்டியாகத்‌ திகழ்ந்தவர்‌ தனது 
தந்தை என்றும்‌, அவரது தூண்டுதல்களே நான்‌ ஐ.ஏ.எஸ்‌. தேர்வில்‌ வெற்றி 
பெறக்‌ காரணமாயிற்று என்றும்‌ வெ.இறையன்பு தன்‌ தந்தையின்‌ வழிகாட்டுதலை 
நினைவுகூர்கின்றார்‌. பள்ளி, கல்லூரியிலும்‌ படிப்பில்‌ முதன்மையாகத்‌ திகழ்ந்தவர்‌ 
இறையன்பு. இதனால்‌ அரசு வழங்கும்‌ முதன்மைக்குரிய கல்வி 


உதவித்தொகையைப்‌ பெற்றுப்‌ படித்ததாக இறையன்பு கூறுகின்றார்‌. 
பதவிகளும்‌ பதவிக்காலமும்‌ 


அரசியல்‌ கட்சிகளைச்‌ சாராமலும்‌ அதற்கு அடிபணியாமலும்‌ தன்‌ 
வேலையில்‌ நேர்மையாகப்‌ பணியாற்றியவர்‌. இவர்‌ தமிழக அரசின்‌ பல்வேறு 


பணிகளை ஏற்றுத்‌ திறம்படச்‌ செயலாற்றியுள்ளார்‌. அவர்‌ ஏற்ற பணிகள்‌ வருமாறு: 


1. UNICEF «ன்ற (“United National International Children Emergency 
Fu”) அமைப்பு மற்றும்‌ நகராட்சி இணை ஆணையராகவும்‌ 
பணிபுரிந்துள்ளார்‌. 

2. தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும்‌ விளம்பரத்‌ தொடர்புத்துறையில்‌ 
இயக்குனராகப்‌ பணியாற்றியர்‌. 


3. தமிழகச்‌ சுற்றுலா வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ நிர்வாக இயக்குனராகவும்‌ 
பணியாற்றியுள்ளார்‌. 


16 


1985 மார்ச்‌ முதல்‌ 1986 ஆகஸ்ட்‌ வரை இராயக்கோட்டை, கெலமங்கலம்‌, 
பாலக்கோடு, தருமபுரி மாவட்டத்தில்‌ வேளாண்‌ அலுவலராகப்‌ 


பணியாற்றியுள்ளார்‌. 

இந்திய வருமானவரிப்‌ பணி மற்றும்‌ பயிற்சித்துறையில்‌ 1986 முதல்‌ 1988 
மே வரை 

உதவி ஆணையாளர்‌ சேலம்‌ வருமான வரித்துறை, 1988 சூன்‌ முதல்‌ 1988 
ஆகஸ்ட்‌ வரை. 

இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியில்‌ 1988 செப்டம்பர்‌ முதல்‌ 1990 ஆகஸ்டு 


வரை. 


. நாகப்பட்டினம்‌ சார்‌ ஆட்சியர்‌, 1990 செப்டம்பர்‌ முதல்‌ 1922 மே வரை 


. சிறப்பு அலுவலர்‌, எட்டாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாடு, 1994 சூன்‌ முதல்‌ 1995 


பிப்ரவரி வரை 


. இணை ஆணையர்‌, நகர்ப்புற வளர்ச்சி நிர்வாகத்துறை, 1995 மார்ச்‌ முதல்‌ 


1996 மே வரை. 


. இயக்குநர்‌, தகவல்‌ மற்றும்‌ ஒலிபரப்புத்துறை 1996 சூன்‌ முதல்‌ 1996 


ஜுலை வரை. 


-. ஆலோசகர்‌, யூனிசெப்‌, சிறுவர்‌ நிதியம்‌ 1996 ஆகஸ்ட்‌ முதல்‌ 1997 ஜனவரி 


வரை 


. இயக்குநர்‌ தகவல்‌ மற்றும்‌ ஒலிபரப்பு, 1997 பிப்ரவரி முதல்‌ 1997 ஜுன்‌ 


வரை. 


. மாவட்ட ஆட்சியர்‌, காஞ்சிபுரம்‌ 1997 ஜுலை முதல்‌ 1999 மே வரை. 
. இயக்குநர்‌, சுற்றுலாத்துறை 1999 ஜுன்‌ முதல்‌ 1999 நவம்பர்‌ வரை. 


. கூடுதல்‌ செயலர்‌, முதலமைச்சர்‌ செயலகம்‌, பணியாளர்‌ மற்றும்‌ பொது 


நிர்வாகம்‌, 1999 டிசம்பர்‌ முதல்‌ 2001 மே வரை. 


. ஆணையர்‌, ஒழுங்கு நடவடிக்கை, இந்தியத்‌ தொழில்‌ முனைவோர்‌ 


மேம்பாட்டு நிறுவனம்‌, மதுரை, 2001 சூன்‌ முதல்‌ 2006 மே வரை. 


. செயலர்‌, செய்தி மற்றும்‌ சுற்றுலாத்துறை 2006 ஜுன்‌ முதல்‌ 2007 ஜனவரி 


வரை. 


. செயலர்‌, சுற்றுலாத்துறை, 2007 ஜனவரி முதல்‌ 2010 செப்டம்பர்‌ வரை. 


1 
20. முதன்மைச்‌ செயலர்‌, சுற்றுச்சூழல்‌ மற்றும்‌ வனத்துறை 2010 அக்டோபர்‌ 
முதல்‌ 2013 வரை. 


21. முதன்மைச்‌ செயலர்‌ மற்றும்‌ ஆணையர்‌ சுற்றுச்சூழல்‌ மற்றும்‌ வனத்துறை, 
2013 முதல்‌ 2014 வரை. 


22. இயக்குநர்‌, அண்ணா மேலாண்மை நிறுவனம்‌, 2014. 


23. தற்போது தமிழ்நாடு அரசின்‌ பொருளியல்‌ மற்றும்‌ புள்ளியியல்‌ துறையில்‌ 
முதன்மைச்‌ செயலராகப்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 
இவ்வாறு பல பதவிகளை வகித்துவரும்‌ வெ.இறையன்பு அறிவுசார்ந்த 
ஆளுமைத்‌ தன்மையுடனும்‌ சிறந்த நிர்வாகத்‌ திறமையுடனும்‌ பணியாற்றி 
வருவது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
அங்கிகாரம்‌ 
உயர்ந்த பதவியில்‌ இருந்தாலும்‌ தான்‌ ஒரு மக்களின்‌ தொண்டராகவே 
இருந்தேன்‌ என்றும்‌, மக்கட்பணியே மகத்தான பணி என்றும்‌, இதனால்‌ எனக்கு 
அங்கீகாரம்‌ கிடைத்தன என்றும்‌ கூறுகின்றார்‌. 
“நான்‌  சாராட்சியராகப்‌ பணியாற்றிய  நாகப்பட்டினத்தில்‌ 
இருந்தும்‌, கூடுதலாட்சியராகப்‌ பணியாற்றிய கடலூரிலிருந்தும்‌, 
ஆட்சியராக இருந்த காஞ்சிபுரத்திலிருந்தும்‌ தலைமைச்‌ செயலகம்‌ 
வருகிற பொதுமக்கள்‌ இப்போதும்‌ என்னை வந்து எட்டிப்‌ 
பார்த்துவிட்டு போவதுதான்‌ என்‌ பணிக்குக்‌ கிடைக்கிற 
அங்கீகாரம்‌”? 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
வெற்றியின்‌ இலக்கு 
சுயநலமில்லா உழைப்பில்‌ வெற்றியின்‌ இலக்கை அடைய முடியும்‌. எந்தத்‌ 
துன்பமும்‌ தடைக்கற்களும்‌ வெற்றிக்குத்‌ தடையாக அமையாது என்பது 


படைப்பாசிரியரின்‌ சிந்தனையாக உள்ளது. இதனை, 


“துயரமும்‌ குழலும்‌ நம்பிக்கையின்‌ காட்டாற்றுப்‌ பயணத்தை 
நிறுத்தி விடமுடியாது. நம்ம நாமே கடந்து செல்வதுதான்‌ 
வளர்ச்சி. நமக்குள்ளேயே அடுத்த தலைமுறையை அடையாளம்‌ 
காண்பதுதான்‌ முன்னேற்றம்‌. அந்த தேடுதல்தான்‌ என்‌ இலக்கு. 
பயணம்‌, அனுபவம்‌ எல்லாமே. சுயநலம்‌ குறித்து சிந்திக்காமல்‌ 
பணியாற்றத்‌ தொடங்குகிற போதே ஜெயிக்க ஆரம்பித்து 
விடுகிறோம்‌. வெற்றி என்பது நம்மீது எறிந்த கற்களால்‌ 


எழுப்புகிற கோபுரம்‌”! 


என வரும்‌ பகுதியால்‌ அறிந்துகொள்ள முடிகின்றது. 


ஐந்த படிகள்‌ 


4. 


5. 


தனது வெற்றியின்‌ படிகளாக ஐந்து நிலைகளைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. அவை: 


“வீட்டைவிட்டு வெளிவரும்போது வீட்டின்‌ நினைவுகளைச்‌ கழற்றி 
விடுவதும்‌, நுழையும்போது வெளியுலகத்தைத்‌ துண்டித்து விடுவதும்‌ 
பணியில்‌ எனக்கு உலகத்தின்‌ இன்மையை புரிய வைத்தது. 


. பணியில்‌ “திருப்தியே வெற்றியின்‌ முகவரி. 


. புரியாதவற்றை மறுபடி வாசித்தால்‌ பழகிய நட்பு மாதிரி அதன்மீது 


சிநேகம்‌ ஏற்படும்‌ என்பது என்‌ வாசிப்பு உலகை விரிவுபடுத்தியது. 
படிப்பே என்னை நம்பிக்கையுடன்‌ திகழ வைக்கும்‌ 'கைக்குழல்‌' 


வாசிக்கிற நாளெல்லாம்‌ ஆயுளல்ல; வாழ்கிற நாளே வயது”! 


என்கிறார்‌. 


இவ்வாறு வாசிப்பை நேசிப்பாகவும்‌ சுவாசிப்பாகவும்‌ இரசிப்பாகவும்‌ 


ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌ அதுவே வாழ்நாளை உயர்த்தும்‌ கருவி என்கிறார்‌. 


வாசிப்பே நமக்கு ஒருவித வசீகரிப்பை ஏற்படுத்தும்‌. அதனால்‌ வாழ்க்கையில்‌ 


வாசிப்பைப்‌ பழக்கப்படுத்திக்‌ கொண்டால்‌ அதுவே நமது வாழ்க்கையின்‌ 


வெற்றிப்‌ படிக்கட்டுகளாக அமையும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 


19 


படைய்புப்பணி 

தமிழின்‌ மீது பற்றுடைய வெ.இறையன்பு தமிழ்‌ இலக்கிய நூல்கள்‌ 
மட்டுமல்லாமல்‌ ஆங்கில மொழியிலும்‌ பல படைப்புகளை வெளியிட்டுள்ளார்‌. 
பட்டிமன்றம்‌, விவாதமன்றம்‌, வழக்காடு மன்றம்‌, தமிழ்மன்றம்‌ போன்ற மேடைச்‌ 
சொற்பொழிவுகளில்‌ கலந்து கொண்டு நடுவராகவும்‌, சிறப்புரை 
ஆற்றுபவராகவும்‌, சிந்தனைக்‌ கருத்துக்களைப்‌ பகருபவராகவும்‌ விளங்குகின்றார்‌. 

நாள்தோறும்‌ இவரது சிந்தனைப்‌ பேச்சு வானொலி, தொலைக்காட்சி 
போன்ற ஊடகங்களிலும்‌ இடம்பெறுவதுண்டு. அயராத அரசுப்பணிகளுக்கு 
இடையிலும்‌ தொடர்ந்து எழுதிவரும்‌ ஆற்றல்‌ சார்‌ அறிவு சான்றோராவார்‌. 

வெ.இறையன்பு அவர்கள்‌ நாற்பதுக்கு மேற்பட்ட இலக்கிய நூல்களை 
எழுதியவர்‌. இன்னும்‌ எழுதிக்கொண்டே இருப்பவர்‌. கவிதை, சிறுகதை, புதினம்‌ 
என எல்லா இலக்கியத்‌ துறைகளிலும்‌ நூல்களை எழுதி முத்திரை பதித்து 
வருபவர்‌. இவர்‌ வகுத்த புதிய பாதைகள்‌ இளைஞர்களுக்குச்‌ சிந்தனையைத்‌ 
தூண்டும்‌ அறிவுத்தேடல்களாக விளங்குகின்றன. 

வருங்கால சமுதாயம்‌ முறையான வாழ்க்கையில்‌ வாழ அவர்களுக்கு 
வழிகாட்டியாக அமைவது வெ.இறையன்புவின்‌ இலக்கியப்‌ படைப்புகளாகும்‌. 
அவை, 


கவிதை நூல்கள்‌ 
1. பூபாளத்திற்கு ஒரு புல்லாங்குழல்‌ 


2. வாய்க்கால்‌ மீன்கள்‌ 

3. முகத்தில்‌ தெளித்த சாரல்‌ 

4. வைகை மீன்கள்‌ 

5. சின்னச்சின்ன மின்னல்கள்‌ 
சிறுகதைகள்‌ 


1. அரிதாரம்‌ 
2. சின்னச்சின்ன வெளிச்சங்கள்‌ 


3. அழகோ அழகு 


20 


4. பூனாத்தி 
5. நரிப்பல்‌ 
புதினங்கள்‌ 


1. ஆத்தங்கரை ஓரம்‌ 
2. சாகாவரம்‌ (குறுநாவல்‌) 


3. அவ்வுலகம்‌ 
குட்டிக்கதை நூல்‌ 
1. கொடுப்பதும்‌ எடுப்பதும்‌ 


கட்டுரை நூல்கள்‌ 


_ 


ஓடும்‌ நதியின்‌ ஓசை, பாகம்‌ 1 
ஓடும்‌ நதியின்‌ ஒசை, பாகம்‌ 2 
மென்காற்றில்‌ விளை சுகமே 
உள்ளொளிப்‌ பயணம்‌ 
சறுக்குமரம்‌ 
சிற்பங்களைச்‌ சிதைக்கலாமா? 
பணிப்பண்பாடு 
உன்னோடு ஒரு நிமிடம்‌ 
எப்போதும்‌ இன்புற்றிருக்க 

. வேடிக்கை மனிதர்கள்‌ 


0 AN 


— 
[1] 


11. வாழ்க்கையே ஒரு வழிபாடு 
12. சுயமரியாதை 


13. துரோகச்‌ சுவடுகள்‌ 


வானொலி, தொலைக்காட்சி உரையாடல்‌ பற்றிய கட்டுரைத்‌ தொகுய்புகள்‌ 


_ 


ஏழாவது அறிவு, பாகம்‌-1 


2. ஏழாவது அறிவு, பாகம்‌-2 

3. ஏழாவது அறிவு, பாகம்‌-3 

4. திருப்பாவைத்திறன்‌ 
பயணக்கட்டுரை 


1. பத்தாயிரம்‌ மைல்‌ பயணம்‌ 


21 


தேர்வில்‌ வெற்றிபெற வழிகாட்டும்‌ நரல்கள்‌ 
1. படிப்பது சுகமே 
2. ஐ.ஏ.எஸ்‌. வெற்றிப்‌ படிக்கட்டுகள்‌ 
3. ஐ.ஏ.எஸ்‌., தேர்வும்‌ அணுகுமுறையும்‌ 
ஆசிரியரின்‌ அணுயவ நிகழ்வுகளைக்‌ குறிப்பிடும்‌ நூல்‌ 
1. நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌ 
ஆர்கில நூல்கள்‌ 
1. Steps to Super Students 
2. Random thougts 
எனும்‌ பல்வேறு நூல்களைப்‌ படைத்துள்ளார்‌. இவற்றுள்‌, 
1. வாய்க்கால்‌ மீன்கள்‌ - கவிதை 
2. அரிதாரம்‌ - சிறுகதை 


3. ஆத்தங்கரையோரம்‌ - புதினம்‌ 
4. ஐ.ஏ.எஸ்‌. தேர்வு அணுகுமுறை 


ஆகிய நூல்கள்‌ கல்லூரி மற்றும்‌ பல்கலைக்கழகங்களின்‌ பாடத்திட்டத்தில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 
யெற்ற பரிசுகள்‌ (விருதுகள்‌) 


1. வாய்க்கால்‌ மீன்கள்‌, தமிழக அரசின்‌ சிறந்த கவிதை நூலுக்கான 
முதல்‌ பரிசு, 1995 


2. “ஐ.ஏ.எஸ்‌. தேர்வுமும்‌ அணுகுமுறையும்‌' பாரத வங்கியின்‌ சிறந்த 


கட்டுரைக்கான இரண்டாம்‌ பரிசு 


3. ஆத்தங்கரை ஓரம்‌”, திருப்பூர்‌ தமிழ்ச்சங்கம்‌, சிறந்த புதினத்திற்கான 
பரிசு 


4. “ஏழாவது அறிவு' (முதல்‌ பாகம்‌) பாரத வங்கியின்‌ சிறந்த 


கட்டுரைக்கான பரிசு 


5. “அமுதசுரபி' சிறுகதைப்‌ போட்டியில்‌ இரண்டாம்‌ பரிசு, 1994. 


22 

6. திருக்குறள்‌ கருத்தரங்கம்‌ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்‌ பன்னாட்டுக்‌ 
கருத்தரங்கம்‌. 

7. பாரதியார்‌ பன்னாட்டுக்‌ கட்டுரைப்போட்டியில்‌ (பிரெஞ்சு, 2007, 


இரண்டாம்‌ பரிசு. 


8. 611.2017 அன்று சென்னையில்‌ நடைபெற்ற தினத்தந்தி பவள விழாவில்‌ 
இலக்கியத்தில்‌ மேலாண்மை' என்ற நூலுக்குச்‌ சிறந்த நூலுக்கான 
விருதினைப்‌ பாரதப்‌ பிரதமர்‌ மோடி அவர்களிடம்‌ பெற்றுள்ளார்‌. 


ஊடகங்களில்‌ இறையன்பு 


பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சியிலும்‌ சமுதாய மக்களின்‌ 
வாழ்க்கைக்கும்‌ வாழ்வாதாரத்திற்கும்‌ உரிய உயரிய வாழ்வின்‌ தத்துவச்‌ 
சிந்தனையை எடுத்துக்காட்டின்‌ வாயிலாக விளக்கி வருபவர்‌ வெ.இறையன்பு. 
அன்றாடம்‌ அயராத பல பணிகளுக்குமிடையில்‌ ஊடகத்தில்‌ பங்குகொண்டு 
கொத்தடிமை முறையை ஒழிப்பது, ஐ.ஏ.எஸ்‌. தேர்வில்‌ வெற்றி பெறுவது, அதிரடி 
நடவடிக்கை, கட்சிகளை விட கலெக்டர்‌ பாப்புலர்‌, மீனவ நண்பன்‌, சாதனைக்‌ 
குடும்பம்‌ ஒரு பல்கலைக்கழகம்‌, வேளாண்மையில்‌ மேலாண்மை, நமது 
நம்பிக்கை, அன்புள்ள அம்மா, இலக்கியப்‌ பாடலாசிரியர்‌ போன்ற 
தலைப்புக்களில்‌ வாழ்க்கைக்‌ கருத்துக்களை மக்களுக்கு உணர்த்தி வருகின்றார்‌. 

' ஒவ்வொரு நொடியும்‌ உன்னதமானது' என்ற தலைப்பில்‌ காலத்தின்‌ 
அருமையைப்‌ பற்றித்‌ தொலைக்காட்சி வாயிலாக விளக்கியவர்‌. 
அண கத்தில்‌ பங்கு 
1. 1988, ஜுலை 8, 'மாலை முரசு, ஐ.ஏ.எஸ்‌. தேர்வில்‌ சாதனை படைத்தது 

எப்படி? 
2. 1996, மே 22, “தினமணி, தமிழ்க்குடும்பம்‌ 


3. 1997, அக்டோபர்‌ 7, 'தினமணி', மணல்‌ கடத்தலைத்‌ தடுக்க அதிரடி 


நடவடிக்கை 


22. 


23 
1997, நவம்பர்‌, 'நக்கீரன்‌' வார இதழ்‌, கலெக்டர்‌ இறையன்புக்கு வெடிகுண்டு 
மிரட்டல்‌ 


1997, நவம்பர்‌ 16, கொத்தடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிறுவர்கள்‌ 
பள்ளியில்‌ சேர்ப்பு. 


1997, நவம்பர்‌ 19, “தினமணி, சிறார்களை வேலைக்கு அமர்த்திய 


பட்டுநூல்த்தறி உரிமையாளர்கள்‌, தயக்கம்‌. 


1998, ஏப்ரல்‌, அதிகார வர்க்கம்‌ அசமந்தம்‌ ஆகிவிட்டது. “இதயம்‌ 


பேசுகிறது. 


1998, ஜுன்‌, கர்நாடக மனசைத்‌ தொட்ட காஞ்சி நிலவொளி, 
ஆனந்தவிகடன்‌”. 


1998, நவம்பர்‌, 'ஆனந்தவிகடன்‌', தேடுவதை நிறுத்தினேன்‌. 

1998, நவம்பர்‌, 'ஆனந்தவிகடன்‌', குளம்‌. 

1998, பிப்ரவரி, கட்சிகளைவிட கலெக்டர்‌ பாப்புலர்‌. 'தமிழன்‌ எக்ஸ்பிரஸ்‌. 
1998, மே, ஆனந்தவிகடன்‌, நூல்களிலிருந்து தப்பி நூல்களுக்கு. 
1998, மே, 'இதயம்‌ பேசுகிறது, மக்கள்‌ பார்வையில்‌. 

1999, மே, 'நக்கீரன்‌', இறையன்புக்கு கிடைத்த பரிசு. 

1999, பிப்ரவரி 14, போவோமா பொன்னேரிக்கரை, தினமணிக்கதிர்‌". 
1999, மார்ச்‌, தராசு, வார இதழ்‌, ஐ.ஏ.எஸ்‌. அம்பலம்‌. 

2000, அக்டோபர்‌, 'குங்குமம்‌', திரும்பி பார்க்கிறேன்‌. 

2000, ஆகஸ்ட்‌, விண்‌ நாயகன்‌, மீனவ நண்பன்‌. 

2000, ஆகஸ்ட்‌, இது என்னுடைய சாதனை அல்ல. 

2001, மார்ச்‌ 22, “தினமணிக்கதிர்‌, தரையிலே கிடப்பதா வாழ்க்கை? 


2002, நவம்பர்‌ 5, இறையன்புவின்‌ குடும்பம்‌ ஒரு பல்கலைக்கழகம்‌, 


காலைக்கதிர்‌. 


2003, June 15, ‘The Hindu’, Youth Potential should not go waste. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


2003, டிசம்பர்‌ 15, 'மாலை முரசு, குஜராத்‌ பூகம்ப பகுதியைச்‌ சீரமைத்த 


சேலம்‌ அதிகாரி. 


2003, நவம்பர்‌, ஆனந்த விகடன்‌, வார இதழ்‌, கொட்றாங்க கொட்றாங்க. 


2004, September 8, ‘The Hindu’, Chicken Soup for the Soul, any body? 
2004, ஆகஸ்ட்‌, 'கல்கி', கம்பனில்‌ எம்‌.பி.ஏ. 

2004, ஜனவரி, ஆனந்தவிகடன்‌”, நம்ம ராசா வந்திருக்காருல. 
2004, ஜுலை, “அமுதசுரபி, வேளாண்மையில்‌ மேலாண்மை 
2006, மே 14, அறிவை நம்புங்கள்‌, 'தமிழ்‌ முரசு. 

2007, ஏப்ரல்‌, ஆனந்தவிகடன்‌, வாரஇதழ்‌, முதல்‌ தலைமுறை. 


2007, ஏப்ரல்‌, புத்தம்‌ புதிய சாவிகள்‌, நமது நம்பிக்கை. 


2007, மார்ச்‌, 'ஆனந்த விகடன்‌, வார இதழ்‌, சுற்றுலா என்பது செலவு 


அல்ல. 

2007, மார்ச்‌, ஆனந்த விகடன்‌”, வி.ஐ.பி. கேள்விகள்‌ 

2008, ஜுலை, 'குமுதம்‌', மயிரிழையில்‌ உயிர்‌ தப்பினேன்‌. 
2009, ஜுலை, 'குங்குமம்‌', வார இதழ்‌, மனவிலாசம்‌. 

2009, பிப்ரவரி, 'பாக்கியா', வார இதழ்‌, அன்புள்ள அம்மா. 


2009, மார்ச்‌, “அமுதசுரபி, மாத இதழ்‌, நேர்காணல்‌. 


2009, மார்ச்‌, சுற்றுலாவை மேம்படுத்தும்‌ பணியில்‌ நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 


பங்கு உண்டு. 


2010, July 26, India Today Action Hero’s. 


2010, ஜுன்‌, "சண்டே இந்தியன்‌, வெளிநாட்டுக்‌ குடையும்‌ தமிழ்‌ உரையும்‌. 


2010, டிசம்பர்‌, 'குமுதம்‌' வார இதழ்‌, காலம்‌ தாண்டி எழுதிய கடிதம்‌. 


2010, டிசம்பர்‌, இலக்கிய பாடலாசிரியர்‌. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


25 
2010, மார்ச்‌, 'குமுதம்‌' வார இதழ்‌, சமீபத்தில்‌ படித்த புத்தகம்‌, அரசு 
பதில்கள்‌. 
Women Auto Drivers in Art Cot Soon, Indian Express. 
எங்கள்‌ கிராமத்து கலெக்டர்‌ 
ஞாபகசக்தியை மேம்படுத்த குறுக்கு வழிகள்‌ இல்லை. 
நாலு எம்‌.எல்‌.ஏக்களும்‌ நடுங்காத கலெக்டரும்‌, 'நெற்றிக்கண்‌' 


புகையில்லா அடுப்பு தயாரிக்க 30 பெண்களுக்குப்‌ பயிற்சி. 


எனும்‌ பல்வேறு தலைப்புக்களில்‌ அச்சு மற்றும்‌ மின்னணு ஊடகங்களில்‌ இவரது 


சிந்தனைகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


தொலைக்காட்சியில்‌ பங்கு 


1. பொதிகை தொலைக்காட்சியில்‌ திங்கள்‌ முதல்‌ வெள்ளி வரை தினமும்‌ 
காலை 10.30 மணிக்கு ‘ஒவ்வொரு நொடியும்‌ உன்னதம்‌' என்ற 
நிகழ்ச்சி. 

2. தந்தி தொலைக்காட்சியில்‌ 'ஒரு கப்‌ உற்சாகம்‌' என்ற நிகழ்ச்சி 

3. வானொலியில்‌ காலை 6 மணிக்கு நமது சிந்தனையில்‌ ‘இளைய 
பாரதம்‌' நிகழ்ச்சி. 


என வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சியில்‌ இவரது சிந்தனைகள்‌ இடம்பெற்று 


வருகின்றன. 


படைய்புகள்‌ - ஒரு பார்வை 


வெ.இறையன்பு படைத்த படைப்புகளின்‌ உள்ளடக்கங்களைத்‌ தமிழ்‌ 


இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தும்‌ நோக்கில்‌ “ஒரு பருந்துப்‌ பார்வையாக' 


அமைகின்றது இப்பகுதி. 


26 


பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌ 
படைப்பாசிரியர்‌ இறையன்புவின்‌ முதல்‌ கவிதை நூல்‌ இது. இது தமது 
கல்லூரிக்‌ காலங்களில்‌ எழுதிய புதுக்கவிதைகளின்‌ தொகுப்பு என்கிறார்‌ 


ஆசிரியர்‌. இந்நூலை வெளியிட்ட பதிப்பகத்தார்‌, 


“பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌ என்னும்‌ இந்நூல்‌ ஒரு 
கவிதைப்‌ பூஞ்சோலை. இச்சோலையில்‌ மலர்ந்துள்ள 
மலர்களைக்‌ கட்டிக்கொடுத்து இது வாசனையுடையது. இது 
வாசனை இல்லாதது என்று சொல்லிக்காட்ட வேண்டிய நிலை 
இல்லாமல்‌ எல்லா மலர்களுமே வாசனை பரப்பி மனம்‌ கமழச்‌ 
செய்கின்றன. அவர்‌ சமுதாயத்தைப்‌ பல கோணங்களில்‌ அணுகி 


பார்வையிட்டு அனுபவித்துப்‌ பல கவிதை வரிகளை வரர்த்துத்‌ 
112 


தந்திருக்கிறார்‌ 
என்று கூறுவதன்‌ மூலம்‌ இந்நூலின்‌ உள்ளடக்கத்தின்‌ சிறப்பினை அறியலாம்‌. 


வாய்க்கால்‌ மீன்கள்‌ 
படைப்பாசிரியர்‌ படைத்த இரண்டாவது கவிதைத்‌ தொகுப்பு “வாய்க்கால்‌ 
மீன்கள்‌' என்பதாகும்‌. எட்டாம்‌ உலகத்தமிழ்‌ மாநாட்டின்‌ சிறப்பு அலுவலராகப்‌ 


பணியாற்றியபோது எழுதிய நீள்‌ கவிதைத்‌ தொகுப்பாகும்‌ இது என்கிறார்‌. 


“உலகின்‌ சமுதாய அசைவுகளைக்‌ கவிஞன்‌ எப்படி நுட்பமாகக்‌ 
கவனிக்கிறான்‌ என்ற பார்வையில்தான்‌ இருக்கிறது என்பதை 
நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறார்‌. இவருடைய படைப்புகளும்‌ 
கவிதை உலகின்‌ ஆரோக்கியமான  நடவடிக்கைகளுக்கும்‌ 
கட்டாயம்‌ பயன்படும்‌ என்று நம்பலாம்‌. இவரது இரண்டாவது 
கவிதைத்‌ தொகுப்பான “வாய்க்கால்‌ மீன்கள்‌! இதனை உறுதி 
113 


செய்கின்றது 


என்று பாராட்டப்‌ பெறுகின்றது. 


27 


முகத்தில்‌ தெளித்த சாரல்‌ 
' முகத்தில்‌ தெளித்த சாரல்‌' எனும்‌ இந்நூல்‌ ஹைக்கூக்‌ கவிதைகளின்‌ 


தொகுப்பாகும்‌. இத்தொகுப்புப்‌ பற்றி, 


“திரு.இறையன்பு அவர்களின்‌ படைப்புகளில்‌ இந்நூல்‌ ஒரு 
தனிரகம்‌ எண்பது மறுக்கமுடியாத உண்மை. அவருடைய 
கருத்தோட்டம்‌ மனித நேயத்தைக்‌ கொண்டு சென்றாலும்‌ சேரும்‌ 
இடம்‌ வெற்றியாகத்தான்‌ முடியும்‌. வரைபடமற்ற ஒரு கவி 
ஓவியமாய்‌ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும்‌ இந்நூலை வெளியிட்டு 


மகிழ்வதில்‌ பெருமகிழ்ச்சி அடைகிறோம்‌“ 


என்று பதிப்பகத்தார்‌ கருத்துத்‌ தெரிவித்துள்ளனர்‌. 
வைகை மீன்கள்‌ 
£வைகை மீன்கள்‌' என்னும்‌ கவிதைத்தொகுப்பினை எழுதிய பின்னணி 


பற்றிக்‌ குறிப்பிடும்போது, 


“வாய்க்கால்‌ மீன்கள்‌ கவிதையில்‌ இணையாமல்‌ போன 
காதலர்களைப்‌ பற்றிய துக்கம்‌ பலருடைய தொண்டையில்‌ 
கோலி சோடாவில்‌ இருக்கும்‌ கோலியைப்போல உருண்டு 
கொண்டிருந்ததை உணர்ந்து அதன்‌ தொடர்ச்சியாக அவர்களை 
இணைக்கும்‌ முயற்சியாக வைகை மீன்களை எழுதினேன்‌. பாதி 
எழுதிக்கொண்டிருக்கும்போது மூடி வைத்துவிட்டு விமான 
நிலையம்‌ நோக்கி செல்லும்போது மலேசியாவில்‌ விபத்து 
நடந்தது. கடைசியாக எழுதியவர்கள்‌ விபத்துபோல அந்த 
சம்பவம்‌ விளைந்துவிட்டது என்பதுதான்‌. அதற்குப்பிறகு ஒரு 
மாதம்‌ படுக்கையில்‌ இருந்தபோது மிச்ச நூலை எழுதி 
முடித்தேன்‌”! 
என்கிறார்‌ படைப்பாசிரியர்‌. 
சின்னச்சின்ன மின்னல்கள்‌ 


நூறு கவிதைகளின்‌ தொகுப்பாகச்‌ சின்னச்சின்ன மின்னல்கள்‌ எனும்‌ நூல்‌ 


விளங்குகின்றது. இந்நூலுக்குப்‌ பதிப்புரை தந்துள்ள மு.வேலாயுதம்‌, 


28 


“சின்னச்சின்ன மின்னல்கள்‌" 'குமுதம்‌ பக்தி இதழில்‌ தொடர்ந்து 
வெளிவந்தபொழுது நல்ல வரவேற்பைப்‌ பெற்றது. மிகச்‌ 
சுவையாகவும்‌ தெளிவாகவும்‌ நல்ல கருத்துக்களுடன்‌ கூடிய 
படங்களையும்‌ அளித்துள்ளார்‌”'' 


எனப்‌ பாராட்டியுள்ளார்‌. 
அரிதாரம்‌ 
19 சிறுகதைகளை உள்ளடக்கிய கதைத்தொகுப்பு 'அரிதாரம்‌' என்னும்‌ 
நூலாகும்‌. இந்நூலில்‌ உள்ள சிறுகதைகள்‌ அனைத்தும்‌ “தாமரை, “இதயம்‌ 
பேசுகின்றது, “புதிய பார்வை, குமுதம்‌" 'கணையாழி, ஆனந்தவிகடன்‌, 
'தினமணி கதிர்‌ போன்ற பல்வேறு இதழ்களில்‌ வெளிவந்தவையாகும்‌. 
இக்கதைகள்‌ பற்றிப்‌ பதிப்பகத்தார்‌, 
“ஒரு கவிஞன்‌ கதை எழுதினால்‌ அவன்‌ சமைக்கும்‌ படைப்பின்‌ 
௬ுசி எப்படி தனிசுவையைத்‌ தோற்றுவிக்கும்‌ என்பதற்கு இந்நூல்‌ 
ஒரு சான்று, பத்தொன்பது சிறுகதைகளும்‌ ரகசியமாய்‌ வந்து 
மனதில்‌ இடம்பிடித்து, மொத்தமாய்‌ சிறப்புத்தன்மை 
பெற்றுள்ளது”? 
என்று பாராட்டிப்‌ போற்றியுள்ளனர்‌. 
சின்னச்சின்ன வெளிச்சங்கள்‌ 
இந்நூல்‌ இந்திய மரபு உருவகக்‌ கதைகளையும்‌, குறுங்கதைகளையும்‌ 
தன்னுள்‌ உள்ளடக்கியது. இக்காலத்திற்கேற்றாற்போல்‌ படைக்கப்பட்ட உருவகக்‌ 
கதைகள்‌ மிகப்பெரிய தத்துவத்தை விளக்கி நிற்கின்றன. இந்நூல்‌ பற்றி, 
“நூலாசிரியர்‌ திரு.இறையன்பு அவர்களின்‌ எழுத்து ஒர்‌ 
எதிர்காலத்தின்‌ உச்சியைத்‌ தொட்டுவிட்டுத்‌ திரும்பும்போது அது 
இளைஞர்களின்‌ தொலைநோக்குப்‌ பார்வைக்கு கிடைத்த 
அடித்தளம்‌ என்றே கூறலாம்‌. அதன்படி சின்னச்சின்ன 


சிந்தனைகள்‌ தத்துவார்த்தங்களாய்‌ இந்நூலெங்கும்‌ விளைந்து 


29 


கிடப்பதைக்‌ காணமுடிகின்றது. சிறுவர்‌, பெரியவர்‌ வாழ்வில்‌ 


படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ அவருக்கு உரிய 


பாணியில்‌ அழகான சொர்சித்திரமாய்‌ வடித்துத்‌ தந்துள்ளார்‌” 


எனப்‌ பதிப்பகத்தார்‌ கருத்துத்‌ தெரிவித்துள்ளனர்‌. 
அழகே அழகு 

“அழகோ அழகு' என்னும்‌ நூல்‌ பதினான்கு சிறுகதைகளை உள்ளடக்கிய 
ஒரு தொகுப்பாகும்‌. இதில்‌ இடம்பெற்றுள்ள பெரும்பாலான கதைகளின்‌ 
உட்பொருள்‌. வாழ்வில்‌ ஏற்பட்ட நேரடி அனுபவங்களின்‌ புனைவுகள்‌ என்கிறார்‌ 


ஆசிரியர்‌. 
பூனாத்தி 

'பூனாத்தி' என்னும்‌ இந்நூல்‌ பதினான்‌ க கதைகளை உள்ளடக்கியது. 
ஒவ்வொரு கதைக்கும்‌ உரிய ஓவியத்தை வரைந்து அதனால்‌ வாசிக்கின்ற 
அனுபவத்தை நிறைவாக்குகின்றது இக்கதைத்தொகுதி. 
நரிப்பல்‌ 

'நரிப்பல்‌' என்கின்ற இந்நூல்‌ சிறுகதைத்‌ தொகுப்பாகும்‌. இதில்‌ 
இடம்பெற்றுள்ள நரிப்பல்‌ என்ற சிறுகதையை எழுதியதற்கான 
காரணத்தைக்‌ கூறும்போது, 


“கடலூரில்‌ பணியாற்றியபோது நரிக்குறவர்களோடு நெருங்கிப்‌ 


பழகும்‌ வாய்ப்பு கிடைத்தது. அந்த நினைவலைகளை மனத்தில்‌ 


தேக்கி நரிப்பல்‌ என்கின்ற சிறுகதையை எழுதினேன்‌" 


என்கிறார்‌ இறையன்பு. படைப்பாசிரியர்‌ அதையே இந்தச்‌ சிறுகதைத்‌ 
தொகுப்பிற்குத்‌ தலைப்பாகவும்‌ கொடுத்துள்ளார்‌. சராசரி மனித வாழ்விலிருந்து 
விலகிப்‌ போனவர்கள்‌ காலடித்தடத்தையும்‌ பச்சை மரத்தில்‌ அறைந்த 
ஆணிபோல்‌ அசையாமல்‌ நின்று கொண்டிருக்கும்‌ அன்றாடங்காய்ச்சிகளின்‌ 


வாழ்வினையும்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவதாக அமைகிறது இச்சிறுகதைத்‌ தொகுப்பு. 


30 

ஆத்தங்கரை ஓரம்‌ 
இறையன்பு இந்திய குடிமைப்‌ பணிப்‌ பயிற்சியில்‌ இருந்தபோது நர்மதை 
நதிக்கரையில்‌ கட்டப்பட்ட அணையின்‌ ஆய்வுக்குச்‌ சென்றபோது ஏற்பட்ட 
தாக்கங்களை மையமாகக்‌ கொண்டு 'இதயம்‌ பேசுகிறது இதழில்‌ எழுதி 
வெளிவந்த தொடர்‌ பின்னர்‌ ஆத்தங்கரை ஓரம்‌' என்கிற புதினமாக 


வடிவெடுத்தது. 


ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினம்‌ சித்தூர்‌ என்ற கிராமத்தின்‌ அழகையும்‌ 
அங்கு நிகழ்ந்த அவலங்களையும்‌ மனிதாபிமான நோக்கில்‌ சித்திரிக்கும்‌ 
கதையாகும்‌. நர்மதை ஆற்றில்‌ அணைக்‌ கட்டுவதற்காக அந்தப்‌ பகுதியில்‌ 
வசித்த பல்லாயிரக்கணக்கான பழங்குடியின மக்களை அப்புறப்படுத்திய 
காட்சிகளைக்‌ கண்டு மனம்‌ வெதும்பி இதனை எழுதியதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌ 


இறையன்பு. 


“நர்மதை ஆற்றங்கரையில்‌ இருக்கும்‌ பழங்குடியின மக்களைப்‌ 
பற்றி படிப்பதற்கும்‌ அவர்கள்‌ இடம்பெயர்வது பற்றிய 
பிரச்சினைகளைக்‌ குறித்தும்‌ ஆய்வு செய்வதற்கும்‌ 1988ஆம்‌ 
ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ அங்கே சென்றிருந்தேன்‌. மேதா பட்கர்‌ 
போன்றவர்களிடமும்‌, அக்ரானி, அக்கல்குவா, செந்தூர்‌ ஆகிய 
கிராமத்தினருடனும்‌ பழகுகிற வாய்ப்பும்‌ அவர்களிடமும்‌ தங்கி 
அவர்கள்‌ உணவையும்‌ பகிர்ந்து கொள்கிற சூழ்நிலையும்‌ 
எனக்குக்‌ கிடைத்தன. சில பழங்குடியின மக்கள்‌ அலிராஜ்பூர்‌ 
பகுதியிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்டு புதிய இடத்தில்‌ 
குடிபெயர்ந்திருக்கிறார்கள்‌. அந்த இடங்களுக்குச்‌ சென்று 
அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வசதிகளையும்‌ நான்‌ பார்க்க 
நேர்ந்தது. நர்மதை நதியோரம்‌ மிகப்பெரிய சிவன்‌ கோயில்‌ 
ஒன்று கட்டப்பட்டிருந்ததையும்‌, பரிசில்‌ ஒன்றின்‌ மூலமாக 
வேலைகளுக்கு நடுவே நர்மதையைக்‌ கடந்த அனுபவமும்‌ 
எனக்கு ஏற்பட்டது. 2004ஆம்‌ ஆண்டு பொது தேர்தலை 
முன்னிட்டு அந்தப்‌ பகுதியில்‌ தேர்தல்‌ பார்வையாளராகப்‌ 


31 


பணியாற்ற சென்றபோது அந்த கிராமங்கள்‌ எதுவும்‌ என்‌ 
கண்ணில்‌ தென்படவில்லை. அவை அனைத்தும்‌ 
அணைகட்டப்பட்டதால்‌ நீரில்‌ மூழ்கிவிட்டன. இடம்பெயர்த்துக்‌ 
கட்டப்பட்டு இருந்த சிவன்‌ கோவிலுக்குச்‌ சென்றேன்‌. 
அணைக்கட்டுப்பகுதிக்கும்‌ சென்றேன்‌. அந்த அணையின்‌ நீர்‌ 
மட்டம்‌ உயர என்‌ கண்ணீர்த்துளியும்‌ காரணமாக இருந்தது” 


எனப்‌ புதினம்‌ எழுந்த வரலாற்றைப்‌ படைப்பாசிரியர்‌ விளக்குகின்றார்‌. 

நர்மதையில்‌ அணைக்கட்ட குடியிருக்கும்‌ மக்களை பலநூறு மைல்களுக்கு 
அப்பால்‌ குடியமர்த்துகின்றனர்‌. ஆத்தங்கரையில்‌ இருந்த மரங்கள்‌ 
அழிக்கப்படுகின்றன. அணைகட்டத்‌ தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே பல 
கிராமங்கள்‌ நீரில்‌ மூழ்கும்‌ நிலை. அணைக்கு எதிராக அரசாங்க அனுதாபமோ, 
எதிர்க்கட்சிகளின்‌ அனுதாபமோ எழவில்லை. அங்கு வாழ்ந்த பழங்குடியின 
மக்கள்‌ தங்கள்‌  வாழ்வாதாரத்தையே இழந்து அவர்களும்‌ ஆற்றில்‌ 
தொலைந்தனர்‌. 


புதிய அணைக்கட்டுக்கள்‌ கட்டப்படுவது குறித்து நிகழக்கூடிய சுற்றுச்சூழல்‌ 
பிரச்சினைகள்‌ இந்நூலில்‌ முன்வைக்கப்பட்டன. இந்நூல்‌ திருப்பூர்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தின்‌ பரிசு பெற்ற படைப்பாகும்‌. 


சாகாவரம்‌ 


'சாகாவரம்‌' என்னும்‌ இந்நூல்‌ இறையன்பு எழுதிய குறும்‌ புதினமாகும்‌. 
மனித மதம்‌ எந்தச்‌ சலனமும்‌ இன்றிச்‌ சீராக இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. 
அத்தகையோனின்‌ வாழ்வில்‌ எதிர்பாராத துன்பம்‌ ஏதேனும்‌ நிகழ்ந்துவிட்டால்‌, 
வாழ்வில்‌ விரக்தி ஏற்பட்டுவிடும்‌. வாழ்க்கையில்‌ நடந்திராத, நடக்கவொண்ணாத 
அளவுக்குக்‌ கற்பனைப்‌ பாதையில்‌ சென்றுகொண்டே இருக்கும்‌. இப்படித்தான்‌ 
இந்தப்‌ புதினத்தின்‌ கதைத்தலைவனும்‌ தன்னுடைய இளம்வயதில்‌ இயல்பாக 
இயங்கிக்‌ கொண்டிருக்க, காலஓட்டத்தில்‌ தனது உறவினர்களுக்குத்‌ துன்பம்‌ 


32 


ஏற்படும்போது நிலைகுலைந்து, அமைதியை இழந்து அவர்‌ காணுகின்ற 
ஒவ்வொன்றும்‌ முரண்பாடாகப்‌ புலப்படுகின்றது. எது வாழ்வு?, எது சாவு?, எது 
நிலையானது?, எது மறையக்கூடியது? என்று ஆழ்ந்து சிந்திக்கத்‌ துவங்குகின்றார்‌. 
வயது இளமையால்‌ இருக்கின்றபோதே மனம்‌ முதிர்வடைகிறது. இவரது 
இளமைக்காலம்‌ முதல்‌ இறுதிக்காலம்வரை அவருடைய உணர்வை இந்நூலில்‌ 


விவரித்துள்ளார்‌ படைப்பாசிரியர்‌. 
“ஓடும்‌ நதியின்‌ ஓசை முதல்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ பாகம்‌ 

தினத்தந்தி இளைஞர்‌ மலரில்‌ வெளியான ஐம்பது கட்டுரைகளில்‌ 25 
கட்டுரைகள்வீதம்‌ இரண்டு தொகுப்புகளாக வெளிவந்தவை ஓடும்‌ நதியின்‌ 
ஓசை ஆகும்‌. இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுவதுபோல அமையாமல்‌ 
ஆற்றுப்படுத்துவதுபோல எழுதப்பட்ட என்‌ அனுபவங்களின்‌ தொகுப்பு 
என்கிறார்‌ படைப்பாசிரியர்‌. 

இன்றைய சமூகத்தை அச்சுறுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ மதவெறி, இனவெறி, 
முதுமைப்பிரச்சினை, முதியோர்‌ அவலம்‌, வன்மம்‌, மூடநம்பிக்கை இவற்றை 
தனக்கே உரிய பாணியில்‌ ஓடும்‌ நதியின்‌ ஓசை கட்டுரையில்‌ 
வெளிப்படுத்தியுள்ளார்‌. 

மலையிலிருந்து உற்பத்தியாகும்‌ நதிநீர்‌ இறுதியில்‌ கடலில்‌ கலக்கப்‌ 
போவதைப்‌ பற்றிய வாழ்க்கைச்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகிறார்‌ படைப்பாசிரியர்‌. 


“இது மரணம்‌ அல்ல சங்கமம்‌ 


இது இழப்பு அல்ல -கானல்‌ 

இது காணாமல்‌ போதல்‌ அல்ல - தேடல்‌”! 

என்று மனித இனத்திற்குள்‌ இருக்கும்‌ தெய்வீக உணர்வுகளைக்‌ கிளர்ந்தெழச்‌ 
செய்வதுதான்‌ என்னுடைய இலக்கியப்‌ பயணத்தின்‌ குறிக்கோள்‌ என்கிறார்‌ 


படைப்பாசிரியர்‌. 


33 

மென்கரற்றில்‌ வினை சுகமே 

ஐம்பத்தைந்து கட்டுரைகள்‌ அடங்கிய தொகுப்பு நூல்‌ 'மென்காற்றில்‌ 
விளை சுகமே' என்பதாகும்‌. இளைய சமுதாயத்தின்‌ மீதுள்ள அக்கறை 
படைப்பாசிரியரின்‌ எழுத்துக்களில்‌ பிரதிபலிக்கக்‌ காணமுடிகிறது. எங்கோ ஒரு 
மூலையில்‌ தன்னிலை மறந்து முடங்கிக்கிடக்கும்‌ பாமரனையும்‌ கூடத்‌ தட்டி 
எழுப்பும்‌ தன்னம்பிக்கைகள்‌ இந்நூலில்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. 

“ஐம்பத்தைந்து கட்டுரைகளும்‌ பயனுள்ளதாகவும்‌, 

பலமுள்ளதாகவும்‌ இருப்பது ஆச்சரியம்‌. எந்தப்‌ படைப்பிற்கும்‌ 

ஒரு மைய நோக்கம்‌ பார்வை உண்டு. அந்தப்‌ பார்வை கொண்டு 


சொல்லப்படும்‌ விஷயம்‌ வசமாகும்‌. படிக்கும்‌ இதயங்களும்‌ 


அசைபோடும்‌. அந்த வேலையை இந்நூல்‌ ஆசிரியர்‌ சிறப்பாகவே 
22 


செய்திருக்கிறார்‌ 
என்று பதிப்பகத்தார்‌ இந்நூலின்‌ படைப்பாசிரியரையும்‌ அவரது படைப்பைப்‌ 
பற்றியும்‌ பாராட்டியுள்ளதை அறியலாம்‌. 
உள்ளொளிப்‌ பயணம்‌ 

'உள்ளொளிப்‌ பயணம்‌” என்னும்‌ இந்நூல்‌ 70 கட்டுரைகளின்‌ 
தொகுப்பாகும்‌. 'உள்ளொளி' என்பதற்குச்‌ 'சிந்தனை ஒளி' என்று பொருள்‌ 
கூறுகின்றார்‌ படைப்பாசிரியர்‌. இதில்‌ குட்டிக்கதைகளுடன்‌ கூடிய சிறுசிறு 
நிகழ்வுகளை நறுக்கெனச்‌ சுருக்கமாகக்‌ கூறி தெளிவுபடுத்துகின்றார்‌ ஆசிரியர்‌. 
உன்னோடு ஒரு நிமிஷம்‌ 

வளரும்‌ இளம்‌ பருவத்தினருக்காக 'உன்னோடு ஒரு நிமிஷம்‌' என்கின்ற 
தலைப்பில்‌ “சுட்டி விகடனில்‌' எழுதிய கட்டுரைகளின்‌ தொகுப்பே இந்நூலாகும்‌. 


இக்கட்டுரைகள்‌ எழுதிய அனுபவம்‌ பற்றி, 


34 


“சுட்டி விகடனில்‌ எழுதுவதற்கு வாய்ப்பு வந்தபோது சற்று 
பதற்றமாகத்தான்‌ இருந்தது. மாணவர்களுக்கும்‌ 
இளைஞர்களுக்கும்‌ நிறைய நிறைய எழுதியும்‌ பேசியும்‌ 
இருக்கின்றேன்‌ என்றாலும்‌, குழந்தைகளுக்காக எழுதுவது 
என்பது எவ்வளவு சிரமம்‌ என்பதை நான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌. 
நாமே குழந்தைப்‌ பருவத்துக்குப்‌ பயணப்பட சம்மதிக்கும்போது 
தான்‌ அதைச்‌ செவ்வனே செய்யமுடியும்‌ என்பதை நான்‌ 
உணர்வேன்‌. அவர்கள்‌ அருகிலேயே அமர்ந்து கொண்டு 
உரையாடுவதைப்போல பகிர்ந்து கொள்வதுதான்‌ எழுதும்‌ 
நோக்கத்தை நிறைவேற்றி வைக்கும்‌. அந்தவகையில்‌ 'உன்னோடு 
ஒரு நிமிஷம்‌' என்கிற தொடர்‌ எனக்குப்‌ புதிய அனுபவமாக 
இருந்தது” 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
வாழ்க்கையே ஒரு வழிபாடு 
மனித வாழ்க்கையில்‌ பிறப்பு முதல்‌ இறப்பு வரை ஒவ்வொரு 
காலக்கட்டத்தையும்‌ எப்படி இறைமை உணர்வுடன்‌ எதிர்கொள்ள வேண்டும்‌ 
என்பதுதான்‌ “வாழ்க்கையே ஒரு வழிபாடு' என்ற நூலின்‌ செய்தியாகும்‌. இந்நூல்‌ 
எழுந்த வரலாற்றை ஆசிரியர்‌, 


“ஆன்மிகத்தை ஊறுகாயாக இல்லாமல்‌ உணவாக மாற்றிக்‌ 
கொள்ளும்போது வாழ்க்கை புதிய திசையில்‌, அதிக விசையுடன்‌ 
பயணிப்பதைப்‌ பார்க்க முடியும்‌. அப்போது ஒவ்வொரு 
நிகழ்வையும்‌ விழிப்புணர்வுடன்‌ அணுகவேண்டும்‌. அதை 
வெகுநாட்களாக எழுதவேண்டும்‌ என்கின்ற எண்ணம்‌ இருந்தது. 
வாய்ப்புக்‌ கிடைத்தபோது வாழ்க்கையே ஒரு வழிபாடு என்கிற 
தொகுப்பாக மலர்ந்தது. மதங்களைத்‌ தாண்டியது ஆன்மிகம்‌ 
என்பதை உணர்த்த எம்மதமும்‌ சாராமல்‌ அனைத்து 


மார்க்கங்களின்‌ சாரத்தையும்‌ உள்ளடக்கியதாக இது 
விரிவடைந்தபோது எனக்கு உண்மையாக திருப்தி 
கிட்டியது'-“.என்கிறார்‌. 


35 


ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌) 

படைப்பாசிரியர்‌ வெ.இறையன்பு சென்னை வானொலிப்‌ பண்பலையில்‌ 
எஸ்‌.எஸ்‌.இன்டர்நேஷனல்‌ நேரத்தில்‌ “இன்று பிறப்போம்‌ புதியதாய்‌' என்னும்‌ 
தலைப்பில்‌ ஆற்றிய உரைகளின்‌ தொகுப்பே “ஏழாவது அறிவு' (முதல்‌ பாகம்‌) 
ஆகும்‌. இதில்‌ எழுபது அறிவார்ந்த கட்டுரைகள்‌ இடம்பெற்றுள்ளன. எழுபது 
கட்டுரைகள்‌ உருவாக்கிட இருபத்தொரு சான்றாதார நூல்களைப்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌ ஆசிரியர்‌. இந்நூலின்‌ சிறப்புப்‌ பற்றி, 

“மனம்‌ என்பது சிந்தனைகளின்‌ தொகுப்பு. சிந்தனைகளின்‌ மூலம்‌ 

சிந்தனைகளைக்‌ கடக்கக்‌ கற்றுக்‌ கொள்வதற்கு ஆறாவது 

அறிவில்தான்‌ சாத்தியம்‌. ஆறாவது அறிவையும்‌ தாண்ட 

சிந்தனைகளற்ற நினைவுக்குச்‌ செல்ல வேண்டும்‌. அது ஏழாவது 

அறிவாக உதயமாகிறது. ஏழாவது அறிவு என்பது அறிவு அல்ல 


அனுபவம்‌. அப்போது இறைமையோடு இயைகிற அனுபவம்‌ 
ஏற்படுகிறது என்று விளக்கம்‌ தருகின்றார்‌ ஆசிரியர்‌. 


இந்நூலைப்‌ படிப்பவர்கள்‌ தங்கள்‌ எண்ணங்களைத்‌ 
தூண்களாக நிலைநிறுத்தி வெற்றி என்னும்‌ கோபுரம்‌ எழுப்புவது 
உறுதி” 


என்று பதிப்பகத்தார்‌ கூறியுள்ளதும்‌ ஒப்புநோக்கத்தக்கது. 
ஏழாவது அறிவு (இரண்டாவது பாகம்‌) 

வெ.இறையன்பு அவர்கள்‌ மதுரை வானொலியில்‌ 'இறையன்பு நேரம்‌' 
என்னும்‌ பகுதியில்‌ அவர்‌ ஆற்றிய உரைகளின்‌ 75 தலைப்புக்களை 
உள்ளடக்கியது. 

நாம்‌ வாழ்வதற்கு அடையாளமாக வேதனைகளை விட்டுச்‌ செல்லாமல்‌ 
சாதனைகளை விட்டுச்‌ செல்ல வேண்டும்‌. பணம்‌ கிடைக்கிறது என்றால்‌, 
நரகத்திற்கும்‌ பேரம்‌ பேசுவார்கள்‌. சுயநலம்‌ முதலில்‌ முந்த வைக்கும்‌. ஆனால்‌ 


முடங்கிப்‌ போட்டுவிடும்‌. இதயத்தை இரும்பாக்கி இறுக்கமாக வாழாமல்‌, 


36 


கரும்பாக மாற்றித்‌ தங்க யுகத்தை உருவாக்க வேண்டும்‌. தன்னம்பிக்கையும்‌ 
துணிவும்‌ நேர்மையும்‌ இருக்கும்போது வெளிப்படும்‌ எண்ணங்களே உயர்வுதரும்‌. 
ஆணையிடாமல்‌ அடிபணிய வைப்பதே சிறந்த நிர்வாகம்‌. பேதம்‌ பார்க்காத 
நேசமே உயர்ந்தது. நூல்கள்‌ படிக்கும்‌ பழக்கம்‌ ஒருவனை முனை மழுங்காமல்‌ 
கூர்மையாக்கும்‌ என்பன போன்ற கருத்துக்களை உள்ளடக்கி நகைச்சுவை 
சம்பவங்களைச்‌ சேர்த்து நடைமுறை, வரலாறு, புராண நிகழ்ச்சிகளைச்‌ சான்று 


காட்டி இந்நூல்‌ வடிவமைக்கப்பட்டிருப்பது மிகவும்‌ சிறப்பிற்குரியதாகும்‌. 
ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌) 


வெ.இறையன்பு அவர்கள்‌ மதுரை வானொலியில்‌ 'இறையன்பு நேரம்‌' 
என்ற நிகழ்ச்சியில்‌ ஆற்றிய உரைகளின்‌ தொகுப்பாகும்‌. எழுபத்தைந்து 
தலைப்புகளைக்‌ கொண்டது. இலக்கியம்‌ மற்றும்‌ பல்துறை சான்றுகளுடன்‌ கூடிய 


நகைச்சுவை உரைகளின்‌ தொகுதியே இந்த நூலாகும்‌. 


படிப்பது; சுகமே 


படிப்பது சுகமே' என்ற நூலில்‌ இறையன்பு கருத்துக்களை நிகழ்வு 
எடுத்துக்காட்டுகளுடனும்‌ கதை விளக்கத்துடனும்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. படிக்கும்‌ 


முறையையும்‌ படிப்பின்‌ சிறப்பையும்‌ தெளிவாக இந்நூலில்‌ விளக்கியுள்ளார்‌. 


“எண்ணத்தில்‌ தெளிவும்‌ உறுதியும்‌ இருப்பவர்கள்‌ அதில்‌ 
அடித்தல்‌, திருத்தல்‌ இல்லாமல்‌ தங்கள்‌ கருத்துக்களை 
வெளிப்படுத்துவார்கள்‌. கடைசி நேரத்தில்‌ படிப்பது குழப்பத்தை 
விளைவிக்கும்‌. நிச்சயம்‌ வெற்றிப்‌ பெறுவோம்‌ என்று எண்ணித்‌ 
தேர்வு எழுத வேண்டும்‌. படிப்பது ஒருநாளும்‌ பாழாவதில்லை. 
நம்மை சுற்றியுள்ளவர்களின்‌ உதடுகளில்‌ புன்னகையைச்‌ 


சேர்ப்பதே படிப்பின்‌ முக்கிய நோக்கம்‌” 


என்று படிப்பின்‌ தேவையை வலியுறுத்தியுள்ளார்‌. 


37 
ஐ.ஏ.எஸ்‌. வெற்றிப்‌ படிக்கட்டுகள்‌ 


தமிழகத்தில்‌ அதிகம்பேர்‌ குடிமைத்‌ தேர்வுகளில்‌ வெற்றி பெற வேண்டும்‌ 
என்கின்ற அடிப்படையில்‌ விழிப்புணர்வை ஏற்படுத்த எழுதப்பட்டதே இந்நூல்‌ 
என்கிறார்‌ ஆசிரியர்‌. குடிமைத்‌ தேர்வு எழுதும்‌ ஆர்வமுடையவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ வேண்டிய எல்லாத்‌ தகவல்களையும்‌ கலைக்களஞ்சியப்‌ 
பார்வையில்‌ ஒரே நூலில்‌ தொகுத்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. மாதிரி வினாத்தாள்‌, 
பாடத்திட்டம்‌ போன்ற பல சிறப்புக்களைக்‌ கொண்டுள்ளது இந்நூல்‌. மேலும்‌, 
குடிமைத்‌ தேர்வான ஐ.ஏ.எஸ்‌. என்பது செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல ஏழை, 
எளிய, நடுத்தரப்‌ பாமரனுக்கும்‌ உரிய பொதுவான தேர்வுப்‌ பணியாகும்‌. 
முயற்சியும்‌ உழைப்புடன்‌ கூடிய உத்வேகமும்‌ இருந்தால்‌ வெற்றி பெறலாம்‌ என்ற 
வாழ்வியல்‌ சித்தாந்தத்தை முன்நிறுத்தி எடுத்துச்‌ சொல்லியுள்ளார்‌ ஆசிரியர்‌. 
ஐ.ஏ.எஸ்‌. தேர்வும்‌ அணுகுமுறையும்‌ 

ஏழை, எளிய மாணவர்கள்‌ குடிமைப்‌ பணிக்குத்‌ தேர்வாக வேண்டும்‌ 
என்கிற விருப்பத்தின்‌ பேரில்‌ எழுதப்பட்ட நூலாகும்‌. இதில்‌ உள்ள கட்டுரைகள்‌ 
‘இதயம்‌ பேசுகிறது' என்ற இதழில்‌ பதினாறு வாரங்கள்‌ தொடர்ந்து 
வெளிவந்தவையாகும்‌. குடிமைத்‌ தேர்வுக்கு உரிய தகவல்களைத்‌ தரும்‌ கருத்துக்‌ 


கோவையாகும்‌. இந்நூல்‌ 'பாரத வங்கியின்‌ பரிசினைப்‌ பெற்றது. 


ஐ.ஏ.எஸ்‌. தேர்வும்‌, அணுகுமுறையும்‌ என்ற இரு நூல்கள்‌ எழுதியதன்‌ 


காரணத்தை அவர்‌ குறிப்பிடும்பொழுது, 


“வேளாண்மைப்‌ பணியில்‌ இருந்தபோது பேருந்தில்கூட படித்துக்‌ 
கொண்டே செல்வேன்‌. அந்த நாட்கள்‌ அழகானவை. ஐ.ஏ.எஸ்‌. 
தேர்வுக்குத்‌ தமிழ்‌ இலக்கியத்தை ஒரு விருப்பப்‌ பாடமாகத்‌ 
தேர்ந்தெடுத்தேன்‌. அதில்‌ ஒரு குழப்பம்‌, வேளாண்மை 
இன்னொரு விருப்பப்பாடம்‌ இவ்விரண்டையும்‌ தமிழில்‌ எழுத 
வேண்டும்‌ என்றிருந்த என்னை ஏற்கனவே இத்தேர்வை எழுதித்‌ 
தோற்றுப்போன ஒரு நண்பர்‌ குழப்பிவிட்டார்‌. வேளாண்மையை 


38 


என்னால்‌ தமிழில்‌ எழுத முடியாது. ஏனென்றால்‌ நான்‌ படித்தது 
ஆங்கிலத்தில்‌. என்‌ உறவினர்‌ உலகநாதன்‌ மூலமாக விடை 
கிடைத்தது. பொதுஅறிவையும்‌ வேளாண்மையையும்‌ 
ஆங்கிலத்தில்‌ எழுதலாம்‌ என்று தெரிந்தபோதுதான்‌ இழந்த சக்தி 
திரும்பியது. இப்படித்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ தடுமாறும்‌ 
இளைஞர்கள்‌ தடம்‌ மாறக்கூடாது என்பதற்காகத்தான்‌ இந்தத்‌ 
தேர்வை அணுகுவத பற்றி ஐ.ஏ.எஸ்‌. தேர்வும்‌ அணுகுமுறையும்‌ 
ஐ.ஏ.எஸ்‌. வெற்றிப்படிக்கட்டுகள்‌ என்று நூல்களை 


27 


எழுதினேன்‌ 
என நினைவு கூர்கின்கிறார்‌. 
அறிவுரைகளும்‌ தத்துவங்களும்‌ 

மனிதகுல சமுதாயத்திற்குரிய வாழ்க்கையின்‌ எதார்த்த நிலையை உள்ளது 
உள்ளவாறு வெளிப்படையாக, வாழ்வென்பது இதுதான்‌. சுயநலமில்லாமல்‌ 
பொதுநலத்துடன்‌ வாழ்ந்தால்‌ வாழ்க்கை என்பது வாழ்கின்றவர்களுக்கு 
வசப்படும்‌ என்ற எளிய கருத்துக்களைச்‌ செய்திகளாக வெ.இறையன்பு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

“உன்னிடம்‌ இருக்கும்‌ திறமையால்‌ பெண்களை நெருங்கலாம்‌ 

என நினைத்து இந்த அருமையான பருவத்தை வீணடித்துக்‌ 

கொள்ளாதே, முடிந்த அளவு பெண்களிடம்‌ பேசுவதை 

தவிர்த்துவிடு. இது ஒரு பயிற்சிக்களம்‌, முனை மழுங்கலாம்‌. 

உன்னுடைய கூர்மையை பாதுகாக்க வேண்டுமென்றால்‌, 


அறிவுத்தளத்தில்‌ தொடர்ந்து இயங்கிக்கொண்டே இருக்க 


வேண்டும்‌"? 
எனப்‌ பருவ வயதை நம்‌ கட்டுக்குள்‌ வைத்துக்கொண்டால்‌ உலகமனைத்தும்‌ 
கையில்‌ வந்தமரும்‌ என்பதைக்‌ கூறி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை 
ஏற்படுத்தியுள்ளார்‌ படைப்பாசிரியர்‌. 

தேர்வின்போது பெற்றோர்கள்‌ தங்கள்‌ படபடப்பைக்‌ குறைத்துக்கொண்டு 


தோழனாக, தோழியாக, சிநேகத்துடன்‌ பரீட்சைக்குத்‌ தயாராகும்‌ மாணவர்களை 


59 


உற்சாகப்படுத்த வேண்டும்‌ என்றும்‌, 'சுயசிந்தனையையும்‌ விசாலமான 

தேடுதலையும்‌ தூண்டிவிடுகிற கல்விதான்‌ ஆராய்ச்சியையும்‌, புதிய புதிய 

கண்டுபிடிப்புகளையும்‌ சமூகத்திற்கும்‌ வாழ்விற்கும்‌ வளம்‌ சேர்க்கும்‌ 

ஆக்கப்பூர்வமான செயல்களையும்‌ உருவாக்கித்தர இயலும்‌' என்றும்‌ 

தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 

வெ.இறையன்பு படைப்புகள்‌ பற்றிய சான்றோர்‌ கருத்துக்கள்‌ 
இறையன்புவின்‌ படைப்புகளால்‌ ஈர்க்கப்பட்ட சுந்தர ஆவுடையப்பன்‌ 


அவரது சிந்தனைவன்மையை, 


“வானம்‌ எல்லையற்றது. அதைப்போல மனித மனத்தில்‌ 
தோன்றும்‌ சிர்தனைகளும்‌ எல்லையற்றவை. மனித 
மனத்திலிருந்து அன்பு அலைகள்‌ மட்டுமே எழ வேண்டும்‌ 
என்பது எழுத்தாளர்களின்‌ சிந்தனை. மனத்தில்‌ சுயநலம்‌ 
மிகுந்துவிட்டால்‌, அலைகள்‌ ஆரவாரமாகி '“ஆழிப்பேரலைகள்‌' 
போல்‌ பிறர்‌ வாழ்வைச்‌ சிதைத்து விடுகின்றன. ஆனால்‌, 
நல்லெண்ணம்‌ கொண்டவர்களின்‌ சிந்தனை மேல்நோக்கிச்‌ 
சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும்‌ அது யாரையும்‌ 
நோகடிப்பதில்லை; சாகடிப்பதில்லை. அந்த வகையில்‌ கவிஞரும்‌ 
எழுத்தாளரும்‌ இந்திய ஆட்சிப்பணி அலுவலருமான 
வெ.இறையன்பு அவர்களின்‌ பரந்து விரிந்த சிந்தனைகளைக்‌ 
காணலாம்‌. வாழ்க்கையை முள்காடாக மாற்றாமல்‌, 
மலர்ச்சோலையாக மாற்றவது வெ.இறையன்புவின்‌ சிந்தனை 


வானமாகும்‌””? 


என்று மதிப்பீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
மந்திரச்‌ சிந்தனையாளர்‌ 

பாப்பா முதல்‌ பாட்டி வரையில்‌ பாடியவர்‌ பாரதி என்று பாரதியைப்‌ 
பாராட்டுவர்‌. அதுபோல இறையன்பு ஆன்மிகம்‌ முதல்‌ அறிவியல்வரை 


அனைத்தைப்‌ பற்றியும்‌ படைப்பாக்கியுள்ளார்‌. 


“ஆளுமை சிந்தனை உடைய அரசு உயர்‌ அலுவலர்கள்‌ மத்தியில்‌ 
சிந்தனை ஆளுமை மிக்கவர்‌. பிறப்பு முதல்‌ இறப்பு வரை, 
ஆன்மிகம்‌ முதல்‌ அறிவியல்‌ வரை, அன்பு முதல்‌ வன்முறை 
வரை... வலியுறுத்தி வருகிற முதன்மைச்‌ சிந்தனையாளர்‌. 
இருட்டிலும்‌, வெளிச்சம்‌ பாய்ச்சி, தோல்வியிலும்‌ வெற்றியைத்‌ 
தேக்கி, மரணத்திலும்‌ மகிழ்ச்சியை பரவச்‌ செய்கிற மந்திரச்‌ 


சிந்தனையாளர்‌” 


என்று இறையன்புவின்‌ சிந்தனை ஆற்றலைப்‌ பாராட்டியுள்ளார்‌ 


40 


சுந்தர 


ஆவுடையப்பன்‌. இறையன்புவின்‌ எழுத்தாற்றலையும்‌ பேச்சாற்றலையும்‌ 


சுந்தரஆவுடையப்பன்‌, 


“இறையன்புவின்‌, 
பேனா - இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும்‌ 


பேச்சு - அயர்ச்சியை மாற்றிப்‌ புத்துணர்ச்சியூட்டும்‌”” ' 


என்கிறார்‌. 


பதிப்பகத்தார்‌ பார்வையில்‌ 


என 


“அழுக்குப்படாத நிர்வாகம்‌, விளம்பரம்‌ இல்லாத அரசியல்‌, 
துன்பங்களை எதிர்கொள்ளும்‌ துணிச்சல்‌, கர்வப்படாத கனிந்த 
மனம்‌, இனவெறி இல்லாத நெறிமுறை.... தாய்மையின்‌ 


மேன்மை, காதலன்‌ மகிமை, சமூகக்‌ கண்ணோட்டம்‌” 


அனைத்தும்‌ இறையன்புவின்‌ நூலில்‌ காணலாம்‌ என்கின்றனர்‌ 


'பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌' என்ற நூலின்‌ பதிப்பகத்தார்‌. 


இறையன்புவின்‌ படைப்புச்‌ சிறப்பினை உணர்ந்த ஏழாம்‌ அறிவு மூன்றாம்‌ 


பாகத்தின்‌ பதிப்பகத்தார்‌, 


“வெ.இறையன்பு ஐ.ஏ.எஸ்‌. அவர்கள்‌ தமிழகத்தில்‌ 
தனிமடத்தைப்‌ பிடித்து வாசகர்‌ உள்ளங்களில்‌ கருத்து 
கவிதைகளை விதைத்து நல்ல எதிர்காலம்‌ என்னும்‌ 


41 


அறுவடைக்கு வழிவகுத்து வருகிறார்‌. பல அரிய படைப்புகளை 
ஆக்கித்‌ தந்து எழுத்துலகில்‌ தனி முத்திரைப்‌ பதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. படித்து சாதனை புரிந்தவர்‌, படைத்தும்‌ 


சாதனை புரிவது வாசகர்களுக்கு ஒரு வரப்‌ பிரசாதம்‌” 


என்கின்றனர்‌. 
“தாமிரச்‌ செப்பில்‌ வைத்த கங்கை போல்‌ பரிசுத்தம்‌ தாங்குகிறது 
வைகை மீன்கள்‌. இரும்புச்‌ சட்டமாக இருக்கும்‌ இந்திய 
ஆட்சிப்பணியில்‌ இதயம்‌ உள்ள மனிதராக விளங்கும்‌ 
இறையன்புவை நான்‌ எப்போதும்‌ நேசித்து வந்திருக்கிறேன்‌” 
என்கிறது வைகை மீன்கள்‌ நூலின்‌ அணிந்துரை. 


'£பயணக்‌ கட்டுரை' நூலுக்கு 'அணிந்துரை' எழுதிய திரு.மாலன்‌, 


“மனித வாழ்வில்‌ பயணங்கள்‌ ஏற்படுத்திய மாற்றங்களை 
எண்ணிப்‌ பார்த்தால்‌ சிறப்பாக இருக்கும்‌, இருக்கிறது. அதை 
திரு.வெ./இறையன்புவின்‌ வழி தரிசிக்கும்போது அந்த ஆச்சரியம்‌ 
பல மடங்காக விரிகிறது. தொலைழோக்கின்‌ வழியே நட்சத்திர 
மண்டலங்களைப்‌ பார்ப்பது போல, அதே நேரம்‌ அவை 
சிந்தனையையும்‌ தூண்டுகின்றன. ஒரு நுண்ணுயிரை ஆட்சம 
தரிசிணியின்மூலம்‌ காண்பதுபோல, அது திரு.வெ.இறையன்புவின்‌ 
சொல்லிற்குள்ள வலிமை, கவிதையானாலும்‌, கதையானாலும்‌, 
கட்டுரையானாலும்‌, உரையானாலும்‌, ஒன்றை ஒரே நேரத்தில்‌ 
விரிவாகவும்‌, நுட்பமாகவும்‌ சித்திரிக்கும்‌ ஆற்றல்‌ அவருக்குண்டு. 
நிறைய விவரங்களை எண்ணற்ற ஓவியங்களில்‌ சித்திரிக்கும்‌ 
மொகலாய சிற்றோவியங்களை (Mughal Miniatures) போன்றது 
அவரது அணுகுமுறை” 
என்கிறார்‌. வெ.இறையன்புவின்‌ சமூகப்‌ பணியையும்‌ இலக்கியப்‌ பணியையும்‌ 


கண்டறிந்த தமிழர்‌ தலைவர்‌ கீ.விரமணி, 
“தமிழர்களாக வாழ்பவர்கள்‌ தான்‌ தமிழ்நாட்டில்‌ 


மண்வாசனையோடு இருப்பர்‌ என்றாலும்‌  மண்மயமான 


தமிழினப்பற்று, மொழிப்பற்று இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, 


42 


படைப்பாற்றல்‌ இவைகளுடன்‌ பொதுநல நோக்கு, தொண்டற 
மனப்பான்மை ஆகியவைகளுடன்‌ இருப்பவர்களை தேடிக்‌ 
கண்டெடுப்பது அரிது! அவ்வகையில்‌ அத்திப்பூத்தாற்போல ஒரு 
அபூர்வமான படைப்பாளி. தமிழ்‌ இன உணர்வாளர்‌. அதன்‌ 
காரணமாகவே பற்பல நேரங்களில்‌ அதற்கு அதிக விலை 
கொடுத்தவர்‌. சங்கடங்களைச்‌ சந்தித்தவர்‌ என்றாலும்‌, என்‌ 
கடன்‌ தொடர்வேன்‌ என்ற உறுதியுடன்‌ சமூகப்பணி, 
இலக்கியப்பணி ஆற்றுபவர்தான்‌ திரு.வெ.இறையன்பு 


2 
அவர்கள்‌” 


என்று கருத்துரைத்துள்ளது இறையன்புவின்‌ எழுத்திற்குக்‌ கிடைத்துள்ள 
தனிச்சிறப்பும்‌ வரவேற்புமாகும்‌. 

சமூகப்‌ பிரச்சினையோடும்‌, தார்மீக ஆர்வத்தோடும்‌ யாராவது ஒருவன்‌ 
பேனா பிடித்தால்‌, அவர்‌ நிர்வாணிகளுக்கு நடுவே ஆடை பூண்டவனாய்‌ 
அலட்சியப்படுத்தப்படுகின்றான்‌. இந்த எதிர்மறையான சூழலில்‌ தன்‌ சுயம்‌ 
மாறாமல்‌, கலையாமல்‌, கம்பீரமாய்‌ எதிர்நீச்சல்‌ போடும்‌ இறையன்புவின்‌ 
எழுதுகோல்‌ வழிபாட்டிற்குரியது என்று குறிப்பிடுகிறார்‌ இலக்கியவாதி தமிழருவி 


மணியன்‌. 
பாரதி - இறையன்பு 


“பாரதியின்‌ படைப்புகளில்‌ ஒரே ஒரு வார்த்தைகூட அழுக்கான 
சிந்தனையை வெளிப்படுத்துவது இல்லை. இந்தப்‌ பெருமை 
இறையன்புவின்‌ எழுத்துக்கு உண்டு. பரவலாக வாசகர்‌ 
வட்டத்தை விரிவுபடுத்திக்‌ கொள்ளும்‌ வணிக நோக்கில்‌ 
வாசனை பூசிய சரிகை எழுத்துக்களில்‌ மலிவான 
கருத்துக்களைக்‌ காட்சிப்படுத்தும்‌ கலைத்திறன்‌ தன்‌ 
படைப்புகளில்‌ படிந்துவிடாமல்‌ பார்த்துக்‌ கொள்ளும்‌ பக்குவம்‌ 
இறையன்புவின்‌ பேனா பெற்றிருக்கும்‌ மூலபலம்‌”' 

என்று வெ.இறையன்புவின்‌ எழுத்துப்பணியைப்‌ பாரதியாரின்‌ எழுத்தோடு 


ஒப்பிட்டுத்‌ தமிழருவி மணியன்‌ பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 


43 


இறையன்புவின்‌ நூல்களின்‌ சிறப்பைக்‌ கூறவந்த சொல்வேந்தர்‌ சுகிசிவம்‌, 


“அவரது பேச்சு, எழுத்து எல்லாமே உலகை உயர்த்தும்‌ உன்னத 
ஆர்வம்‌ மிக்கவை. எளிய நடை... கருவுற்றக்‌ கருத்துக்கள்‌. 
அவரது புத்தகத்தின்‌ எந்தப்‌ பக்கத்தை நீங்கள்‌ எடுத்துப்‌ 
படித்தாலும்‌ ஒரு புதிய தகவல்‌, நல்ல கருத்து, அழகிய வரிகள்‌, 
வாசனை ஓர்‌ உன்னதத்திற்கு உயர்த்தும்‌ முயற்சி தென்படும்‌” 


என்கிறார்‌. 


இறையன்புவின்‌ எழுத்து மற்றும்‌ பேச்சாற்றலை அறிந்த எழுத்தாளர்‌ 


திரு.லேனா தமிழ்வாணன்‌, 


“பத்திரிக்கையைப்‌ புரட்டினால்‌ இறையன்பு, தொலைக்‌ 
காட்சிகளைத்‌ திருப்பினால்‌ இறையன்பு, வானொலியைத்‌ 
தட்டிவிட்டாலும்‌ இதே கதைதான்‌. ஊடகங்களில்‌ இன்று 
எங்கும்‌ நீக்கமற நிறைந்து இருப்பவர்‌. இந்த அன்பு நண்பர்‌ 


திரு.இறையன்பு 1.A.5., தான்‌” 


எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


“பேச்சாளருக்கு எழுத்து வராது எழுத்தாளர்களின்‌ பேச்சு 
அனைவரையும்‌ ஈர்க்காது என்பதை மாற்றித்‌ தன்‌ எழுத்தால்‌, 
அற்புதப்‌ பேச்சால்‌ உலகத்‌ தமிழர்களின்‌ உள்ளங்களில்‌ 
தனக்கெனத்‌ தனியான ஒரு தங்க சிம்மாசனத்தை உருவாக்கித்‌ 
தன்‌ உழைப்பால்‌, பல்துறை அறிவால்‌, கல்வியால்‌ புகழோடு 
என்றென்றும்‌ அதில்‌ வீற்றிருப்பவர்‌ திரு.வெ.இறையன்பு 


அவர்களே“ 


என்று பேராசிரியர்‌ கு.ஞானசம்பந்தன்‌ கூறியுள்ளது இறையன்புவின்‌ பண்பிற்குக்‌ 
கிடைத்த வெகுமதியாகும்‌. இதன்மூலம்‌ பல அறிஞர்களும்‌ சான்றோர்களும்‌ 


இலக்கியவாதிகளும்‌ இறையன்புவைப்‌ பாராட்டியிருப்பதை அறியலாம்‌. 


44 


முடிவுரை 


> கவிஞர்‌, கதையாசிரியர்‌, தன்னம்பிக்கை எழுத்தாளர்‌, இந்திய 
ஆட்சித்துறை அதிகாரி, இந்திய ஆட்சிப்பணிக்கான தேர்வுக்கு வழிகாட்டி 


என இத்தனைப்‌ பெருமைக்கும்‌ உரியவர்‌ வெ.இறையன்பு. 


* எழுத்தாற்றலும்‌ சொல்லாற்றலும்‌ ஒருங்கே பெற்ற வெ.இறையன்பு சேலம்‌ 
மாவட்டத்தில்‌ உள்ள காட்டூர்‌ என்னும்‌ சிற்றூரில்‌ நடுத்தரக்‌ குடும்பத்தில்‌ 
16.09.1963இல்‌ பிறந்தவர்‌. 

* வெ.இறையன்பு சேலத்திலுள்ள இராமகிருஷ்ண சாரதா 
மேல்நிலைப்பள்ளியில்‌ பள்ளிப்‌ படிப்பையும்‌, அதன்பின்‌ கோயம்புத்தூர்‌ 
வேளாண்மைக்‌ கல்லூரியில்‌ பி.எஸ்சி, வேளாண்மையியலில்‌ 
பட்டப்படிப்பையும்‌ படித்த இவர்‌, இந்திய அரசு நடத்திய ஐ.ஏ.எஸ்‌. 
தேர்வில்‌ வெற்றி பெற்றுள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. அதன்பின்‌ 
எம்‌.பி.ஏ. எம்‌.ஏ., எம்‌.எஸ்சி, முனைவர்‌ பட்டம்‌ போன்ற பட்டங்களைப்‌ 
பெற்றுள்ளார்‌. 

* தருமபுரி மாவட்டத்தில்‌ வேளாண்‌ அலுவலராகத்‌ தமது அரசுப்பணியைத்‌ 
தொடங்கிய இவர்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ உள்ளிட்ட பதவிகளை 
வகித்து தற்போது, தமிழ்நாடு அரசின்‌ பொருளியல்‌ மற்றும்‌ புள்ளியியல்‌ 


துறையின்‌ முதன்மைச்‌ செயலராகப்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 


* ஏறத்தாழ இதுவரை அறுபதுக்கும்‌ மேற்பட்ட நூல்களைப்‌ படைத்த 


ஒப்பற்ற படைப்பாசிரியராக இறையன்பு விளங்குகின்றார்‌. 


* சமூகத்தில்‌ நடக்கும்‌ நிகழ்ச்சிகளைத்‌ தமது உள்ளப்பாங்கிற்கு ஏற்ப ஓர்‌ 
இலக்கியமாகப்‌ படைப்பவனே படைப்பாளன்‌ ஆவான்‌. படைப்பாளன்‌ 
தமது அனுபவம்‌, தன்‌ காலச்சூழல்‌, விளைவுகள்‌ ஆகியவற்றை 


அடிப்படையாக வைத்துக்கொண்டு இலக்கியத்தைப்‌ படைக்கின்றான்‌. 


45 


அந்தவகையில்‌ இறையன்பும்‌ தமது படைப்பில்‌ மனித சமூகம்‌ எத்தகைய 


நிலையில்‌ உள்ளது என்பதைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


இறையன்புவின்‌ எழுத்துக்கள்‌ யாவும்‌ மனித வாழ்க்கையை 
மேம்படுத்துவதற்காக எழுந்தவை. மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றிபெற வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ வழிமுறைகளைத்‌ தம்‌ 


படைப்புகளில்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


பாரதியார்‌, புதுமைப்பித்தன்‌, மு.வரதராசன்‌, ஜெயகாந்தன்‌ ஆகியோர்‌ 
வரிசையில்‌ இடம்பெறத்தக்கத்‌ தரமும்‌ திறமும்‌ வாய்ந்த படைப்பாளி 
வெ.இறையன்பு. இவர்‌ நல்லதோர்‌ படைப்பாளி மட்டுமல்லர்‌; ஓயாத 
படிப்பாளியும்கூட என்று அறிஞர்‌ பெருமக்கள்‌ பாராட்டியுள்ளதையும்‌ 


அறியமுடிகின்றது. 


ஒரு சிறந்த இரசனையாளரால்‌ மட்டுமே ஒருசிறந்த படைப்பாளியாக 
உருவாக முடியும்‌. இறையன்புவின்‌ இலக்கியப்‌ பிரவேசம்‌, முதலில்‌ 
அவரைக்‌ கவிஞராகவே அடையாளம்‌ காட்டி நிகழ்ந்தது. பின்னர்‌ 
வெளிவந்த அவரது புனைகதைகளும்‌ சிந்தனைத்‌ தொகுதிகளும்‌ அவரது 


பன்முகப்‌ பரிமாணத்தைத்‌ தமிழுலகுக்கு வெளிச்சமிட்டுக்‌ காட்டியுள்ளன. 


46 


குறிப்புகள்‌ 
குறள்‌.391. 
தாயுமானவர்‌ சுவாமி பாடல்கள்‌, பராபரக்கண்ணி, ப.161. 


ஸ்டாலின்‌ குணசேகரன்‌, (௧.ஆ.., வெ.இறையன்பு என்ற ஆளுமையின்‌ 
அடித்தளம்‌, நம்‌.சீனிவாசன்‌ (தொ.ஆ.., இறையன்பு படைப்புலகம்‌, பாகம்‌ 1, 
ப.154. 


வெ.இறையன்பு, நெஞ்சைத்‌ தொட்டதும்‌, சுட்டதும்‌, ப.92. 

மேலது, ப.93. 

wwW.irainba.in.index. 

பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.145. 

மேலது, ப.140. 

வெ.இறையன்பு, தகவல்‌ வளையம்‌. 

மேலது. 

வெ.இறையன்பு, நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, பக்‌.38-39. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, பதிப்புரை, ப.]1]. 
wWwW.irainba.in.index. 

வெ.இறையன்பு, முகத்தில்‌ தெளித்த சாரல்‌, பதிப்புரை. 
வெ.இறையன்பு, தகவல்‌ வளையம்‌. 

வெ.இறையன்பு, சின்னச்சின்ன மின்னல்கள்‌, பதிப்புரை, ப.]1/. 
வெ.இறையன்பு, அரிதாரம்‌, பதிப்புரை. 

வெ.இறையன்பு, சின்னச்சின்ன வெளிச்சங்கள்‌, பதிப்புரை. 
வெ.இறையன்பு, நரிப்பல்‌, பதிப்புரை, ப.]1]. 

வெ.இறையன்பு, தகவல்‌ வளையம்‌. 

வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை (இரண்டாம்‌ பாகம்‌), பதிப்புரை. 
வெ.இறையன்பு, மென்காற்றில்‌ விளை சுகமே, பதிப்புரை. 
வெ.இறையன்பு, உன்னோடு ஒரு நிமிஷம்‌, முன்னுரை, ப.6. 
வெ.இறையன்பு, 'வாழ்க்கையே ஒரு வழிபாடு”, 8ஆம்‌ பதிப்பிற்கான 
முன்னுரை, ப.11]. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (முதல்‌ பாகம்‌), பதிப்புரை, ப. VI. 
வெ.இறையன்பு, படிப்பது சுகமே, பதிப்புரை, ப.IV. 

வெ.இறையன்பு, தகவல்‌ வளையம்‌. 

வெ.இறையன்பு, பூனாத்தி, ப.44. 

சுந்தர ஆவுடையப்பன்‌, இறையன்புவின்‌ சிந்தனை வானம்‌, பதிப்புரை. ற.1V. 
மேலது, பதிப்புரை. ற.V. 

சுந்தர ஆவுடையப்பன்‌, இனியவை இனியவை, இறையன்பு, பதிப்புரை. 
p-LIL. 


22 
ப்‌ 
34. 
2 
36. 


212 


38. 


20. 


40. 


வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, பதிப்புரை. ற.11]. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, மூன்றாம்‌ பாகம்‌, பதிப்புரை. ற.!IV. 
வெ.இறையன்பு, வைகை மீன்கள்‌, அணிந்துரை, பக்‌.5-6. 
வெ.இறையன்பு, பயணக்கட்டுரை, அணிந்துரை, பக்‌.1-3. 

கீ.வீரமணி (௧.ஆ.., “அபூர்வப்‌ படைப்பாளி இறையன்பு”, நம்‌.சீனிவாசன்‌ 
(தொ.ஆ., மு.நூ., ப.12. 

தமிழருவி மணியன்‌, (௧.ஆ.), இறையன்பு எழுதவில்லை உழுகிறார்‌, 
நம்‌.சீனிவாசன்‌, (தொ.ஆ., ப.29. 


சுகி. சிவம்‌, (௧.ஆ.., மானுட வானவில்‌, நம்‌.சீனிவாசன்‌ (தொ.ஆ., மு.நூ., 
ப.33, 

லேனா தமிழ்வாணன்‌., (௧.ஆ., எத்துறையிலும்‌ முத்திரை பதிக்கும்‌ 
ஆற்றலாளர்‌, நம்‌.சீனிவாசன்‌ (தொ.ஆ., மு.நூ., ப.46. 


கு.ஞானசம்பந்தன்‌ (௧.ஆ., சொல்வல்லன்‌, சோர்விலன்‌, நம்‌.சீனிவாசன்‌ 
(தொ.ஆ., மு.நூ., ப.67. 


47 


இயல்‌-2 


© 
சுமுதாயச சிந்தணைகள 
© 


48 


இயல்‌-2 
சமுதாயச்‌ சிந்தனைகள்‌ 

ஒரு சமுதாயம்‌ வாழ்ந்த வாழ்வினைக்‌ காணவும்‌, மேற்கொண்ட 
இலட்சியத்தை அறியவும்‌, பழகிவந்த பண்பாட்டையும்‌ நாகரிகத்தையும்‌ 
தெளியவும்‌ அவர்களிடையே நெடுங்காலமாக வளர்ந்துள்ள இலக்கியமும்‌ 
கலைகளுமே பெரிதும்‌ துணையாக விளங்குகின்றன. சங்ககாலச்‌ சமுதாயத்தில்‌ 
போற்றப்பட்ட ஒழுக்கங்களான காதல்‌, வீரம்‌ போன்ற தனிமனித பண்புகளைச்‌ 
சங்கப்பாடல்கள்‌ எடுத்தியம்புகின்றன. களப்பிரர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ மனிதனின்‌ 
இறைவழிபாடான பக்திப்‌ பண்புகளை இடைக்கால இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. நாயக்கர்‌ காலத்தில்‌ தோன்றிய சிற்றிலக்கியங்கள்‌ காதல்‌ 
உணர்வையும்‌ பக்தி உணர்வையும்‌ வீரத்தையும்‌ சொல்கின்றன. காப்பிய 
இலக்கியங்கள்‌ அறப்பண்புகளைச்‌ சித்திரிக்கின்றன. தற்கால இலக்கியங்களான 
கவிதை, சிறுகதை, புதினம்‌, நாடகம்‌ போன்றவை மனிதப்‌ பண்புகள்‌, 
காலமாற்றத்தால்‌ ஏற்பட்ட நாகரிக சிக்கல்கள்‌, அதனால்‌ ஏற்படும்‌ சீரழிவுகள்‌ 


போன்றவற்றை மாற்றுவதற்கான வழிமுறைகளையும்‌ வெளிப்படுத்துகின்றன. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ பல்வேறு காலகட்ட சமுதாய மக்களின்‌ 
பழக்கவழக்கப்‌ பண்பாட்டுப்‌ பதிவுகள்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌ அவை ஓர்‌ 
முழுமையான மக்கள்‌ பண்புகளை எடுத்துக்காட்டவில்லை. கற்றறிந்தவர்கள்‌ 
(புலவர்கள்‌) மட்டும்‌ என ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கொண்டு அவர்களுக்குப்‌ 
புலப்படக்கூடிய, புரியக்கூடிய வகையில்‌ இலக்கியம்‌ எழுதப்பட்டதால்‌ அவற்றின்‌ 
உள்ளீட்டுப்‌ பாடுபொருள்‌ ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்‌ இருந்தது. 

தொன்மையான சங்க இலக்கியம்‌, பக்திப்பாடல்கள்‌, பிரபந்தமான 
சிற்றிலக்கியங்கள்‌, காவியங்களான காப்பியங்கள்‌, இக்கால இலக்கியங்கள்‌ 
போன்றவை சமூகத்திற்குத்‌ தேவையான வாழ்வியற்‌ செய்திகளைக்‌ கூறுவதையே 


தமது நோக்கமாக ஏற்படுத்திக்‌ கொண்டன. 


49 


“பண்டை இலக்கியங்களில்‌ அறநெறி உணர்த்தும்‌ போக்கே 

மிகுந்து காணப்பட்டது" 
என்பார்‌ க.கைலாசபதி. 

இடைக்கால இலக்கியமான பக்தி இலக்கியங்களில்‌ நீதி அறக்கருத்துக்கள்‌ 
இடம்பெற்றிருந்த போதிலும்‌, சமுதாய மாந்தர்களின்‌ அவலங்களை அவை 
வெளிப்படுத்தவில்லை. 19ஆம்‌ நூற்றாண்டு வரை இந்நிலையை இலக்கியங்கள்‌ 
பிரதிபலித்தன. 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ ஆங்கில நாட்டின்‌ 
பிடியிலிருந்த நம்‌ நாடு பலவித நாகரிக மாற்றங்களை வெளிப்படுத்தியது. 
இதுவரை நிலபிரபுத்துவச்‌ சமுதாயமாக இருந்த இந்திய ஆட்சிமுறை அமைப்பு 
முதலாளித்துவச்‌ சமூக அமைப்பாக மாற்றம்‌ பெற்றது. ஆங்கிலேயே 
கல்விமுறையினாலும்‌ அவர்களது மேல்மட்ட நாகரீகத்‌ தொடர்பினாலும்‌ 


மேற்கத்திய இலக்கிய வடிவகங்கள்‌ தமிழ்‌ மற்றும்‌ வடமொழிகளில்‌ நுழைந்தன. 


“நிலப்‌ பிரபுத்துவ அமைப்பு மாறும்‌ காலத்திற்குரிய முக்கியமான 

இலக்கிய வகையான புனைகதை தமிழுக்கு வந்தது” 
என்பர்‌. 

இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ இக்கால இலக்கியங்களான மரபுக்கவிதை, 
புதுக்கவிதை, புதினம்‌, சிறுகதை, நாடகம்‌, உரைநடை இலக்கியங்கள்‌ இன்றைய 
நாகரீக உலகியல்‌ மாற்றங்களுக்கேற்ப, மாறும்‌ மனிதத்தன்மைகளுக்கு ஏற்ப 


மனித உளவியலை அறிந்து தேவையானதை வெளிப்படுத்தி வருகின்றன. 


ஒரு சமுதாயம்‌ அறிவுத்துறையில்‌ மாற்றம்‌ பெறவும்‌ வளர்ச்சி பெறவும்‌ 
வேண்டுமானால்‌, அச்சமுதாயத்தில்‌ தெளிவுமிக்க சிந்தனையாளர்களாகிய 
அறிஞர்கள்‌ சிலராவது சிறப்புற்று விளங்க வேண்டும்‌. அவ்‌ அறிஞர்‌ பெருமக்கள்‌, 
பல்வேறு துறைகளில்‌ மதிநுட்பத்தோடு பரந்துபட்ட நூலறிவு வாய்ந்தவர்களாக 
விளங்கவேண்டும்‌. அவர்களை அறிவியல்‌ அறிஞர்‌, அரசியல்‌ அறிஞர்‌, 


சமூகவியல்‌ அறிஞர்‌, பொருளியல்‌ அறிஞர்‌, கலைஞர்‌, புலவர்‌ எனப்‌ பலவகைப்‌ 


50 


படுத்தலாம்‌. அவர்களுள்‌ வெ.இறையன்பு கலையுணர்வு மிக்கப்‌ புலவராக, 
கற்பனைமிக்கக்‌ கவிஞராக, மொழியியல்‌ அறிஞராக,  திறனாய்வாளராக 
படைப்பிலக்கிய ஆசிரியராக, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இவை 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாகச்‌ சமுதாயச்‌ சிந்தனை வாய்ந்த சமூகவியல்‌ அறிஞராகச்‌ 


சிறப்புற்று விளங்குகிறார்‌. 


இறையன்புவின்‌ படைப்புகள்‌ யாவும்‌, படிப்பவரின்‌ சிந்தனையைத்‌ தூண்டி, 
கருத்துவிளக்கம்‌ செய்து, மானுடம்‌ சிறக்கத்‌ துணைபுரிகின்றன. இத்தகைய 
சிறப்புக்களையுடைய இவரது படைப்புகளால்‌ இடம்பெற்றுள்ள சமுதாயச்‌ 


சிந்தனைகளை விளக்கிக்‌ காட்டுவதே இவ்‌இயலின்‌ நோக்கமாகும்‌. 


முதற்கண்‌ சமுதாயம்‌ என்பதற்கான விளக்கத்தை அறிவது 


தேவையாகின்றது. 
சமுகாயம்‌ - விளக்கம்‌ 


மனிதன்‌ மலை, காடு மேடுகள்‌, குகைகளிலும்‌ கற்கால மனிதனாக வாழ்ந்து 
வந்தான்‌. பின்னர்‌ கூடி வாழக்‌ கற்றுக்‌ கொண்டான்‌. இக்கூட்டுக்குடும்ப வாழ்க்கை 
அன்பில்‌ முகிழ்ந்து, குடும்பங்களாகச்‌ சமூகமாக மாறி மலர்ந்தது. அன்பின்‌ 
வழிப்பட்டது சமுதாயம்‌ என்பர்‌. பல்வேறுபட்ட மனிதக்‌ குடும்பங்கள்‌ ஒரு 
குழுவாக அமைந்து சமுதாயமாக உருவெடுத்தது என்பர்‌. 

“சமுதாயம்‌ என்பது மக்கள்‌ சேர்ந்து வாழும்‌ வாழ்வை மட்டும்‌ 

குறிப்பதன்று. தனிமனிதர்கள்‌ ஓர்‌ ஒழுங்கின்‌ அடிப்படையில்‌ 

சேர்ந்துள்ள அமைப்பு முறையையும்‌ குறிக்கின்றது” 
என்பர்‌. 

சமூகவியலை வரையறுக்க முற்படும்‌ மேலைநாட்டு இலக்கியவாதியான 
ஸ்பென்சர்‌ (Spencer), 


“சமூகவியல்‌ மனிதனின்‌ கூட்டு வாழ்க்கையைப்‌ பற்றிய படிப்பு 


ஆகும்‌. எவ்வாறு மனிதர்கள்‌ தங்கள்‌ செயல்‌ முறைகளால்‌ 


51 


ஒருவருக்கொருவர்‌ இயைந்து தொடர்புகொண்டு ஒரு சமூக 

அமைப்பாக இணைந்து செயல்படுகிறார்கள்‌ எனக்‌ காண்பதே 

சமூகவியலின்‌ அடிப்படைக்‌ குறிக்கோளாகும்‌. எனினும்‌ 

இங்ஙனம்‌ கூறுவது ஒரு வரையறைக்கான தொடக்கமே ஆகும்‌”* 
என்கிறார்‌. 

மனிதனின்‌ எல்லாவித நடப்புக்களையும்‌ மனிதன்‌ செய்யும்‌ எந்தச்‌ 
செயலையும்‌ ஆய்ந்து கூறும்‌ ஆற்றல்‌ சமூகவியலுக்கு உள்ளது. சில பொதுவான 
விழுமியங்களையும்‌ நம்பிக்கைகளையும்‌ கொண்டு தமக்கிடையே வினையாற்றிக்‌ 
கொள்ளும்‌ ஒருவருக்கொருவர்‌ உறவுகொள்ளும்‌ தன்னிறைவுடைய நிலையான 
மிகப்பெரிய மக்கள்‌ குழுவே சமுதாயம்‌ ஆகுமென்பர்‌. 


இச்சமூகத்தைப்‌ பற்றியும்‌ சமுதாயத்தின்‌ நடவடிக்கைகள்‌ பற்றியும்‌ 


பல்வேறு கோணங்களில்‌ ஆராயும்‌ அறிவுத்துறைகளின்‌ தொகுதி சமூக 
அறிவியல்‌ துறைகள்‌' என்று கூறப்படுகிறது. 

சமூகவியல்‌, பொருளியல்‌, அரசியல்‌, வரலாறு, நிலவியல்‌, உளவியல்‌, 
மானிடவியல்‌, வானியல்‌, கடலியல்‌, சமூகப்‌ பணியியல்‌ ஆகியவற்றைத்‌ தன்னுள்‌ 


கொண்டது சமுதாயம்‌ என்பர்‌. 


சமுதாயம்‌ தோன்றிய சூழல்‌ 
சமூகம்‌ என்றால்‌ என்ன? என்பதற்கு, 
“ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில்‌ நீண்டகாலமாக ஒன்று சேர்ந்து 
வாழ்வதற்காக மக்கள்‌ கூட்டம்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
அமைப்பே சமூகம்‌” 
என்று விளக்கம்‌ தருகிறது கலைக்களஞ்சியம்‌. இதன்‌ மூலமாக ஒரு குழுவாகக்‌ 
கூடி வாழும்‌ மக்கள்‌ கூட்டம்‌ சமுதாயம்‌ எனப்படும்‌. கூடி வாழ்வதே சமூகம்‌, 
ஒருவன்‌ மற்றவனை உணர்தலே சமுதாயம்‌ என்ற விளக்கத்திற்குப்‌ பொருளாக 


அமைகின்றன. சமுதாயம்‌ மக்களின்‌ வாழ்வோடு பின்னிப்பிணைந்துள்ளது என்பர்‌. 


52 


“சமுதாய அமைப்பிலும்‌ மனித உறவிலும்‌ மாற்றங்கள்‌ தோன்றி 
வளர்ந்து பெருகும்‌ காலகட்டத்தில்‌ வாழும்‌ ஆக்க இலக்கிய 
ஆசிரியர்களின்‌ உணர்வுகளை தாக்குவது புதிய சூழ்நிலையில்‌ 
தோன்றும்‌ மனித இன்னல்கள்‌ அல்லது புதிய சூழ்நிலையில்‌ 
ஏற்படும்‌ நடைமுறையே”? 
என்னும்‌ கருத்திற்கிணங்க தமிழ்ச்‌ சமுதாயத்தில்‌ மாற்றங்கள்‌ நிகழ்ந்தபோது புதிய 
சூழல்களும்‌ மனித இன்னல்களும்‌ இக்காலத்தில்‌ தோன்றிய இலக்கிய வகையான 


புதினங்கள்‌, சிறுகதைகள்‌, கவிதைகள்‌, உரைநடைகள்‌ போன்றவற்றில்‌ 
இடம்பெற்றன. 
“ஒரேவிதமான எண்ணங்களை உடைய மனிதர்கள்‌ 


தங்களுடைய ஒத்த தன்மையை உணர்ந்து அதன்‌ காரணமாகப்‌ 
பொதுவான நோக்கங்களை அடையச்‌ சேர்ந்து முயல்கின்ற 


பொழுது சமூகம்‌ உருவாகின்றது” 


என்பது 'கிட்டிங்ஸ்‌' (F.H.Giddings) என்ற அறிஞரின்‌ கருத்தாகும்‌. 


தனிமனித வாழ்க்கைத்‌ தொடர்பினால்‌ ஏற்படும்‌ உறவுகளைப்‌ பற்றி, 
“சமுதாய ஊடகத்தினால்‌ அமையும்‌ சமுதாய உறவுகளின்‌ 
கட்டமைப்பை பகுத்தாயும்‌ துறையே சமூகவியல்‌” 
என்னும்‌ வரையறையை வழங்குகிறது பெங்குவின்‌ சமூகவியல்‌ அகராதி. 
பலதரப்பட்ட மக்கள்‌ கூட்டம்‌ ஒன்று சேர்ந்து வாழும்‌ தொகுதியே 
சமுதாயம்‌ எனப்படுகின்றது. 
“மக்கள்‌ பலர்‌ கூடிவாழும்‌ இனக்குழுவே சமுதாயம்‌ எனப்படும்‌. 
சமுதாயம்‌ என்ற சொல்லில்‌ உள்ள 'தராயம்‌' என்ற சொல்‌ 
உரிமை” 
என அகராதிகள்‌ சுட்டுகின்றன. 
ஒற்றுமையாக, சமமாக வாழ்ந்த மக்கள்‌ கூட்டம்‌ தங்கள்‌ வாழும்‌ 


நிலப்பகுதிகளுக்கேற்ப தொழில்முறையை மேற்கொண்டு வருகின்ற நிலையில்‌ 


றி 

ஏற்றத்தாழ்வுகளின்‌ அடிப்படையில்‌ மக்களிடையே பிரிவாகிய சாதிய முறை 
ஏற்பட்டதைப்‌ பற்றி, 

“சமம்‌ * தாயம்‌ = சமுதாயம்‌. சங்ககாலத்‌ தமிழ்ச்‌ சமுதாயம்‌ 

பற்றிக்‌ கூறும்‌ வரலாற்று அறிஞர்கள்‌ ஓர்‌ இனக்குழு அமைப்பு 

என்றும்‌, சாதி சமுதாயத்தின்‌ குறிப்படெடத்தக்க அம்சமாக 

விளங்குகின்றது. அதனுடைய இனக்குமு பண்புகள்‌ நிலை 

சமுதாயத்தின்‌ குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்கினாலும்‌ 

அதனுடைய இனக்குழு பண்புகள்‌ நிலைத்திருந்தன”!' 
என்று குறிப்பிடுவர்‌. 

காடுமேடு, மலைக்குகைகளில்‌ விலங்கோடு விலங்காகப்‌ பகுத்தறியும்‌ 
பண்பில்லாத மனிதனாக வாழ்ந்த தனிமனிதன்‌ காலமாற்றத்தால்‌ பரிணாமம்‌ 
பெற்றதை, 
“..... மனிதனைச்‌ சமூக விலங்கு (S௦ci௮l Animal) என்கின்றனர்‌. 
இதனால்‌ மனிதனை விலங்கிலிருந்து பிரிப்பதே சமுதாயம்‌ என்ற 
சொல்லாகும்‌”'" 
என்பர்‌. சமுதாயம்‌ என்ற சொல்‌ மனித இனத்தை மட்டுமே குறிப்பிடக்கூடியது. 
பல்வேறு விதமான பழக்கவழக்க வேறுபாடுகளை உடைய மக்களும்‌ சமுதாயம்‌ 
என்ற பொது அமைப்பின்‌ கீழ்‌ ஒன்றுபடுகிறார்கள்‌. ஆதலால்‌, 

“ஒரு சமுதாயத்தின்‌ அடிப்படைச்‌ சக்தி மக்களே. அவர்களோடு 


தொடர்புடையவை அனைத்தும்‌ சமூகத்தோடு தொடர்பு 


உடையனவாகக்‌ கருதப்பெறும்‌”'” 


என்று குறிப்பிடுவர்‌. மனித இனத்தின்‌ நடத்தை அதன்பொருட்டு எழும்‌ உறவு 
தொடர்பான சிக்கல்‌, பின்னர்‌ அவற்றைச்‌ சீர்படுத்துதல்‌ போன்றவை சமுதாயம்‌ 
தோன்றுவதற்கான சூழல்‌ எனலாம்‌. 

சமுதாயத்தில்‌ எவ்வித மாற்றம்‌ நிகழ்ந்தாலும்‌, அது மனித மாற்றத்தை 
வைத்துத்தான்‌ நிகழும்‌. எனவே, மனிதன்‌ மாறும்பொழுது மனிதன்‌ வாழும்‌ 


54 


சமுதாயமும்‌ மாறும்‌ என்பதை மேற்குறிப்பிட்ட பல எடுத்துக்காட்டுக்‌ கூறுகள்‌ 
உணர்த்துகின்றன. 
சமுதாயமும்‌ இலக்கியமும்‌ 

இலக்கியம்‌ பெரிதா?, சமுதாயம்‌ பெரிதா? என்ற கூற்றிற்குச்‌ 
சமுதாயம்தான்‌ பெரிது என்பர்‌. சமுதாயத்தை விளக்க வந்ததும்‌, விளங்க 
வைப்பதும்‌ இலக்கியமாகும்‌. நீர்‌ இல்லாமல்‌ மீன்‌ உயிர்வாழ முடியாது. ஆனால்‌ 
மீன்‌ இல்லாமல்‌ நீரியல்‌ இயங்கும்‌. இந்த உவமையின்‌ வாயிலாக சமுதாயத்திற்கும்‌ 


இலக்கியத்திற்கும்‌ உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளலாம்‌. 


ஒரு சமுதாய நிறுவனமே இலக்கியமாக கூறப்படுகிறது. ஒரு சமுதாயம்‌ 
உருவாக்கித்‌ தந்தவையே இலக்கியம்‌. ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில்‌ 
சமுதாயம்‌ எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அறிவதற்கும்‌ பெரும்பாலும்‌ 
துணைபுரிவதும்‌, காலக்கண்ணாடியாக இருப்பதும்‌ இலக்கியமே என்பர்‌. 

ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்‌ சமுதாயம்‌ எவ்வாறு அமைந்துள்ளது 
என்பதை அறிவதற்குப்‌ பெரும்பாலும்‌ துணைபுரிவது அன்றைய காலகட்டத்தில்‌ 
தோன்றிய இலக்கியங்களாகும்‌. 

இலக்கியம்‌ சிறந்த செய்திப்‌ பதிவுக்கருவியாகும்‌. படைப்பாளன்‌ தான்‌ 
கண்ட மக்களின்‌ வாழ்க்கைச்‌ சிக்கல்களைப்‌ படைப்பில்‌ ஓர்‌ ஓவியமாகத்‌ தீட்டிக்‌ 
காட்டுகின்றான்‌. அதனால்தான்‌ இலக்கியம்‌ சமுதாயத்தைச்‌ சார்ந்தே இயங்குகின்ற 
பெரிய ஆற்றல்மிக்க கருவியாகக்‌ கருதப்படுகிறது. 
சமூகச்‌ சிந்தனைகள்‌ 

மனித வாழ்க்கையென்பது ஒருநாள்‌ பகல்‌ இரவாக பிறப்புக்கும்‌ 
இறப்புக்கும்‌ இடைப்பட்ட காலமாகும்‌. வாழ்நாள்‌ குறுகியது. இவற்றுள்‌ 
தனித்துவமிக்க வாழ்க்கை வாழ்பவர்கள்‌ ஒருசிலரே. நாம்‌ சேர்க்கின்ற செல்வம்‌ 


நம்மை அடையாளப்படுத்துவதில்லை. நமது செயல்பாடுகளே நம்மை இனம்‌ 


55 


காட்டுகின்றன. அவ்விதம்‌ தன்‌ வாழ்வில்‌, பணியில்‌ மனிதநேயப்‌ பண்பால்‌ 

உயர்ந்து கொண்டு இருப்பவர்‌ வெ.இறையன்பு. 

ந்‌ சமுதாயத்தில்‌ இன்பங்களையும்‌ துன்பங்களையும்‌ 
சிக்கல்களையும்‌ தேவைகளையும்‌ சாதனைகளையும்‌ தம்முடைய 
படைப்புக்குள்‌ அடக்க விரும்பும்‌ படைப்பாளர்களை 
முற்போக்கான படைப்பாளர்கள்‌ என திறனாய்வாளர்கள்‌ 
குறிப்பிடுகின்றார்கள்‌”' 

என்னும்‌ மேற்கோளுக்கிணங்க வெ.இறையன்பு முற்போக்குச்‌ சிந்தனையுடைய 


படைப்பாளராக விளங்குகின்றார்‌. 


இலக்கியவாதி தான்‌ கண்ட மனித இனத்தின்‌ நிகழ்வுகளைத்‌ தன்னுடைய 
படைப்பிற்குக்‌ கருவாக எடுத்துக்கொள்ளும்பொழுது தன்‌ எண்ணங்களையும்‌ 


சேர்த்து உயர்ந்த இலக்கியக்கலை வடிவமாக்குகின்றான்‌. 


இவ்வகையில்‌ வெ.இறையன்பு தனது படைப்பில்‌ நடைமுறை வாழ்க்கைப்‌ 
பிரச்சினைகளையும்‌, அவற்றால்‌ எழுகின்ற பாதிப்புகளையும்‌ எடுத்துக்கூறி 
அதற்கானத்‌ தீர்வுகளையும்‌ தம்‌ படைப்புகளில்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. 

இன்றைய மனித சமுதாயத்தில்‌ கணக்கற்ற வாழ்க்கை அவலங்கள்‌ மலிந்து 
காணப்படுகின்றன. வறுமை, வேலையின்மை, சாதியச்‌ சிக்கல்கள்‌, 
மதக்கலவரங்கள்‌, நிறவெறி, தீவிரவாத வன்முறை, அரசியல்‌, இலஞ்சம்‌, ஊழல்‌, 
கல்வியறிவின்மை, அறியாமை, சுரண்டல்‌, பாலியல்‌ வன்கொடுமை, 
வரதட்சணைக்‌ கொடுமை என ஏராளமாகக்‌ காணப்படுகின்றன. இச்சிக்கல்களைப்‌ 
பற்றி வெ.இறையன்பு தமது படைப்புகளில்‌ பதிவு செய்துள்ளார்‌. 
வறுமை 

இன்றைய சமுதாயத்தில்‌ நாகரிக மாற்றம்‌, அறிவியல்‌ வளர்ச்சி, விஞ்ஞானப்‌ 
புரட்சி, கல்வியில்‌ மேம்பாடு என மக்களின்‌ வாழ்க்கையில்‌ பல மாற்றங்கள்‌ 


நிகழ்ந்தாலும்‌ வறுமைநிலை என்பது குறியீட்டுச்‌ சின்னமாகவே இருந்து 


56 


கொண்டுள்ளது. வறுமைக்குக்‌ காரணம்‌ முயற்சியில்லாத உழைப்பின்னையும்‌, 
உழைப்பிற்குத்‌ தகுந்த ஊதியமின்மையுமாகும்‌. உழைப்பினால்‌ ஏற்படும்‌ சுரண்டல்‌, 
மக்கள்‌ தொகைப்‌ பெருக்கம்‌, முதலாளித்துவ அமைப்பு முறையுமாகும்‌. 
“வறுமையின்‌ காரணமாகவும்‌ சமூகச்‌ குழ்நிலையின்‌ காரணமாகவும்‌ 
மனிதன்‌ தனது தனித்தன்மைகளை இழப்பவனாகவும்‌ 
சுயவெறுப்புக்கு ஆளாகின்றனவாகவும்‌ இருப்பதை சமீபகாலத்திய 
புனைகதைகள்‌ சித்திரிக்கின்றன”'“ 
என்பர்‌. 
மனித வாழ்வென்பது உணவு, உடை, உறைவிடம்‌, பாதுகாப்பான குடிநீர்‌, 
கல்வி, பிற குடிமக்களிடமிருந்து மதிப்புப்‌ பெறுதல்‌ போன்றவையாகும்‌. ஆனால்‌, 
இதற்கு மாற்றாக பல உரிமைகள்‌ கிடைக்காமல்‌ போனாலோ அல்லது குறையாக 
அமைந்தாலோ, வாழ்க்கையானது சிக்கலுக்கு உள்ளாகிறது. வாழ்வில்‌ வறுமை 
ஒழிந்தால்‌ மட்டுமே சமுதாயம்‌ முழுமையான வளர்ச்சியை அடைய முடியும்‌. 
ஏனெனில்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ உள்ள சமுதாயம்‌ எப்போதும்‌ குறையுள்ள 
சமுதாயமாகவே விளங்கும்‌. 
“கொடியது கேட்கின்‌ நெடிய வெவ்வேலோய்‌ 


கொடியது கொடியது வறுமை கொடியது 
அதினினும்‌ கொடியதே இளமையில்‌ வறுமை 


"15 
என்ற பாடல்‌ அடியினை விளக்கும்பொருட்டு வெ.இறையன்புவின்‌ “அழகோ 
அழகு' என்னும்‌ சிறுகதைத்‌ தொகுதியில்‌ இடம்பெற்றிருக்கின்ற எட்டாவது 
மலைப்‌ படைப்பிரிவு' என்ற சிறுகதையில்‌ வறுமை நிலையினை 
வெளிப்படுத்துகிறார்‌. 

குடும்பத்தின்‌ வறுமை நிலை காரணமாகத்‌ தனது மனைவி, 
குடும்பமில்லாத தனது ஆதரவற்ற தங்கை இவர்களின்‌ அன்றாட தேவைக்காக 


“இந்தியா -— பர்மா! எல்லையில்‌ இராணுவத்தில்‌ படைத்தலைவருக்குச்‌ 


7 


சமையல்காரனாகப்‌ பணிபுரிபவன்‌ “பிரேம்‌ சிங்‌' என்பவர்‌. இவர்‌ கர்ப்பமாக 
இருக்கும்‌ தனது மனைவிக்குத்‌ தைரியமாக இருக்கச்‌ சொல்லிக்‌ கடிதம்‌ 


எழுதிக்கொண்டிருப்பதைப்‌ பார்த்துப்‌ படைத்தலைவர்‌, 


“தங்கைகளுக்கு திருமணமாகிவிட்டதா? 
பொறுப்புகள்‌ ஓரளவு நிறைவேறிவிட்டனவா? எனக்‌ கேட்க 
திடீரெனப்‌ பிரேம்சிங்‌ அழத்‌ தொடங்கினான்‌". 
க்யா சாப்‌! பொறுப்பும்‌ சுமையும்‌ எங்கள்‌ வாழ்வில்‌ 
தொடர்கதைகள்‌! எங்களுக்கு விடிவேயில்லை. என்னுடைய 
ஒரு தங்கையும்‌ அவள்‌ மகனும்‌ என்னுடன்‌ தான்‌ இருக்கிறார்கள்‌ 
அவள்‌ கணவன்‌ இறந்து ஐந்து வருடங்களாகின்றன. மரணம்‌ 
எங்களுக்குச்‌ சகஜமாகிவிட்டது" 
எனக்‌ கூறும்‌ பிரேம்சிங்கின்‌ மூலம்‌ அவரது வறுமை நிலையைச்‌ சுட்டுகின்றார்‌. 
வறுமைக்கான காரணங்கள்‌ பொருள்‌ உற்பத்திக்‌ குறைவு, படிப்பறிவின்மை, 
சமவெளி மக்களின்‌ சுரண்டல்‌, ஆதிக்க மனப்பான்மை, சூது, வஞ்சகம்‌, இயற்கை 
வளங்களை முழுமையாகப்‌ பயன்படுத்தாமை போன்றவையாகும்‌. ஒருவேளை 
உணவுகூட முழுமையாகக்‌ கிடைக்காத நிலையில்‌ ஏழ்மையில்‌ இருக்கும்‌ 
மக்களின்‌ அவல வறுமைநிலையை, 
“சிலு 
ஆடையில்லாத 
உடல்களுக்கு 
ஆடை கிடைப்பது 
பாடையிலே 
படுக்கும்போது 
மட்டுந்தான்‌”"" 


என்ற கவிதைவரிகளில்‌ குறிப்பிடுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


58 


பணமில்லாத, படிப்பறிவில்லாத பாமர மக்கள்‌ ஒரு நாள்‌ வேலைக்குப்‌ 
போகாமல்‌ உழைக்காமல்‌ இருந்தால்கூட அடுத்தவேளை உணவிற்காகப்‌ பட்டினி 
கிடக்கும்‌ சூழல்‌ உள்ளது. தன்‌ சுமையைத்‌ தானே சுமந்து தீர்க்க வேண்டிய 
கட்டாய வாழ்க்கை நிலைப்பாட்டில்‌ உள்ளனர்‌. குடும்பப்பாரம்‌ சுமக்க ஆள்‌ 
தேடினால்‌ அவர்களையும்‌ சேர்த்துப்‌ பாதுகாக்க வேண்டிய நிலை உள்ளதை 
வெ.இறையன்பு தமது கவிதை வரிகளில்‌, 


முதுகில்‌ பாரம்‌ 
கனக்க 
பகிர்ந்து கொள்ள 
ஆள்‌ தேடினேன்‌ 
கிடைத்தான்‌ 
இப்போது 
அவனையும்‌ 
சேர்த்துச்‌ சுமக்கிறேன்‌”! 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 

நம்‌ நாட்டில்‌ வறுமையில்‌ வாழும்‌ மக்கள்‌, பொருளாதாரத்தில்‌ உயர்ந்து 
விளங்கும்‌ மேல்தட்டு மக்கள்போல தாமும்‌ வாழ்வதாக நடித்து வாழும்‌ 
வாழ்க்கைச்‌ சூழலை வெ.இறையன்பு தமது கவிதை வரிகளில்‌, 


“பாவாடை 

பழுதாகிவிட்டதே 

என வருத்தப்படும்‌ மகளிடம்‌ 
புதிதாகத்‌ தானிருக்கிறது எனப்‌ 
போலிச்‌ சமாதானம்‌ சொல்லி 


பாப்பாக்கள்‌ வேண்டுமானால்‌ 
பொய்‌ சொல்லாமல்‌ 
இருக்கலாம்‌ 

ஆனால்‌ 


2 


வறுமையில்‌ வாழும்‌ 

ஒரு சாதாரண இந்தியன்‌ 

இன்று 

என்ன செய்ய முடியும்‌?!" 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

நாட்டில்‌ வறுமை வெளியேறும்‌ வரை இந்த நடிப்பு வாழ்க்கை முடிவுக்கு 

வராது. அடித்தட்டு மக்களும்‌ குறைந்தபட்சம்‌ அன்றாடத்‌ தேவைகளை 
நிறைவேற்றிக்கொள்ளும்‌ வண்ணம்‌ பொருளாதாரம்‌ உயர்ந்தால்‌ மட்டும்தான்‌ 


ஏழைகளின்‌ வாழ்க்கை நிலை மேம்படும்‌ என்பது இறையன்புவின்‌ கருத்தாகும்‌. 


“வேடிக்கை மனிதர்கள்‌' என்ற கட்டுரைத்‌ தொகுப்பில்‌ பழங்குடி மக்களின்‌ 
வறுமைநிலையை எடுத்துரைக்கின்றார்‌. பழங்குடிஇன பெண்ணொருத்திக்குக்‌ 
குழந்தை பிறந்திருக்கின்றது. மருத்துவர்‌ வந்து அப்பெண்ணை வெளியே 
வரும்படி அழைக்க அப்பெண்ணோ வரமாட்டேன்‌ எனக்‌ கூற மருத்துவர்‌ 
சிகிச்சை செய்ய வேண்டும்‌. நீங்கள்‌ வரவில்லை என்றால்‌ நான்‌ உள்ளே 


வருகிறேன்‌ என்று கூற அப்பெண்‌, 


“அய்யோ என்னுடைய ஒரே ஒரு புடவையும்‌ துவைக்கப்‌ 

பட்டிருக்கிறது” 
என்கிறார்‌. மாற்று ஆடைக்குக்கூட வழியில்லாத மக்களின்‌ நிலைமையைத்‌ தமது 
படைப்புகளில்‌ வெளிக்காட்டுகின்றார்‌. 

பாரதியார்‌ 'தனியொருவனுக்கு உணவில்லையெனில்‌ சகத்தினை 
அழித்திடுவோம்‌' என்றார்‌. நாட்டில்‌ வறுமைநிலை மாற, சமுதாயம்‌ சமமுடன்‌ 
இருக்க மக்களுக்குத்‌ தொழில்முறைக்‌ கல்வியும்‌, உழைப்பினால்‌ ஏற்படும்‌ 
உயர்வும்‌ பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்‌. அதனை 
நிறைவேற்ற உண்மையான படித்த பண்பாடுடையை தலைவர்கள்‌ வேண்டும்‌ 


எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌ வெ.இறையன்பு. 


60 


சாதியச்‌ சிக்கல்கள்‌ 

சமுதாயத்தில்‌ செய்யும்‌ தொழிலின்‌ அடிப்படையில்‌ சாதியப்‌ பாகுபாடுகள்‌ 
அமைந்தன என்பர்‌. வேதம்‌ பயின்று பயிற்றுவிக்கும்‌ அந்தணர்‌, போர்க்கலையில்‌ 
வல்ல சூத்திரர்‌, நெசவுத்தொழில்‌ செய்கின்ற வேளாளர்‌, உலகியலை ஆராய்கின்ற 
அல்லது கணிக்கின்ற வருணர்‌ என்ற பாகுபாடு எழுந்தது. உயர்ந்தோருக்கு 
ஏவலின்படி வேலை செய்கின்ற வேலையாட்கள்‌ மிகவும்‌ பின்தங்கிய வகுப்பைச்‌ 
சார்ந்தவர்களாகக்‌ கட்டாயமாக்கப்பட்டதன்‌ விளைவு சாதியப்‌ பாகுபாடு 
தீவிரமடைகிறது. இப்பாகுபாடு வளர்ந்து பல சாதிய முறைகளைச்‌ சமுதாயத்தில்‌ 
தோற்றுவித்தது. சாதிய அமைப்பில்‌ மனிதன்‌ நாகரிகம்‌ அடைந்தாலும்‌ விலங்கு 
நிலையில்‌ காட்டுமிராண்டியாகவே திரிகிறான்‌ என்பது நாட்டில்‌ நடக்கும்‌ 
வன்முறைக்கு எடுத்துக்காட்டாகும்‌. இதனை தமது படைப்புகள்‌ வாயிலாக 
வெ.இறையன்பு கூறிச்‌ செல்கின்றார்‌. 


“சாதிகள்‌ இல்லையடி பாப்பா - குலத்‌ 


தாழ்த்தி உயர்த்தி சொல்லல்‌ பாவம்‌” 2" 


என்று பாரதியார்‌ பாப்பாவில்‌ இருந்து சாதி ஒழிப்புப்‌ பற்றிய விழிப்புணர்வை 
ஊட்டுகின்றார்‌. 
மனிதன்‌ அனைவரும்‌ ஓர்‌ இனமே என்று பாடுகின்றார்‌ புரட்சிக்கவிஞர்‌ 
'பாரதிதாசன்‌'. மனிதருள்‌ உயர்வு தாழ்வுக்‌ கூடாது என்பதை, 
“தாழ்ந்தவர்‌ என்று நீக்கிச்‌ 
சமுதாயச்‌ சீர்தேடி 
வாழ்ந்து கானேனடி சகியே 
தீண்டும்‌ மக்களின்‌ அன்னை 
தீண்டாரையும்‌ பெற்றேனோ?”22 
எனச்‌ சாதியத்தை ஒழிக்கப்‌ பாடுகின்றார்‌. மதம்‌ மாறுவதை ஏற்றுக்கொள்ளும்‌ 
இச்சமூகம்‌ சாதி மாறினால்‌ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதனைக்‌ கவிஞர்‌ 


மு.மேத்தா அவர்கள்‌ கடுமையாகச்‌ சாடுகிறார்‌. 


6l 


“சாதியென்பது மெலிந்து 

காட்சி தரும்‌ ஊசியல்ல, தலையெல்லாம்‌ 

கனத்து கொழுத்த கத்திரிக்கோல்‌ 

சாதி மனிதன்‌ தன்‌ முகத்தில்‌ தானே பூசிக்கொள்கிறான்‌ கரி, 

சாதியே - ஓ சாதியே 

நீ இருண்ட மனங்களின்‌ 

இறக்கை விரிக்கின்ற மின்மினி”? 
என்கிறார்‌. 

வெ.இறையன்புவின்‌ “அரிதாரம்‌' என்ற சிறுகதையில்‌ இன்றைய சமூகச்‌ 
சீரழிவினைச்‌ சுட்டிச்‌ செல்கின்றார்‌. சாதிச்சண்டை, ஒற்றுமையின்மை 
போன்றவற்றை விலக்கி, ஒற்றுமையினால்‌ வெற்றி உறுதி என்ற தீர்வையும்‌ 
எடுத்துக்காட்டுகின்றார்‌. “அரிதாரம்‌' என்ற சிறுகதையில்‌ உருவகக்‌ கதையாக ஒரு 
நாயினை உருவகப்படுத்துகின்றார்‌. 

நாய்கள்‌ தங்களுக்குள்‌ எல்லையினை வகுத்துக்‌ கொண்டு பிரிவுகளாய்‌ 
வாழ்கின்றன. இவைகளிடையே சீமை நாய்‌ ஒன்று வந்து அவற்றைத்‌ தனக்கு 
அடிமையாகக்‌ கொண்டு, தன்னை மதியாத நாய்களைக்‌ கடித்துக்‌ குதறி 
அடிபணிய வைக்கின்றது. ஒருநாள்‌ அனைத்து நாய்களும்‌ ஒன்றாகக்‌ கூடி 
அதனை விரட்ட நினைக்கின்றன. இதனையறிந்த சீமை நாய்‌, நாய்களுக்கிடையே 
சாதிச்‌ சண்டையை ஏற்படுத்துகின்றது. பின்பு இக்குழப்பத்திற்குக்‌ காரணம்‌ சீமை 
நாய்‌ எனப்‌ புரிந்த்கொண்டு ஒற்றுமையுடன்‌ பிற நாய்கள்‌ அதனை 
விரட்டியடித்தது. ஆனாலும்‌ அனைவருக்குள்ளும்‌ மோதல்‌ இருந்தது என்பதை 


ஆசிரியர்‌, 


“சீமை நாய்‌ போனதும்‌, தங்களுக்குள்‌ யார்‌ பெரிது என மிகுந்த 
சண்டை, வெட்டுக்குத்து, அடிதடி, குதறல்‌ என நீடித்தது... 
மடங்கிய காதுள்ள ஒன்றைத்‌ தலைமைக்குத்‌ தேர்ந்தெடுத்தன. 
மடக்குக்‌ காதுகளும்‌, நிமிர்ந்த காதுகளும்‌ மோதிக்கொண்டன... 
நிமிர்ந்த காதுகளில்‌ சில நான்‌ 'கோம்பை' என்றம்‌ “ராஜபார்வை' 


62 


என்றும்‌ 'சிப்பிப்பாறை' என்றும்‌ ஒவ்வொன்றாய்க்‌ காணாமல்‌ 


போயிருந்த தண்‌ பாரம்பரியத்தைத்‌ தேடி கண்டுபிடித்துக்‌ 
124 


கொண்டன 
என்று சாதிச்சண்டையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“அரிதாரம்‌, 'தலைமாணாக்கன்‌' என்ற சிறுகதைகளில்‌ குருவானவர்‌ தாழ்ந்த 
இனத்தவருடன்‌ சமமாக உட்கார்ந்து நான்‌ சாப்பிடுவதா என்று நினைக்கின்ற 
தாழ்வான மனப்பான்மையுள்ள சாதியவாதியைக்‌ காட்டுகின்றார்‌ இறையன்பு. 
மகாபாரதக்‌ கதையில்‌ வரும்‌ துரோணர்‌, ஏகலைவன்‌ பாத்திரப்‌ பண்பைச்‌ 
சுட்டுகின்றார்‌. இதனை, 

“அவர்களோடு சமமாக அமர்ந்து சாப்பிடத்‌ தோன்றினாலும்‌ 

இத்தனை நாளாய்‌ மனதில்‌ ஊறிய “தான்‌ உயர்வு என்கிற 

எண்ணம்‌ இறுக்கிப்‌ பிடித்தது. அவரால்‌ முடியவில்லை. 

வலுக்கட்டாயமாய்த்‌ திணித்த பழங்களையும்‌ காய்களையும்‌ 

அவர்கள்‌ சமைத்திராதக்‌ காரணத்தால்‌ உண்ண முடிந்தது” 
என்ற வரிகளால்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 

ஒவ்வொரு சாதியிலும்‌ தாம்‌ உயர்ந்தவர்‌ பிறர்‌ தாழந்தவர்‌ என்கிற 
எண்ணம்‌ வேரூன்றியுள்ளது என்பதே உண்மையாகும்‌. 

“ஓடப்பராயிருக்கும்‌ ஏழையப்பர்‌ 

உதையப்பராகிவிட்டால்‌, ஒர்‌ நொடிக்குள்‌ 

ஓடப்பர்‌ உயரப்பர்‌ எல்லாம்‌ மாறி 

ஒப்பப்பர்‌ ஆய்விடுவார்‌ உணரப்பா நீ” 
என்ற பாரதிதாசனின்‌ கவிதை வரிகளுக்கேற்ப கிராமங்களில்‌ சாதியத்தின்‌ தீவிரம்‌ 
அதிகமாக இருப்பதை இறையன்பு அழகோ அழகு' என்ற சிறுகதைத்‌ 
தொகுப்பில்‌ “வழிவிடுங்கள்‌' என்னும்‌ சிறுகதையில்‌ உயர்‌ அதிகாரி தாழ்த்தப்பட்ட 
மக்கள்‌ நிலையை உயர்த்தப்‌ போராடுவதும்‌, மேல்தட்டு மக்கள்‌ மனதை 
மாற்றிடப்‌ பேசுவதும்‌, அவர்களும்‌ அதனைப்‌ புரிந்துகொண்டு இறங்கிடும்‌ 


போக்கும்‌, பெரியவர்‌ ஒருவர்‌ அனைத்துத்‌ தரப்பினரிடமும்‌ பேசி 


63 


புரியவைத்தலும்‌, அவர்கள்‌ ஒன்றாக இணைவதும்‌  வரவேற்கத்தக்கதாக 
அமைகிறது. 
“உங்கள்‌ கிராமத்தில்‌ உங்கள்‌ வயல்களில்‌ இருப்பவர்களுக்கு 
உங்களுக்கு உழைப்பவர்களுக்கு நீங்கள்‌ பாகுபாடு பார்க்கலாமா”! 
என்ற வரிகளின்‌ வாயிலாக உழைப்பவர்களை உயர்த்த நினைக்கும்‌ அதிகாரியை 


எடுத்துக்காட்டுகின்றார்‌. 


“ஐயா! சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, சட்டம்‌ போட்டு 
சாதியை ஒழிக்கமுடியாது..... செருப்புப்‌ போட்டுக்கிட்டு நடக்க 
பயந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கி சரிக்கி சமமா உட்காந்தா 
ஏத்துக்கறது கஷ்டம்‌. ஆனா அது தப்புதான்‌. இன்னும்‌ கொஞ்ச 
நாள்ல எல்லாம்‌ சரியாயிடும்‌.... அதனால்‌ கொஞ்சம்‌ 
பொறுத்துக்குங்க,..... இதையெல்லாம்‌ தர்க்கம்‌ பண்ணி சாதிக்க 
முடியாது.... எங்க ஊர்ல ரெண்டு சாதிதான்‌. ஒன்னு நாங்க... 
இன்னொன்னு அவங்க... எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு 
எல்லாமே அதிகம்‌. அவங்களும்‌ அதைப்‌ புரிஞ்சிக்கனும்‌. திடீர்னு 
எல்லாத்தையும்‌ உட்டுப்புட்டு, அவங்களோடு சரிசமமா உட்கார 
முடியுமா? நான்‌ முடியவே முடியாதுன்னு சொல்லலே. ஆனால்‌ 
கொஞ்ச நாளாகனும்‌.... ”ூ 

என்று சாதியப்‌ பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்‌. இன்றைய நிலையில்‌ 

சாதி” ஒழிப்பு மாநாடு, சாதி ஒழிப்பு இயக்கங்கள்‌' அனைத்தும்‌ சாதியை 


ஏற்படுத்தும்‌ விதமாகவே இயங்குகின்றன என்பதை, 


“விரலைக்‌ கிள்ளும்‌ நகம்‌” என்ற தலைப்பில்‌, 


சுப்ரமணிய செட்டியார்‌ நகரில்‌ 
கோவிந்தசாமி முதலியார்‌ தெருவில்‌ 
ராமசாமி நாயக்கர்‌ சந்தில்‌ 


குப்புசாமி ஆசாரி மண்டபத்தில்‌ நடக்கும்‌ 


64 


கவிதைப்‌ போட்டி தலைப்பு 


“சாதிகள்‌ இல்லையடி பாப்பா” 


என்ற கவிதை வரிகளின்‌ மூலம்‌ சாடுகின்றார்‌ ஆசிரியர்‌ இறையன்பு. 
“இந்தியாவில்‌ 
சாதி என்னும்‌ 
விஷ விருட்சம்‌ 
வேர்களை ஆழமாகத்தான்‌ 
ஊன்றியிருக்கிறது. 
பெயரை விசாரிப்பதற்கு 
முன்கூட 
பல இடங்களில்‌ 
சாதி தான்‌ வினவப்படுகிறது” 
என்று இன்றைய யதார்த்த நிலையை எடுத்துரைத்துள்ளார்‌ வெ.இறையன்பு. இந்த 
சாதி என்னும்‌ வேற்றுமையைப்‌ போக்க வேண்டுமென்றால்‌ மனித சமூகம்‌ நீங்கள்‌ 
என்ன சாதி என்று கேட்டால்‌, 
“அவன்‌ அளிக்கும்‌ ஒரே பதில்‌ 
இனிமையான மனிதாபிமானமுள்ள 
மனிதர்கள்‌ 
131 


அனைவரும்‌ என்சாதி 
எனப்‌ பதிலளிக்க வேண்டும்‌ என்கின்றார்‌. 
மகுக்‌ கலவரங்கள்‌ 

நாகரிகம்‌ அடைந்துவிட்ட நிலையில்‌ போதிய கல்வியறிவு போதிக்கப்பட்டு 
வந்தாலும்‌ மதத்தின்‌ பெயராலும்‌ சமயத்தின்‌ மாற்றத்தாலும்‌ அபாயகரமான 
விளைவுகள்‌ நடந்துகொண்டேதான்‌ இருக்கின்றன. 

மதம்‌ என்பது மனித மனத்தை மாற்றுவது, அவனை மாண்புள்ளவனாக, 
கருணை நிறைந்தவனாகச்‌ செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடாகும்‌. 
அதைவிடுத்து மதத்தின்‌ பெயரால்‌ மனித இனத்தைப்‌ பல பிரிவாகத்‌ துண்டாட 


நினைத்து அதனால்‌ பல சலுகைகளை அடைந்து வருகிறது இன்றைய அரசியல்‌. 


65 


இதனை வெ.இறையன்பு இது பெரும்‌ மன்னிக்க முடியாத பாவச்செயல்‌ என்று 


கடுமையாகச்‌ சாடுகின்றார்‌. 


அன்பே சிவம்‌, கடவுள்‌ என்ற மனிதகுலப்‌ போக்கு மாறவில்லை. ஆனால்‌ 
மதத்தை ஒரு கருவியாகக்‌ கொண்டு தங்கள்‌ வாழ்க்கையின்‌ தேவைகளை 
நிறைவேற்றிக்கொள்ள நினைப்பவர்களை, வன்மையாக எச்சரிக்கின்றார்‌ 


வெ.இறையன்பு. 


தங்களுடைய கடவுள்‌ மட்டுமே உயர்ந்தவர்‌; சிறந்தவர்‌ என்று எண்ணுவது 
மாத்திரம்கூட தவறில்லை. அதேசமயம்‌ மற்ற கடவுளைப்‌ பற்றி பொய்யாக 
அவதூறாகக்‌ குறிப்பிட்டு மதத்தின்‌ பெயரால்‌ வன்முறையைத்‌ 
தூண்டுவதினால்தான்‌ மதவெறி உண்டாகிறது. 
இந்த மனிதனின்‌ மாறுபட்ட மதப்போக்கு மாறவேண்டுமென்றால்‌ கடவுள்‌ 
ஒருவரே என்ற நிலை ஏற்பட்டு அனைவரிடமும்‌ அன்பு பாராட்டி நட்புடன்‌ 
வாழ்ந்தால்‌ மதவெறி தலைதூக்காதென்பதை வெ.இறையன்பு, 
“இங்கே 
கற்கள்‌ ஒன்றுதான்‌ 
உருவங்கள்‌ மட்டும்‌ 
வெவ்வேறாக” 
என்ற கவிதையின்‌ வாயிலாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
“தூவென்று சாதி, மதம்‌ கான்றுமிழ்ந்தால்‌ 
அந்த நொடியே நமது மிடி பறக்கும்‌” 
என்ற வரிகளுக்கேற்ப நாம்‌ சாதியற்ற, மதம்‌ ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்க 
வேண்டுமென்கிறார்‌. 
சாதி சமயத்தினால்‌ ஏற்படும்‌ சீர்கேடுகளும்‌, அதனால்‌ ஏற்படும்‌ 


வன்முறைகளும்‌ மனித இனத்தில்‌ ஆறாத வடுக்களாக இன்னும்‌ இருந்து 


கொண்டுதான்‌ உள்ளது. 


66 


“மதத்தைப்‌ போற்றும்‌ மடமை மக்களே 

மக்களைத்‌ தாழ்த்தும்‌ மதம்‌ உயர்ந்ததுவா 

மதத்தைத்‌ தவிர்க்கும்‌ மக்கள்‌ உயர்ந்தவரா?”“ 
என்ற கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ கவிதை வரிகள்‌ சாதிமதக்‌ கொள்கையில்‌ மூழ்கிய 
மக்களை முட்டாள்‌, அறிவீலிகள்‌ என்கின்றன. இந்த அறிவற்ற போக்குக்காக 
ஆத்திகர்களும்‌ நாத்திகர்களும்‌ சண்டையிடத்‌ தேவையில்லை. ஒவ்வொருவரும்‌ 
மற்றவர்‌ மதத்தைப்‌ புண்படுத்தாமல்‌ பேசினாலே போதும்‌. சமயச்‌ சமாதானம்‌ 
ஏற்படும்‌, அதன்‌ பயனாக ஒற்றுமை நிலவும்‌. இல்லையென்றால்‌ கலவரம்‌, 


வன்முறை ஏற்படுமென்பதை, 


“கடவுள்‌ இல்லை 
என்பதைக்கூட 
பிள்ளையார்‌ சுழி 
போட்டுத்தான்‌ 
எழுதுகிறார்கள்‌ 

'கடவுள்‌ இல்லை 

என்று சொல்லிவிட்டுக்‌ 
கன்னத்தில்‌ 

போட்டுக்‌ கொள்கிறார்கள்‌ 
அதனால்தான்‌ 
காதில்லாமல்‌ 

பிறந்த குழந்தைக்குக்‌ 
காதணி விழா 
நடத்திக்‌ 
கொண்டிருக்கிறர்கள்‌” 

என்ற கவிதையின்‌ மூலம்‌ சமுதாயத்தில்‌ மதம்‌ இல்லை, கடவுள்‌ இல்லை, சமயம்‌ 
சாரவில்லை என்று போலியாக நடித்து வாழ்கின்றவர்களைத்‌ தமது கவிதையின்‌ 
மூலம்‌ எடுத்துக்காட்டுகின்றார்‌. இவர்கள்‌ கொள்கைப்‌ பிடிப்பற்றவர்கள்‌; ஒரு 


நிலையில்‌ இல்லாதவர்கள்‌ என இனம்‌ காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 


67 


நீறவெறி 

அறிவியல்‌ மயமான உலகில்‌ மனிதன்‌ பால்வீதி மண்டலத்திற்குப்‌ பாதை 
அமைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ அவனது நிறப்‌ பாகுபாட்டால்‌ இன்னும்‌ 
பின்தங்கியே இருந்துகொண்டுள்ளதை, இருபதாம்‌ நூற்றாண்டிலும்‌ தொடர்ந்து 
கொண்டுள்ளதை வெ.இறையன்பு சுட்டுகின்றார்‌. 

ஆதிகாலம்‌ தொட்டு மனித இனத்தில்‌ கருப்பினத்தவர்‌, வெள்ளை 
இனத்தவர்‌ என்ற நிறப்பாகுபாடு உள்ளது. அதனைக்‌ குறியீடாகக்‌ கறுப்பின 
மக்களைப்‌ பழிக்கும்‌ பொருட்டு பறவையினமான காகத்தை அடைமொழியாகக்‌ 
குறிப்பிட்டு கறுப்பினத்தைப்‌ பழிப்பதைப்‌ பற்றித்‌ தமது கவிதை வரிகளில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

காக்கை கருப்பாக இருப்பதால்‌ அதனிடம்‌ உள்ள நல்ல குணங்களைப்‌ 
பாராட்டாது அவ்வினங்களை இழிவுபடுத்தவே செய்கின்றார்கள்‌ என்றும்‌ 
நிறத்தால்‌ எதுவும்‌ இல்லை என்பதையும்‌ பதிவு செய்கின்றார்‌. இதனை, 

“காகமே! 

மயிலையும்‌ குயிலையும்‌ 
மணிக்கணக்காய்‌ 
எத்தனையோ புலவர்கள்‌ பாட 


அதிகமாய்‌ யாரும்‌ பாடாத 
உன்னை நான்‌ பாடுகிறேன்‌ 


ஆகாயத்‌ தோட்டியாய்‌ 
அழுக்குகளையெல்லாம்‌ அப்புறப்படுத்தும்‌ 
உன்னை எப்படியெல்லாம்‌ 

அவமானப்‌ படுத்துகிறோம்‌? 

காக்காய்க்‌ குளியலெனவும்‌ 

காக்காய்கப்‌ பிடிப்பதெனவும்‌ 


காக்காய்‌ வலிப்பெனவும்‌ 


68 


காரணமில்லாமல்‌ உன்னை 
வைகின்றார்‌ வையகத்தார்‌ 

குறும்புக்காரக்‌ குயில்களுக்கு 
நீதானே 

அடைகாக்கும்‌ 

ஆதரவான செவிலித்தாய்‌ 


கூடி வாழும்‌ குணத்தை மனிதனுக்கு 
போதிக்க எத்தனை முறை முயன்றும்‌ 
நீ ஏமாந்தே போனாய்‌ 
இனத்துக்குள்ளே சண்டையிடும்‌ 
இழிந்த பழக்கம்‌ இல்லாத 

இனிய பறவையே! 
வெள்ளைக்கார ஆந்தைகளின்‌ 
நிறவெறிக்குப்‌ பலியாகும்‌ 
நிக்ரோக்களே! 

இனத்தைச்‌ சேர்ந்தார்‌ 

இறந்தால்‌ 

அனுதாபக்‌ கூட்டம்‌ அவசரமாய்‌ 
நடத்தும்‌ காகாபிமானம்‌ கொண்ட 
நீதான்‌ 

நாகரிக உச்சியில்‌ இருக்கிற 


நல்ல பறவை”6 


என்ற கவிதை வரிகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌. நிறவெறியுடைய மனிதர்களையும்‌, 
ஒற்றுமையற்ற மனித இனத்தையும்‌ குறிப்பிட்டு கருப்பினமான காக்கையின்‌ 
உயர்ந்த பண்புகளை இக்கவிதையில்‌ அட்டவணைப்படுத்துகிறார்‌. கூடிவாழும்‌ 
கொள்கை, கூடி உண்ணும்‌ பண்பு, உலக நாள்காட்டியாய்‌ காலைக்‌ கதிரவனின்‌ 
வரவை, சூரியோதத்தை வெளிப்படுத்தும்‌ குரலாய்‌, சுகாதாரத்தை உணர்த்தும்‌ 
மருத்துவராய்‌, அனைவருடனும்‌ அன்பு பாராட்டி வாழும்‌ பண்பைக்‌ காகம்‌ என்ற 


கருப்பினப்‌ பறவை நமக்கு வழங்கியிருப்பதை மனிதன்‌ உணர வேண்டும்‌. 


69 


அறிவியல்‌ நிலையில்‌ கருப்பின மக்கள்‌ உழைப்பாளிகள்‌ என்ற பொதுமைப்‌ 


பண்பைத்‌ தமது கவிதைகள்வழி சுட்டுகின்றார்‌. 


அரசியல்‌ 

அரசு, அரசியல்‌ என்பது மக்கள்‌ சமுதாயம்‌ உணவு, உடை, உறைவிடம்‌ 
இவற்றில்‌ சம தன்மையுடன்‌ வாழவேண்டும்‌ என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதே 
ஆகும்‌. மன்னன்‌ எவ்வழியோ மக்களும்‌ அவ்வழியே. மன்னன்‌ உயிர்த்தே 
மலர்தலை உலகம்‌. நாடாளும்‌ மன்னன்‌ நல்லாட்சி செய்தால்தான்‌ நாடும்‌ வீடும்‌ 
சுகம்‌ பெறும்‌ என்பது சான்றோர்களின்‌ கருத்தாகும்‌. 

“நெல்லும்‌ உயிரன்றே, நீரும்‌ உயிரன்றே, 

மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌ 

அதனால்‌ யானுயிர்‌ என்பது அறிவை 

வேல்‌ மிகு தானை வேந்தற்குக்‌ கடனே”! 
என்ற 'மோசிக்கீரனார்‌' பாடிய புறநானூற்றுப்‌ பாடலில்‌ நாட்டைத்‌ தலைமையேற்று 
நடத்துகின்ற தலைவன்‌ மிகச்‌ சிறந்த பண்புள்ளவனாக இருந்தால்தான்‌ நீருக்கும்‌, 
நெல்லுக்கும்‌ பயன்‌ உண்டாகும்‌. நாட்டின்‌ உயிரான மன்னன்‌ சிறந்த அரசாட்சி 
முறையைச்‌ செய்தால்‌ அவனது நாடு நலம்‌ பெறும்‌ என்று சீர்மிகு அரசாட்சி 
தத்துவத்தை உணர்த்துகின்றார்‌. 

பன்முக இலக்கியவாதியான வெ.இறையன்பும்‌ தமது படைப்புலகம்‌ வழி 


சிறந்த அரசாட்சிக்‌ கோட்பாட்டைப்‌ புலப்படுத்துகின்றார்‌. 


அரசியல்‌ பாதை தவறாகச்‌ செல்லும்போது அதனைக்‌ கண்டிக்கும்‌ 
உரிமையும்‌, மக்களை விழிப்புணர்வு அடையச்‌ செய்ய வேண்டிய கடமையும்‌ 
படைப்பாளனுக்கு உண்டு. தனது படைப்பின்‌ மூலம்‌ சமூகத்தை 
நன்முறைப்படுத்தி அவர்களை விழிப்புறச்‌ செய்து அதன்வழி அரசாங்கம்‌ 


செயல்பட அறிவுறுத்துகின்றார்‌. 


70 


இன்றைய அரசியல்‌ நிலை 

தேர்தல்‌ நடத்தும்‌ காலங்களில்‌ தான்‌ வெற்றி பெற வேண்டுமென்பதற்காக 
வேட்பாளர்கள்‌ மக்களின்‌ கால்களில்‌ விழுந்து வென்றபின்‌ அவர்களின்‌ காலை 
வாரி விட வேண்டும்‌ என்பதற்காகவே மீண்டும்‌ ஐந்தாண்டுகள்‌ முடிந்து தேர்தல்‌ 
வரும்போது மறுமுறையும்‌ இந்தப்போக்கே தொடரும்‌ என்பதை ஆசிரியர்‌. 

“மலர்கள்‌ கசங்கி 

உதிர்ந்த பின்னர்‌ 
நார்‌ மட்டும்‌ 
அடுத்த மாலை கட்ட 
மீண்டும்‌ 
தேவைப்பட்டது” 
என்ற கவிதையின்‌ வரிகள்‌ அரசியலின்‌ போக்கை வெளிப்படுத்துகிறது. இங்கு 


'நார்‌ என்பது மக்களாகிய வாக்குச்சீட்டையும்‌, 'மாலை' என்பது தேர்தலையும்‌ 
குறிப்பாக உணர்த்துகின்றார்‌ ஆசிரியர்‌. 

நமது அரசு நிர்வாகம்‌ அவற்றின்‌ ஆட்சியாளர்கள்‌ தங்களுக்குக்‌ கீழ்‌ 
பணிபுரிபவர்களைப்‌ பணியவைத்து அடிமைபோல நடத்துகிறார்கள்‌. ஒவ்வொரு 
தேர்தலின்போதும்‌ வாக்குறுதியைக்‌ கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல்‌ 
இருப்பதற்கு 'நாய்‌ வாலை நிமிர்த்த முடியாது' என்ற பழமொழியை 
குறியீடாக்குகிறார்‌. 

“தனக்குத்‌ தரும்‌ மகத்துவத்தை வாலுக்குத்‌ தந்தால்‌ இப்படித்தான்‌ 

நிகழும்‌”? 
என நாயின்‌ நிமிராத வால்கள்வழி கால்‌ பிடிக்கும்‌ செயலைச்‌ செய்யும்‌ இன்றைய 
அரசியல்‌ தன்மையைச்‌ “சின்னச்சின்ன மின்னல்கள்‌ என்ற கவிதை வரிகளால்‌ 
விளக்குகின்றார்‌. 


“குளத்தின்‌ அழுக்குகளை 
அகற்ற 


71 


மீன்களை வளர்த்தனர்‌ 
இப்போது 
மீன்களின்‌ கழிவுகள்‌ 
மட்டுமே 
அழுக்காய்‌ 
எஞ்சியிருந்தது” 
என்ற கவிதையில்‌ அரசியல்வாதிகள்‌ குற்றவாளிகளாக இருப்பதை 
உணர்த்துகின்றார்‌. 
அரசாங்கம்‌, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிவரும்‌ பல சலுகைகளையும்‌ 
திட்டங்களையும்‌ அரசியல்‌ தலைவர்கள்‌ ஏமாற்றி தாமே வைத்துக்கொள்ளும்‌ 
சுயநல காட்டுமிராண்டித்தன்மையைத்‌ தனது கவிதைவரிகளில்‌ சுட்டுகின்றார்‌. 
கரண்டல்‌ 
அரசாங்கத்தினால்‌ அளிக்கப்படும்‌ திட்டம்‌ ஏழைகளுக்குப்‌ போகாமல்‌ 
அதை அரசியல்‌ தலைவர்கள்‌ வைத்துக்கொண்டு கணக்குக்‌ காட்டுவதை 
அறியலாம்‌. இதனை, 
“இங்கே புல்லுக்குப்‌ 
போய்ச்‌ சேர 
வேண்டுமென்பதற்காகவே 
நெல்லுக்கு 
நீர்‌ திறந்துவிடப்படுகிறது'' 
என்ற கவிதைவழி விளக்குகிறார்‌ இறையன்பு. 
பயோலி அரசியல்‌ 
இயற்கைச்‌ சீற்றங்கள்‌ குறிப்பாக வெள்ளம்‌, சுனாமி, புயல்‌ 
போன்றவைகளால்‌ மக்கள்‌ அவதிப்படும்போது அரசியல்வாதிகள்‌ சுயநலமாகச்‌ 


செயல்படுவதை, 


“வெள்ளம்‌ வந்தது 


ர 


வேண்டியவர்க்கு வேட்டி சட்டை 
அரிசி மண்ணெண்ணெய்‌ 

வாங்கிக்‌ கொடுத்து கட்சிக்காரர்கள்‌ 
அடுத்த தேர்தலுக்கு 

அஸ்திவாரம்‌ போட்டாச்சு 


போட்டாவுக்கு 'போஸ்‌' 
கொடுத்தாச்சு 

நாலு நாளாய்‌ 

இலவசச்‌ சோறு சாப்பிட்டு 
ஏப்பம்‌ விட்டாச்சு 

சாலை, வாய்க்கால்‌ சீரமைப்பு 
என்பதில்‌ சம்பந்தப்பட்டவரை 
சார வேண்டியவை சார்ந்தாச்சு 
வெள்ளப்பணி மேற்பார்வை 
எனப்‌ பயண நிரலில்‌ 

பக்கம்‌ பக்கமாய்‌ நிரப்ப 
வாய்ப்பு வந்தாச்சு 
பார்வையிடுதல்‌ எனும்‌ பெயரில்‌ 
தினம்‌ ஒரு திருவிழா நடந்தாச்சு 
ஆகா! இந்த அற்புத வெள்ளம்‌ 
அடுத்து எப்போ வருமோ?”“2 


என்ற கவிதையின்‌ வரிகளில்‌ எள்ளி நகையாடுகிறார்‌. ஊழல்‌ அரசியல்வாதிகளின்‌ 
சுயநல எண்ணத்தையும்‌, ஏழைகளின்‌ கண்ணீர்‌ வாழ்க்கையைத்‌ தனக்குப்‌ பன்னீர்‌ 
வாழ்க்கையாக ஏற்படுத்திக்கொண்டு செயல்படும்‌ அரசியல்‌ விளம்பர நிலையைப்‌ 


படம்பிடித்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


73 
அரசியல்‌ கைமட்டு 


இலஞ்ச இலாவண்யத்தை ஒருபோதும்‌ தீர்க்க முடியாத சூழல்‌ 
நிலவுவதாகத்‌ தம்‌ படைப்புகளில்‌ குறிப்பிடுகின்றார்‌. கையூட்டுப்‌ பெறுவதும்‌, 
கொடுப்பதும்‌ குற்றம்‌ என்ற சட்டமுறை இருந்தும்‌, கையூட்டுப்‌ பெறுவதும்‌ 
கொடுப்பதும்‌ நிறுத்தப்படவில்லை. சொற்ப அளவான ஆயிரம்‌ ரூபாயிலிருந்து 
ஐயாயிரம்‌ ரூபாய்‌ வரை கையூட்டுப்‌ பெறுவது மட்டுமே குற்றமாகக்‌ 
கண்டிக்கப்பட்டுத்‌ தண்டிக்கப்படுகிறது. கோடிகளில்‌ வாங்குபவர்களை அரசு 
கண்டுகொள்ளாத நிலையை, 


[13 


கையைக்‌ கழுவாமலேயே 
முகத்தைக்‌ 

கழுவ முற்படுவதனால்‌ 
அழுக்கு இன்னும்‌ 
அப்புறப்படுத்தப்‌ படாமலேயே 


இருக்கிறது” 

என்ற கவிதைவரிகளின்‌ மூலம்‌ அரசியல்வாதிகளின்‌ போலி முகத்தைக்‌ 
கண்டிக்கிறார்‌ ஆசிரியர்‌. 

அரசியல்‌ தலைவர்கள்‌, செல்வந்தர்கள்‌, வசதியாக வாழ்வதற்குப்‌ 
பின்தங்கிய நிலையில்‌ உள்ள பழங்குடியின மக்களை அணைகட்டுவதற்காக 
அவர்களது பூர்வீக குடியிருப்புப்‌ பகுதியான சித்தூர்‌ ஆற்றங்கரையோரத்திலிருந்து 
அவர்களை அப்புறப்படுத்த வேண்டி அரசியல்வாதிகள்‌ அலுவலர்களுக்குக்‌ 
கையூட்டுக்‌ கொடுத்து வெளியேற்றும்படி செய்கின்றனர்‌. இதனால்‌ அரசியல்‌ 
தலைவர்கள்‌ யாரைப்‌ பார்த்தாலும்‌ தங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்‌ எனப்‌ 
பார்வையால்‌ அளந்து எடை போட்டு ஒவ்வொரு செயலுக்கும்‌ தனிக்‌ கட்டண 
நிர்ணயம்‌ செய்துவிடுகின்றனர்‌. இதனால்‌ பணிக்கு அமர்ந்தவர்களும்‌ நாங்கள்‌ 


இவ்வளவு கட்டி வந்திருக்கின்றோம்‌. அதை வசூல்‌ செய்ய வேண்டும்‌ எனக்‌ 


74 


கையூட்டு வாங்குகின்றனர்‌. இந்நிலையில்‌ இலஞ்சம்‌ எவ்வாறு ஒழியும்‌ என்கிறார்‌ 


ஆசிரியர்‌, 
ஆட்சி அமைப்பின்‌ சீர்கேடுகள்‌ 


இன்றைய இந்தியாவில்‌ நிலவி வருகின்ற அரசியல்‌ அமைப்பில்‌ விமர்சனக்‌ 
கண்கொண்டு நோக்கி அரசியலில்‌ ஏற்பட வேண்டிய மாற்றங்களையும்‌, அரசியல்‌, 
ஆட்சி அதிகாரங்கள்‌ ஆகியவை தவறான வழியில்‌ சிலரது சுயநலத்திற்காகப்‌ 
பயன்படுவதையும்‌ தம்‌ படைப்புகளில்‌ குறிப்பிடுகின்றார்‌ வெ.இறையன்பு. 

“அரசியல்‌ என்பது சமூக விஞ்ஞானத்தின்‌ ஒரு பிரிவாகும்‌. அது 

மாணவர்கள்‌ பயில வேண்டி௰ பாடமுங்கூட””“ 
என்கிறார்‌ ஜெயகாந்தன்‌. 

நமது நாட்டில்‌ அடிமைத்தனம்‌, வகுப்புவாதம்‌, சுரண்டல்‌, ஏகாதிபத்திய 
உறவு அனைத்தும்‌ இரத்து செய்யப்பட்டதாகக்‌ கூறினாலும்‌, அவை யாவும்‌ 
இலைமறையாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ நடந்து கொண்டிருப்பதைத்‌ தமது 
புதினத்தில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌ ஆசிரியர்‌. 


. பாலைவனம்‌ மாதிரி கொளுத்தற வெயில்‌ ஒரு காகம்‌ கூட 
கண்ணுக்குத்‌ தென்படாத இந்தப்‌ பகுதியில்‌ மனுசங்க 
எப்படிய்யா உயிரோட இருக்க முடியும்‌, 

நீங்க சொல்றது வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ எங்களுக்கு 
மேலடைத்தோட உத்தரவு. அப்படி குறிப்பிட்ட காலகெடுவுக்குள்‌ 
'ரங்காபூர்‌' பகுதியில்‌ இருக்கிறவங்க எல்லாத்தையும்‌ 
காலிபண்ணியே தீரணும்னு ஏககெடுபிடி நாங்க வேற என்ன 
செய்ய முடியும்‌....... 

எல்லாம்‌ நம்ம கலெக்டர்தான்‌ சார்‌ அவருமட்டும்‌ இந்த 
அசைன்மெண்டை அரசு எதிர்பார்க்கிற மாதிரி செஞ்சி தந்திட்டா 
நல்ல முன்னேற்றேம்‌ கிடைக்கும்னு நெனைச்சிதான்‌ எங்களை 
வெரட்டுனாரு' 


75 


இருபது கிராமங்களையும்‌ முழுமையாகச்‌ சுற்றி முடித்தபோது 
குடியமர்த்துவது என்கிற பெயரில்‌ எவ்வளவு பெரிய 
கண்துடைப்பு நிகழ்ந்திருக்கிறது என 'சுதீரால்‌' உணரமுடிந்தது” 

என்ற வரிகளின்‌ மூலம்‌ அதிகார வர்க்கத்தின்‌ அரக்கப்பலத்தினை 


'ஆத்தங்கரையோரம்‌' என்ற புதினத்தின்‌ வழியாக வெளிப்படுத்துகின்றார்‌. 


“அணை முடிகிறபொழுது அண்டை மாநிலத்துக்கு குடிநீர்‌ 
கிடைத்துவிடும்‌. நமது மாநிலத்தில்‌ ஆளுகின்ற கட்சிக்கொடியின்‌ 
வர்ணத்தைத்‌ தீர்மானிக்கின்ற பகுதியில்‌ பாசன வசதி 
கிடைத்துவிடும்‌. வசதி படைத்தவர்கள்‌ இன்னும்‌ சுகவாசிகளாக 
வாழ மின்சாரம்‌ கிடைத்துவிடும்‌. ஆனால்‌ பழங்குடியினர்‌ 
இலட்சம்‌ பேருக்கும்‌ மேலாக நிலம்‌, வீடு, அமைதி, கலாச்சாரம்‌, 
நிம்மதி, பாரம்பரியம்‌, உறவுத்தன்மை என எல்லாவற்றையும்‌ 
இழந்து நிற்கவேண்டியதாயிருக்கும்‌” 

என்ற புதின வரிகளில்‌ அரசியல்வாதிகளின்‌ சுகபோக  வாழ்விற்காகப்‌ 

பாதிக்கப்படுகின்ற பழங்குடியினரின்‌ நிலையை சுதிர்‌ என்ற அரசு அலுவலர்‌ 

வாயிலாக வெ.இறையன்பு வெளிப்படுத்துகின்றார்‌. 


இன்றைய சமுதாயத்தில்‌ நடைமுறையில்‌ இருக்கின்ற ஆட்சியமைப்புக்கள்‌ 
மக்களின்‌ நலனைப்‌ புறக்கணிப்பனவாகவும்‌, சுயவிருப்பு, வெறுப்புகளுக்கு 
இடமளிப்பனவாகவும்‌ இருக்கும்‌ தன்மையைக்‌ கண்டிக்கும்‌ போக்கினைக்‌ 
காணமுடிகின்றது. 

“பழங்குடியினர்‌, பாமரர்கள்‌ அவர்கள்‌ ஓட்டு வங்கி 

பலவீனமானது என்கிற கருத்தில்தான்‌ அவர்கள்‌ வாழ்க்கை 

பாதிக்கப்படுவதைப்‌ பற்றி அரசு சிறிதும்‌ கவலைப்படாமல்‌ 

இருக்கிறது என்கிற கருத்து ஓரளவிற்கு உண்மையோ எனத்‌ 

தோன்றுகிறது. 

அணைகட்டுகிற இடத்தை இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவில்‌ 

சித்தூரில்‌ தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம்‌ என்ன?”*! 


76 


என்று அரசியல்‌ தலைவர்களின்‌ தன்னலப்போக்கைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
சித்தூருக்குப்‌ பத்துக்‌ கிலோமீட்டருக்கு முன்னால்‌ லஷ்மண்‌ நகர்‌ பகுதியில்‌ உள்ள 
குன்றுகள்‌ அணைகட்டுவதற்கு முற்றிலும்‌ ஏற்றதாக இருந்தும்‌, அங்கு அணை 
கட்ட மறுக்கின்றது அரசு. இப்போக்கு ஏன்‌ என்பதைக்‌ கீழ்வரும்‌ வரிகள்‌ 
வெளிப்படுத்துகின்றன. 
“ஆனால்‌ அப்படிச்‌ செய்ய நகர்‌ தண்ணீரில்‌ மூழ்கக்கூடாது. 
மூழ்கினால்‌ அந்த மாநிலத்தின்‌ வர்த்தகர்கள்‌, பெரும்புள்ளிகள்‌, 
அரசியல்வாதிகள்‌ ஆகியோருடைய அடுக்குமாடிக்‌ கட்டிடம்‌ 
தண்ணீருக்கடியில்‌ போய்விடும்‌. அவர்கள்‌ இந்த 
அரசாங்கத்தையே கவிழ்த்துவிடக்‌ கூடிய அபாயம்‌ நேரிடும்‌. 
அணைக்கட்டுவதில்‌ கிடைக்கிற பங்குத்தொகையைக்‌ காட்டிலும்‌ 
இழப்புத்தொகை அதிகமாக இருக்கும்‌. அதனால்‌, சிந்தூர்தான்‌ 
பொருத்தமான இடம்‌ அப்பாவிகள்‌ இருக்கிற சித்தூரையும்‌, 
சுற்றியிருக்கிற லட்சத்திற்கு மேற்பட்ட பழங்குடியினரை எளிதில்‌ 
காலிசெய்துவிடலாம்‌ என்று தீர்மானிக்கிறார்கள்‌”£ 
அரசாங்கத்தால்‌ ஒரு திட்டம்‌ தீட்டும்பொழுது அங்கு வாழும்‌ மக்களின்‌ 
விருப்பமும்‌ நலனும்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌. மாறாக, அது 
புறக்கணிக்கப்பட்டால்‌ அங்கு வாழும்‌ மக்கள்‌ பெரும்‌ இன்னல்களுக்கு ஆளாக 
நேரிடலாம்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌. 
இவ்வாறு அரசியல்‌, ஆட்சியமைப்பு ஆகியன சீர்கேடுகள்‌ நிறைந்தனவாக 
உள்ளன. இதனை மாற்றியமைக்க வேண்டுமென்பதையும்‌, அரசு, அரசின்‌ கடமை 
மற்றும்‌ பொறுப்புக்களையும்‌ அவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
யெண்கள்‌ 
ஆணின்‌ சரிபாதி பெண்‌. பெண்ணின்‌ பெருமை கருதியே நம்‌ நாடு 
முழுமைக்கும்‌ பெண்களுக்கு மதிப்பு வழங்கப்பட்டு வந்தாலும்‌ அது 
முழுமையடையவில்லை. அனைத்து மனிதர்களும்‌ பிறக்கும்போது 


சமமானவர்களாகவும்‌ சுதந்திரம்‌ உடையவர்களாகவும்‌ பிறக்கின்றோம்‌. 


77 


ஆனால்‌, பெண்கள்‌ என்னதான்‌ படித்து கல்விஅறிவு பெற்று வேலைக்குச்‌ 
சென்றாலும்‌, அனைத்துப்‌ பொறுப்புகளிலும்‌ அவர்கள்‌ உயர்மதிப்பு பெற்றாலும்‌ 
தன்னியலாகச்‌ செயலாற்ற முடியாத நிலையில்‌ துன்புறுத்தப்படுவதை 


வெ.இறையன்பு தமது படைப்புகளில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 
'£பாரதிதாசன்‌' தமது கவிதையில்‌, 


“பிறந்ததம்மா கோழைத்தனம்‌ 
மறைந்ததம்மா நெஞ்சுறுதி 


இறந்தாரைப்‌ போலிருந்தால்‌ 
என்னாகும்‌ பெண்கள்‌ நிலை 
அறங்கூறும்‌ மார்க்கமென்றே 
அடுப்பின்‌ இடுக்கில்‌ ஒடுக்கி வைத்து 
அஞ்சுவதால்‌ - ஆடவரைக்‌ 
கொஞ்சுவதால்‌ - மாதர்குலம்‌ 


அஞ்சுவதே - அன்றி ஒரு 


சுகங்‌ காண்கிலோம்‌”“9 


என்கிறார்‌. 

ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ சமஉரிமையைப்‌ பெற்றுள்ளனர்‌. ஆனால்‌, 
உலகம்‌ முழுவதும்‌ பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளையும்‌, ஆண்‌ 
உயர்வு, பெண்‌ தாழ்வு என்ற அடிப்படையான இந்திய சமுதாயம்‌, 
பொதுவாழ்வில்‌ பெண்ணைக்‌ கீழான நிலையில்‌ வைத்திருப்பதை இறையன்பு 
படைப்புகளில்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. 

இறையன்புவின்‌ கவிதைகளில்‌ அதிகமாக இடம்பெறுகின்ற 
பாடுபொருள்களுள்‌ பெண்ணுரிமைச்‌ சிக்கல்களும்‌ அடங்கும்‌. பெண்களுக்கு 


ஏற்படுகின்ற தொல்லைகளையும்‌ உரிமைச்சிக்கல்களையும்‌, 


உங்கள்‌ இதழ்களிலிருந்து 
ஊதுகுழலை 

உதறி எறியச்‌ சொல்லிவிட்டு, 
இப்போது 
புல்லாங்குழலைப்‌ 
பொரடுத்தியிருக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ 

இன்னும்‌ 

அடுப்பை ஊதத்தான்‌ 
உங்கள்‌ 

கைகளிலிருந்த விலங்கு 
கால்களுக்கு 
மாற்றப்பட்டிருக்கிறது 
வேலைக்குப்‌ போவது 
சலுகையாக இருக்குமென 
சந்தோஷம்‌ அடைந்தார்கள்‌ 
ஆனால்‌, 

சுமையாக மாறி 


தொல்லைப்படுத்துகிறது 


நாள்‌ முழுவதும்‌ 

உழைக்கும்‌ பெண்களுக்குத்‌ 
தாய்மை கூட 

வரமாக வருதில்லை 
தண்டனையாகத்தான்‌ 
தரப்படுகிறது...... 

மேடையிலே ஏறி 

பெண்ணுரிமை பற்றிப்‌ பேசிவிட்டு 
ஆணைக்குத்‌ துணைஃன்‌ 
வரும்வரை 


79 


கூட்டம்‌ முடிந்ததும்‌ 
காத்திருக்கத்தானே செய்கிறீர்கள்‌ 


"50 


என்ற கவிதையில்‌ பதிவு செய்துள்ளார்‌. 

பெண்ணினம்‌ தான்‌ அடிமையாக இருப்பதைக்கூட உணராமல்‌ 
இருக்கின்றனர்‌. தனிமனிதன்‌, குடும்பம்‌, சமூகம்‌ அனைத்திலும்‌ பெண்‌ 
அடிமையாகிறாள்‌. மனைவி என்றால்‌, பெண்‌ தனது அனைத்து 
நிலைகளிலிருந்தும்‌ விட்டுக்கொடுத்து, அடங்கி, அடிமைப்பட்டு வாழவேண்டிய 
நிலை ஏற்படுகின்றது என்ற இன்றைய யதார்த்தத்தை எடுத்துரைக்கின்றார்‌ 
இறையன்பு. 


புடவை கட்டுவது மட்டுமே 
புனிதமென 
போதைப்பொருளாக்கிய 
புராணக்கதையது 
விருப்பப்படும்‌ நேரத்தில்‌ 
மட்டுமே 

தன்னை 
விற்றுக்கொள்பவள்‌ 
விலைமகள்‌ 

விரும்பாத நேரத்திலும்‌ 
கணவனுக்காகத்‌ தன்னை 
விட்டுக்‌ கொடுப்பவள்‌ 
குலமகள்‌, 

முதலாளி ஒருவரிடம்‌ 
அடிமையாய்‌ நடந்து 
கொள்பவனும்‌ 

அதிகாரம்‌ செலுத்த 

ஒரு அடியையுண்டு 


அதுதான்‌ அவன்‌ மனைவி”*1 


என்று மனைவியின்‌ நிலையை, அதாவது பெண்கள்‌ போகப்பொருளாக 


ஆக்கப்படுவதை எடுத்துரைத்துள்ளார்‌. 


80 


கற்பு 
அறியாமையின்‌ பொருட்டும்‌, பாலியல்‌ வன்முறைக்கு ஆட்படும்போதும்‌ 


பெண்கள்‌ தங்கள்‌ மானத்தை இழந்து துன்பப்படுவதை, 


“வண்டென்னும்‌ 

ஆண்‌ 

வந்து 

வருடிச்‌ சென்றதனால்‌ 
இந்தப்‌ பெண்கள்‌ 
தூக்கிலிட்டுத்‌ 

தலை தொங்கி 


உடல்‌ வாடிக்‌ கிடந்தன” 


என்ற கவிதையில்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 

தமிழ்மண்ணில்‌ நூறு ஆண்டுகளுக்கும்‌ மேலாக பாலியல்‌ சமத்துவம்‌ 
பேசப்பட்டு வந்தாலும்‌, இன்னும்‌ ஆணினம்‌ பெண்ணைத்‌ தனக்குச்‌ சமமாக 
ஏற்றுக்கொள்ள முன்வருவதில்லை. பெண்களுக்கெனத்‌ தனி உள்‌ஒதுக்கீடு சட்டம்‌ 
நிறைவேற்றப்பட்டாலும்‌ பெண்கள்‌ உடல்சார்ந்த பாலியல்‌ நிலையில்‌ ஆண்களின்‌ 
மயக்குமொழிகளுக்கு ஆட்பட்டு அடிமைப்படுகின்றனர்‌. பெண்களை மானே! 
தேனே! என்று போற்றும்‌ சமூகம்‌ உண்மையில்‌ பெண்களை மதிப்பதில்லை 
என்னும்‌ உண்மை நிலையை, 
“மானே! தேனே! 
என்ற 
மயங்குமொழி வார்த்தைகளில்‌ 
மயங்கிவிடாதீர்கள்‌ 
அது நீங்கள்‌ 
அஃறிணை என்பதைத்தான்‌ 
அப்படி 
மறைமுகமாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌ 
என்ற கவிதையில்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌ கவிஞர்‌. 


| 

பெண்‌ தாய்மை நிலையில்‌ புனிதமடைகிறாள்‌. 'தாய்‌' என்னும்‌ கட்டுரையில்‌ 
தாயின்‌ = அம்மாவின்‌ தியாகம்‌ உயர்ந்தது; சிறந்தது. ஒவ்வொரு தாயும்‌ தன்‌ 
குழந்தைகளைக்‌ கருவறையில்‌ பத்து மாதமும்‌, தன்‌  மனஅறையில்‌ 
காலமுழுவதும்‌ சுமக்கின்றாள்‌. இதை நினைத்தால்‌ நாம்‌ கண்டிப்பாக மனமுருகி 
கண்ணீர்‌ சிந்துவோம்‌ என்கிறார்‌. கணவனின்‌ கடுமையை உறிஞ்சிக்‌ கொள்ளும்‌ 
“கடற்பஞ்சு!; தமது குழந்தைகளின்‌ புலம்பலைச்‌ சலித்து சரிபடுத்தும்‌ சல்லடை; 
உறவுகளின்‌ தீய அமிலத்தைக்கூட அமிழ்தமாக என்னும்‌ பெண்ணினம்‌ ஓர்‌ 


அதிசயப்பிறவி எனப்‌ பெண்ணை அங்கீகரிக்கின்றார்‌ இறையன்பு. 


ஒருகாலத்தில்‌ அடிமைபட்டுக்கிடந்த பெண்கள்‌ தற்பொழுது முன்னேறி 
வருகின்றனர்‌ என்பதை தன்னுடைய படைப்புகள்‌ வழியே குறிப்பிடுகின்றார்‌. 
பெண்ணினம்‌ படித்து கல்வியறிவுப்‌ பெற்று அனுபவத்துடனும்‌, திறமையுடனும்‌ 
வேலையிலும்‌ வீட்டிலும்‌ சிறந்து விளங்குகின்றனர்‌. இவ்வாறான பெண்கள்‌ 
படித்து, வேலைக்குச்‌ சென்று மணமானபின்‌ தன்‌ அறிவிலும்‌, செயல்‌ 
திறமையிலும்‌ மங்கிவிடாமலும்‌, மயங்கிவிடாமலும்‌ சுயக்கட்டுப்பாடு, 
சுயஒழுக்கத்துடனும்‌, தனக்கான உரிமையை விட்டுக்கொடுக்காது 
கடமையாற்றிடவும்‌ வேண்டும்‌ என்றும்‌, அவ்வாறிருந்தால்‌ அவர்களது குடும்பம்‌ 
மட்டுமல்லாமல்‌ நாடே, உலகமே சிறந்து விளங்கும்‌ என்றும்‌ வெ.இறையன்பு 
தமது கவிதை, கதை, புதினம்‌, கட்டுரை வாயிலாகச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 
யெண்களின்‌ சிக்கலும்‌ கீர்வும்‌ 

பெண்களுக்கு எல்லா நிலையிலும்‌ சுதந்திரமும்‌ விடுதலையும்‌ உடைய 
இவ்வுலகில்‌ பெண்கள்‌ அலுவலகங்களிலும்‌ பொது இடங்களிலும்‌ பல 
சிக்கல்களுக்கு உள்ளாகின்றனர்‌. பிறப்பென்பது இச்சமுதாயத்தில்‌ ஒன்றுதான்‌. 
சங்ககாலத்தில்‌ பெண்களுக்கு மதிப்பு அளித்தனர்‌. இடைக்காலத்தில்‌ பெண்களை 


அடிமைகளாக்கினர்‌. 


82 


பெண்‌ பூமிக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டியவள்‌, நாகரிகம்‌ அவளிடமிருந்தே 
உதயமானது. மண்ணைப்‌ பயன்படுத்தி, மனிதனையும்‌ பண்படுத்தி, பண்பாட்டைக்‌ 
கற்றுத்‌ தந்தவள்‌ பெண்‌ என்கிறார்‌ இறையன்பு. உணர்ச்சி, நுண்ணறிவு, 
ஆண்களைக்‌ காட்டிலும்‌ பெண்களுக்கு அதிகம்‌. ஒரே நேரத்தில்‌ பல பணிகளைச்‌ 


செவ்வனே செய்யும்‌ திறனும்‌ பெண்களுக்கு உண்டு என்கிறார்‌ இறையன்பு. 


“தியாகமே பெண்களின்‌ இலக்கணம்‌ என்று மதங்களும்‌, 
இலக்கியங்களும்‌ மாயத்‌ தோற்றங்களை ஏற்படுத்தி 
அவர்களுடைய மனரீதியான வளர்ச்சியையும்‌ உடல்ரீதியான 
வளர்ச்சியையும்‌ முடக்கின. “நல்லவை எல்லாம்‌ நாயகனுக்கு, 
“அல்லவை எல்லாம்‌ மனைவிக்கு என்று சாப்பாட்டில்கூட தரம்‌ 
பிரித்தனர்‌” 
எனப்‌ பெண்களின்‌ சிக்கல்‌ மிகுந்த வாழ்க்கையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

அடிப்படைத்‌ தன்மைகளைப்‌ பெண்கள்‌ இழக்காமல்‌ அடைகிற 
முன்னேற்றமே சிறந்தது. பெண்மைக்கென இயல்பாக இருக்கிற இயற்கை 
அளித்திருக்கும்‌ பண்புகளைக்‌ காவு கொடுத்துவிட்டு அடைகிற வளர்ச்சி 
பொன்முட்டை இடுகிற வாத்தைச்‌ சாகடிப்பது போன்றது. ஆதலால்‌ பெண்களின்‌ 
முன்னேற்றத்திற்குத்‌ தடையாக இருக்காதீர்கள்‌ என்கிறார்‌ இறையன்பு. 

கல்லூரியில்‌ குன்றின்‌ விளக்காய்த்‌ திகழும்‌ பெண்கள்‌, குடும்பம்‌ என்ற 
சூழலில்‌ நுழைந்ததும்‌ குடத்தின்‌ விளக்காய்‌ மங்கிவிடுகின்ற மங்கைகளை 
இன்றையக்‌ காலக்கட்டத்தில்‌ பார்க்கின்றோம்‌. படிப்பதையும்‌ புதியவற்றைப்‌ 
புகுத்துவதையும்‌, வேறுபட்டுச்‌ சிந்திப்பதையும்கூடப்‌ பல படித்த பெண்கள்‌ 
திருமணத்திற்குப்‌ பிறகு நிறுத்திவிடுகின்ற நிலையைக்‌ காணலாம்‌. இவையே 
பெண்களின்‌ முன்னேற்றத்திற்கான தடைக்கற்கள்‌ என்கிறார்‌. 

பெண்கள்‌ ஆண்களுக்கு நிகராக அலுவலகம்‌ சென்று பணிபுரியும்‌ 
நிலையில்‌ ஏன்‌ ஆண்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்‌. 


வேலைகளையும்‌ சரிசமமாகப்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டுமென்பதை, 


83 


“சில சிரமங்களுக்காகப்‌ 
பணியைப்‌ 

புறக்கணிக்க வேண்டியதில்லை 
நீங்கள்‌ வீட்டைப்‌ பெருக்கினால்‌ 
கணவனைக்‌ குப்பைவாரி எறியக்‌ 
கட்டாயப்படுத்துங்கள்‌ 


கணவன்‌ 

காய்கறி நறுக்கித்‌ தந்தால்‌ 
மட்டுமே 

சமைத்து வையுங்கள்‌ 
இல்லத்து வேலைகளை 
இருவருமாகப்‌ 

பகிர்ந்து கொண்டால்‌ 
அலுவலகம்‌ செல்ல 


ஆசையாயிருக்கும்‌”” 


என்ற கவிதையின்‌ மூலம்‌ வலியுறுத்தி அலுவலகப்‌ பெண்களின்‌ சிக்கலுக்குத்‌ 
தீர்வு கூறுகின்றார்‌ இறையன்பு. 


“சின்ன வயதிலிருந்தே 

சாப்பாட்டோடு உங்களுக்குப்‌ 

பொறுமை குணமும்‌ போதிக்கப்பட்டதால்‌ 
உங்களை அடிமைப்படுத்தும்‌ ஆளுகைகள்‌ 
உங்களுக்கு அக்கிரமமாய்ப்‌ படவில்லை 
வாருங்கள்‌! உங்கள்‌ விரல்களால்‌ 


புதிய விதைகளைத்‌ தூவ" 


எனக்‌ கூறி பெண்களைப்‌ புரட்சிப்பாதையில்‌ பயணிக்கச்‌ செய்கின்றார்‌. 

பெண்‌ குழந்தைகளைக்‌ கள்ளிப்பால்‌ கொடுத்து கொன்றுவிடுகின்ற பெண்‌ 
சிசுக்‌ கொடுமையைப்‌ பற்றி, 

“காப்பாற்ற வேண்டி௰ தாய்மையே 


பெண்குழந்தைகளின்‌ வாயில்‌ 


தாய்ப்பாலுக்குப்‌ பதில்‌ களீளிப்‌ 


84 


பாலின்‌ மூலம்‌ 
கொள்ளி வைக்க 


கள்ளிப்பால்‌ தாய்ப்பால்‌ 
வேண்டுமெனின்‌ 

பலியாகும்‌ பெண்‌ 
குழந்தைகளையும்‌ 

கள்ளிகளாகக்‌ கருதும்‌ சமுதாயம்‌ 
கள்ளிச்செடிப்‌ புத்தில்‌ 

மனிதத்‌ தாய்‌ கொல்லப்‌ பால்‌ 
தேடிப்‌ போகிறாள்‌ 

தாய்‌ நாய்‌ குட்டிகளுக்குப்‌ 
பாலூட்டிக்‌ 
கொண்டிருக்கிறது" 

என்னும்‌ கவிதையில்‌ விலங்கினமான நாய்கூட தன்‌ குட்டிகளுக்குப்‌ பால்‌ 


கொடுத்துக்‌ காப்பாற்றும்போது பெண்‌ குழந்தைகளை அழிப்பது தவறு எனப்‌ 


புரிய வைக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 


பெண்ணினம்‌ வஞ்சிக்கப்படும்பொழுது புயலாக மாறவேண்டும்‌. 
அடிமைப்பட்டு வாழக்கூடாது; அன்புடன்‌ வாழவேண்டும்‌. படித்துக்‌ கல்வி அறிவு 
பெற்றால்‌ மட்டும்‌ போதாது. படித்த கல்வியைக்‌ கொண்டு தனக்கு ஏற்படும்‌ 
துன்பத்தில்‌ இருந்து விடுதலை காணவும்‌ முயல வேண்டும்‌ எனத்‌ தீர்வுகளையும்‌ 
தமது சிந்தனை மூலம்‌ வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
முதிர்கன்னிகள்‌ 

இருபதாம்‌ நூற்றாண்டு மனித சமுதாய வாழ்க்கையில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ 
மிகப்பெரிய சோகம்‌ பெண்களில்‌ வாழ்க்கை வசதியின்மையின்‌ காரணமாக 


திருமணமாகாமலேயே முடிந்து விடுகின்றது. 


“உதிர்வதற்கு முன்னாலேயே 
கழுத்துகள்‌ 


85 


துண்டிக்கப்பட்டு 
மலர்‌ வளையத்திலிருக்கும்‌ 


i 58 
மலர்களே” 


என முதிர்கன்னிகளின்‌ வாழாத, வாழமுடியாத வாழ்க்கையைச்‌ சித்திரிக்கின்றார்‌ 


வெ.இறையன்பு. 


காதல்‌ 

காதலென்னும்‌ ஓர்‌ உணர்வு பருவம்‌ எய்திய  இளைஞனிடத்தும்‌ 
இளம்பெண்ணிடத்தும்‌ தோன்றுகின்ற அகஉணர்வு. இரண்டு இளம்‌ உள்ளங்களின்‌ 
இணைவுச்‌ சங்கமம்‌. பண்டைத்தமிழர்‌ வாழ்வில்‌ காதல்‌ உயரிய இடத்தைப்‌ 
பெற்றிருந்தது. தமிழர்களின்‌ வாழ்க்கை காதலும்‌ போருமாகும்‌. போர்‌ சார்ந்த 
புறவாழ்க்கை உணர்வாலும்‌ அகஉணர்வான காதலையே பெரிதும்‌ 
போற்றியுள்ளனர்‌. வள்ளலார்‌ முதல்‌ பாரதி வரை உலகமே காதலால்தான்‌ வாழ்ந்து 
வருகிறது என்பதைக்‌ காட்டியுள்ளனர்‌. 

இத்தகையக்‌ காதலைத்‌ தன்‌ இலட்சியத்திற்காக தியாகம்‌ செய்த மனிதனை 
ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. கதைத்தலைவன்‌ 
'சிமன்‌' தனது காதலி 'மிருதுளாவை' நீண்ட நாட்களாகச்‌ சந்திக்க முடியவில்லை. 
இதனைப்‌ பின்வருமாறு, 

“நானும்‌ உன்னை நாலஞ்சு மாசமா பாக்க வராததுக்குக்‌ காரணம்‌ 


இருக்கு மிருது, நீ நெனைக்கிற மாதிரி உன்னோட நெனைப்பு 
இல்லன்னு ஆயிடுமா, நானு ஒரு பெரிய பிரச்சினையை 
சமாளிக்க வேண்டி௰ கட்டாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன்‌” 
என்ற வரிகளில்‌ காதலின்‌ தன்மையை வெளிப்படுத்துகின்றார்‌. 
'பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌' என்ற கவிதையில்‌ 'காதல்‌” பற்றி, 

“நீ 

காதலியொகத்‌ 

தொலைவிலிருந்த போதே 


86 


உன்‌ விழிகளின்‌ வெளிச்சத்தில்‌ 
ஒரு மின்னல்‌ அடித்தது 

நான்‌ கணவனாக 

உன்னருகில்‌ வந்த பிறகல்லவா 
'இடி' இடித்தது 


உன்‌ உதடுகளிலிருந்து” 


என்ற கவிதையில்‌ பதிவு செய்துள்ளார்‌. 


“அன்று நடந்த 
கவிதைப்‌ போட்டிக்கு 
எல்லோரும்‌ கவிதையோடு 
வந்திருந்தார்கள்‌ 
ஆனால்‌ 
நீ மட்டும்‌ 
உன்‌ கண்களோடு வந்திருந்தாய்‌ 
காதலுக்குக்‌ கண்ணில்லை 
என்பது பொய்‌ 
உன்‌ கண்களைப்‌ பார்த்த 
பிறகுதானே 
உன்னை நேசிக்கத்‌ துவங்கினேன்‌”! 
என்று காதல்‌ ஏற்படும்‌ நிலையை எடுத்துரைக்கின்றார்‌. 

சாதித்தடை, பொருளாதாரத்‌ தடை இருந்தும்‌ பெற்றோரின்‌ ஆசியுடன்‌ 


வாழ நினைக்கும்‌ காதலர்‌ நிலையினை, 


“ஒருதலைக்‌ காதலாய்‌ 

ஆகாமல்‌ 

இருதலையும்‌ விரும்பியும்‌ 
தறுதலைகள்‌ சிலர்‌ 

சாதியைச்‌ சாக்காக்க 

இருதலைக்‌ கொள்ளி எறும்பாய்த்‌ 
தவிக்கும்‌ காதலர்கள்‌ 
மாறுதலையடையும்போது 


ஆறுதலை யாரளிப்பார்‌”2 


என்ற கவிதைவரிகளில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


87 


பாரதிதாசனின்‌ கவிதைவரிகளில்‌ குறிப்பிடும்‌, 
“கண்ணின்‌ கடைக்கண்‌ பார்வை காதலியர்‌ காட்டிவிட்டால்‌ 
மண்ணில்‌ குமரருக்கு மாமலையும்‌ ஒரு கடுகாகும்‌”*3 
என்பது காதல்‌ உணர்வு. உண்மையான மனத்தால்‌ எழும்‌ காதல்‌ உணர்வு 


இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும்‌ அமையும்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌. 
பகுத்தறிவுச்‌ சிந்தனைகள்‌ 


வாழ்வில்‌ இவை நல்லது கெட்டது என ஆராயும்‌ அறிவு, பகுத்தறிவு 
ஆகும்‌. தனிமனிதன்‌ சார்ந்த சமுதாய மக்களின்‌ நல்வாழ்விற்கான 
சிந்தனைகளைத்‌ தனித்தன்மையோடும்‌ காரணகாரியங்களோடும்‌ விளக்குவதாகும்‌. 
மனித வாழ்விற்கான எண்ணப்போக்குகளைத்‌ தொகுத்தளிக்கின்ற வெ.இறையன்பு 
பகுத்தறிவு பற்றிய விளக்கத்தை தனித்தன்மையோடு தன்‌ படைப்பிலக்கியங்களில்‌ 


வெளிப்படுத்துகிறார்‌. 


பகுத்தறிவு என்பதற்கு நம்‌ சமூகத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ “கடவுள்‌ 
மறுப்பு' என்று புரிந்த்கொள்ளுதல்‌ காணப்படுகிறது. இதனை முற்றிலுமாக 


மறுத்துப்‌ புதிய விளக்கம்‌ தருகிறார்‌ வெ.இறையன்பு. 


பகுத்தறிவுச்‌ சிந்தனைகள்‌ - விளக்கம்‌ 


“மேலைநாட்டுத்‌ தத்துவத்தின்‌ சிறந்த எடுத்துக்காட்டாகப்‌ 
பிளேட்டோ, அரிசுடாட்டிலின்‌ தத்துவங்களே விளங்குகின்றன. 
அறிவின்‌ வளர்ச்சிக்கு உதவுவது பகுத்தறிவும்‌ அனுபவ 
ஞானமுமே என இவ்விரு தத்தவ ஞானிகளும்‌ கருதினர்‌” 


என்பர்‌. 
மனித இனத்திற்கு மட்டும்தான்‌ சிந்திக்கும்‌ திறனும்‌ பகுத்தறியும்‌ ஆற்றலும்‌ 
இருக்கின்றன. பகுத்தறிவு கொண்டு சிந்திப்பவன்‌ மட்டும்தான்‌ மனிதன்‌ என்று 


பெரியார்‌ ஒத்துக்‌ கொள்கின்றார்‌. இதனை கீழ்வரும்‌ வரிகளில்‌, 


88 


“அவனுடைய அறிவின்‌ சக்கி ஒவ்வொரு நாளும்‌ தன்னுடைய 
நலத்தைப்‌ பெருக்க, தன்னை வளர்த்துக்‌ கொள்ள, தனக்கே 
வேண்டிய வசதிகளைச்‌ செய்து கொள்ளும்‌ விசயங்களையே 
சிந்தித்து முடிவு பண்ணினதை மறுபடி சிந்தித்து மாற்றிக்கொள்ள 
வசதியான ஆராய்ச்சி அறிவு மனிதனுக்குண்டு. அப்படிப்பட்ட 
நிலையில்‌ இருக்கும்‌ மனிதன்‌ என்பவனையே மனிதனாக வைத்து 
இப்போது நாம்‌ பேசுவோம்‌. மனிதன்‌ பகுத்தறிவைக்‌ கொண்டு 
சிந்தித்து ஆராய்ந்து நல்ல முடிவுக்கு வந்து நல்லவைகளை 
ஏற்றுக்கொள்ளும்‌ கருத்துடையவன்‌”? 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 


“விலங்குகளும்‌ பறவைகளும்‌ மற்ற உயிரினங்களும்‌ எப்போதும்‌ 
சிந்திப்பதில்லை. ஏனென்றால்‌ அவற்றுக்குச்‌ சிந்திக்கும்‌ திறன்‌ 
இல்லை. என்றாலும்‌ அவற்றிற்கு மூனை இருக்கின்றது. ஆனால்‌ 


சிந்திக்கும்‌ திறன்‌ கொண்ட மூளை மனிதனுக்கு மட்டுமே 
உள்ளது” 
என்கிறார்‌ காரை. மு.வேணு. 


சுயவிடுதலை 


நாடு விடுதலையடைந்து நூற்றாண்டைக்‌ கடந்தாலும்‌ சமுதாய, 
பொருளாதாரச்‌ சீர்திருத்தத்தில்‌ விடுதலை உணர்வு பெறவில்லை என்பர்‌. இவை 
மட்டும்‌ போதாது நாம்‌ நம்மிடமிருந்து சுயவிடுதலை பெற வேண்டும்‌. அவை 
நம்முடைய பேராசை, கோபம்‌ போன்ற உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு 
அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல்‌ இருக்கின்றோம்‌. இதிலிருந்து நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ விடுதலை பெற்றால்‌ குடும்பம்‌, சமுதாயம்‌, நாடு, உலகமும்‌ 
விடுதலை பெறும்‌ என்பதைத்‌ தம்‌ படைப்பின்‌ வழியாக உணர்த்துகின்றார்‌. 

“அடுத்தவர்களிடமிருந்து நாம்‌ எளிதில்‌ விடுதலை 


பெற்றுவிடலாம்‌. ஆனால்‌ நம்மிடமிருந்து நாம்‌ விடுதலை 
பெறுவதுதான்‌ மிகவும்‌ சிரமம்‌. 


89 


நம்முடைய புறநிகழ்வுகளால்‌ அடிமைப்பட்டிருக்கும்‌ தன்மை 
எப்படி உருவானது? நாம்‌ அடுத்தவர்களுக்கு அடிமைப்பட்டுக்‌ 
கிடக்கும்‌ போதெல்லாம்‌ நாம்‌ மறைமுகமாக நம்‌ அகவய 
ஆசைகளுக்குத்‌ தலை வணங்குவதுதான்‌. 

நாம்‌ நம்‌ நாக்குக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்‌; நாம்‌ நம்‌ 
அலங்கார உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்‌; நாம்‌ நம்‌ 
வீண்‌ சுகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்‌; நாம்‌ 
அந்நியர்களுக்கு அடிமைப்படும்‌ போதெல்லாம்‌ இந்த அகவய 
அடிமைத்தனங்களின்‌ உந்துதலால்தான்‌ என்பதை உணர 
வேண்டும்‌. 

நாம்‌ புகழுக்கு பெயருக்கு பணத்திற்கு செல்வாக்கிற்கு அற்ப 
சுகங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும்வரை நாம்‌ விடுதலை பெற 


"67 


முடியாது. 
சுதந்திரம்‌ என்பதை யாரும்‌ யாருக்கும்‌ தரமுடியாது என்பது இறையன்புவின்‌ 


சிந்தனையாகும்‌. 


படிப்பும்‌ அறிவும்‌ 
படிப்பது என்பது வெறும்‌ அறிவை வளர்த்துக்‌ கொள்வதற்கு மட்டுமல்ல. 
அந்த படிப்பறிவைக்‌ கொண்டு நம்‌ எதிர்காலத்தையும்‌ வாழ்க்கையையும்‌ 
தீர்மானித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இன்றைய மாணவர்கள்‌ பாடம்‌ கற்பதைச்‌ 
சுமையாகக்‌ கருதுகின்றனர்‌. பாடப்பிரிவினைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ தயக்கம்‌ 
காட்டுகின்றனர்‌. 
“எல்லோருமே பொறியியல்‌, மருத்துவம்‌ என்று நினைத்தால்‌ 
உலகம்‌ பொலிவிழந்துவிடும்‌. இசையில்லாத, கவிதையில்லாக, 
கருணையில்லாத, சரித்திரம்‌ தெரியாத, தலைமுறை அறிவை 
எவ்வளவு நாட்கள்‌ பாதுகாக்க முடியும்‌? பாத்திரமில்லாமல்‌ நீர்‌ 
எடுத்து வருவதைப்போல பயனின்றுப்‌ போய்விடும்‌ என்பதை 
நாம்‌ உணர வேண்டும்‌” 


என்கிறார்‌. 


90 


“கல்லில்‌ வேண்டாத பகுதிகளை நீக்க, சிற்பம்‌ 
அகப்படுவதுபோல, நமக்குள்‌ வேண்டாத பகுதிகளை நீக்கிச்‌ 
சான்றோரானால்‌ என்ன என்று முயற்சி செய்வது அறிவாகும்‌. 
அறிவை மேல்நோக்கிச்‌ செலுத்துபவர்கள்‌ மேன்மை 
அடைகிறார்கள்‌. கீழ்நோக்கிச்‌ செலுத்துபவர்கள்‌ சமுதாயத்தையும்‌ 
தன்னையும்‌ தாழ்த்திக்‌ கொள்கிறார்கள்‌.  அறிவிலிகளின்‌ 
அறியாமை மேலானது” 
என்கிறார்‌. 
வாழ்க்கை 

சமுதாயத்தில்‌ வாழ்கின்ற ஒவ்வொரு  தனிமனிதனுக்கும்‌ வாழும்‌ 
பகுதிக்கானச்‌ சூழலை அறிந்து அதற்கான நெறிமுறைகளைக்‌ கடைப்பிடித்து 
வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. வாழ்வைப்‌ புரிந்துகொண்டு வாழ்பவருக்கு 
வாழ்க்கை இன்பமானதாக அமையலாம்‌. புரிந்துகொள்ளும்‌ தன்மை இல்லாமல்‌ 


வாழ்பவர்க்குச்‌, சுமையாக, துன்பம்‌ நிறைந்ததாக இருக்கும்‌ என்பதை 


உணர்த்துகின்றார்‌. 


“மனிதன்‌ பல அலங்காரங்களை அணிந்துகொண்டு 
பெருமைப்படுகிறான்‌. ஒவ்வொரு முறை ஒரு அலங்காரத்தைச்‌ 
சேர்த்துக்கொள்ளும்‌ போதும்‌ அவன்‌ சுதந்திரம்‌ பறிபோகிறது 
என்பதை அவன்‌ மறந்துவிடுகின்றான்‌. அவனால்‌ சகஜமாக 
இருக்க முடியவில்லை என்றும்‌ நாம்‌ சேர்த்து வைக்கின்ற 
சொத்து, நமக்குப்‌ பின்னால்‌ தொங்கிக்‌ கொண்டு இருக்கும்‌ 
படிப்புகள்‌, தம்‌ முன்னால்‌ ஒட்டிக்கொண்டு இருக்கும்‌ பட்டங்கள்‌. 
இவை அனைத்துமே பாதுகாப்பு என்று கருதிக்கொண்டு 
இருக்கின்றோம்‌. ஆனால்‌ அதையே நம்முடைய பயத்திற்கான 
காரணமாகவும்‌ இருக்கின்றன. ..... நிகழ்காலத்தைப்‌ பயத்திலும்‌, 
கவலையிலும்‌, தொலைத்துவிட்டு எதிர்காலத்தைக்‌ கேள்விக்குறி 
ஆக்கிக்‌ கொண்டிருக்கின்றோம்‌. மகத்தான வாழ்க்கை என்பது 
சாதாரணமாக வாழ்வது, சாதாரணமாக வாழ்வது என்பது 


இயல்பாக வாழ்வது, பிரயத்தனங்கள்‌ இன்றி வாழ்வது" 


என வாழ்க்கை பற்றிய தம்‌ சிந்தனைகளை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


91 
முயற்சி 
யாரிடம்‌ முயற்சி இருக்கிறதோ அவரிடம்‌ கனவு மெய்ப்படுகிறது. 


அவர்கள்‌ சாதனையாளர்களாகத்‌ திகழ்கிறார்கள்‌. முயற்சி இருந்தால்‌ எதுவும்‌ 


நம்மால்‌ முடியும்‌ என்பதை ஒரு சீனக்‌ கதையின்‌ மூலம்‌, 


“இரண்டு பெரிய மலைகளுக்கு நடுவில்‌ 'யுகாங்கிற' என்ற 90 
வயது மனிதன்‌ வெளியில்‌ செல்லும்‌ போதெல்லாம்‌ இந்த 
மலையைச்‌ சுற்றிக்கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. 
இவற்றை உடைக்க எண்ணுகின்றார்‌. அவற்றிற்கான முயற்சியில்‌ 
தம்‌ புதல்வர்கள்‌ மற்றும்‌ பேரன்களுடன்‌ சேர்ந்து மலையை 
உடைக்க ஆரம்பித்தார்‌. பக்கத்து வீட்டுக்காரியின்‌ மகனும்‌ 
சென்று உதவினான்‌. குளிர்காலத்தில்‌ தொடங்கி வெயில்‌ காலம்‌ 
வந்தது. அவர்கள்‌ பணி தொடர்ந்தது. இவர்கள்‌ செயலைப்‌ 
பார்த்த இன்னொரு பெரியவர்‌ 'ஷிசெள' உம்மால்‌ ஒரு புயலைக்‌ 
கூட அழிக்க முடியாது என நம்பிக்கையற்று கூறுகின்றான்‌. 
அதற்கு 'யுகாங்கிற்‌ நான்‌ இறந்தாலும்‌ என்‌ மகன்‌ வாழ்வான்‌. 
அவனுக்குப்‌ பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கும்‌ குழந்தை 
பிறப்பார்கள்‌. இதற்கு முடிவே இல்லை. ஆனால்‌ மலையால்‌ 
இப்படி வளரமுடியாது. ஆகவே மலையை உடைக்க முடியாத 
என்று ஏன்‌ நினைக்கிறாய்‌.  ........ கடவுளின்‌ அரசர்‌ 
யுகாங்கிற்றின்‌ நம்பிக்கையைப்‌ பாராட்டி மலைகளை அகற்றிட 
உத்திரவிட மலைகள்‌ வேறு இடத்தில்‌ வைக்கப்பட்டன என்றும்‌ 
முயற்சி செய்தால்‌ எதுவும்‌ முடியும்‌. அயற்சி அடைந்தால்‌ 


அனைத்தும்‌ மடியும்‌”! 


என்று எடுத்துக்‌ கூறுகின்றார்‌. 
நகைச்சுவை 

மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டும்‌ மற்றொரு பண்பு 
நகைச்சுவை உணர்வாகும்‌. மனிதனுடைய சிந்தனையை வலுப்படுத்துவதற்கு ஒரு 


சிறந்த கருவியாக நகைச்சுவை அமைகிறது. சிரிப்பு வேறு புன்னகை வேறு 


92 


என்று இரண்டையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டியிருக்கிறார்‌ இறையன்பு. சிரிப்பு 
மனிதர்களிடமும்‌ புன்னகை அனைத்து உயிர்களிடத்தும்‌ காணமுடியும்‌ என்கிறார்‌. 

“பூ செடியின்‌ புன்னகை 

கூவுதல்‌ குயிலன்‌ புன்னகை 

அலைகடலின்‌ புன்னகை 

தென்றல்‌ காற்றின்‌ புன்னகை 

நிழல்‌ மரத்தின்‌ புன்னகை 

வாலாட்டுதல்‌ நாயின்‌ புன்னகை 

தோகை விரித்தல்‌ மயிலின்‌ புன்னகை 

வாய்விட்டு மெய்‌ மறந்து 

மனிதனால்‌ மட்டுமே சிரிக்க முடியும்‌” 
எந்த நகைச்சுவை மனிதனுடைய மனதையும்‌ எண்ணங்களையும்‌ மேம்படுத்த 
முடியுமோ அதுவே உண்மையான நகைச்சுவை; ஆரோக்கியமான நகைச்சுவை. 
யாரால்‌ சிரிக்க முடியுமோ அவரே நல்ல நகைச்சுவை உணர்வு படைத்தவர்‌. 
கட்டாயப்படுத்தி யாரையும்‌ சிரிக்க வைக்க முடியாது என்பதையும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. சிரிப்பதால்‌ நம்முடைய மனநோயும்‌, உடல்நோயும்‌ குறைந்து 
வாழ்நாள்‌ உயர்வதையும்‌ உணர்த்துகின்றார்‌. 
அச்சம்‌ தேவையில்லை 

அச்சம்‌ என்பதை பயம்‌ எனவும்‌ அழைப்பர்‌. மனிதனுடைய 
முன்னேற்றத்திற்குப்‌ பெரும்தடையாக இருப்பது பயம்‌. பயத்தினைப்‌ 
போக்கும்போது துணிவு வரும்‌. அதற்கு அறிவு தேவைப்படுகிறது. பயம்‌ 
கொள்ளக்கூடாது என்று வெ.இறையன்பு கூறவில்லை. மாறாக எதற்கு அச்சம்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பதில்‌ தெளிவு வேண்டும்‌ என்கிறார்‌. 

இன்றைய சமுதாயம்‌ அதிக அளவு அச்சம்‌ கொள்வது பாதுகாப்பின்மை 
என்கிறார்‌ இறையன்பு. பாதுகாப்பு என்பது உடலுக்கு மட்டுமல்ல. நமது 


மரியாதைக்கும்‌ புகழுக்கும்‌ பெயருக்கும்தான்‌ என்று கூறுகின்றார்‌. 


93 


எப்போதும்‌ உண்மையைப்‌ பேசுவதன்மூலம்‌ பயம்‌ கொள்ளத்‌ 
தேவையிராது. தவறு செய்கின்றபோது தான்‌ பயம்‌ உண்டாகின்றது. இதனை ஒரு 
நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ கூறுகின்றார்‌. சத்தியத்துடன்‌ நிமிர்ந்து நிற்கிறவன்‌ பயம்‌ 


கொள்ளமாட்டான்‌ என்று குறிப்பிடுகின்றார்‌. 


“ஹென்றி என்பவன்‌ குடிபோதையில்‌, தான்‌ குதிரைப்‌ 
பந்தயத்தில்‌ வென்றதைக்‌ கொண்டாட ஒரு உணவு விடுதிக்குச்‌ 
சென்றான்‌. அங்கு  உணவருந்தும்போது வெள்ளியிலான 
கரண்டியை எடுத்துத்‌ தன்‌ சட்டைப்‌ பைக்குள்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. 


உணவருந்தி முடிந்ததும்‌ வெளியே வருவதற்கு முயன்றபோது 
அவனிடம்‌ உணவு பரிமாறுபவன்‌ ஓடிவந்து நீங்கள்‌ இன்னும்‌ 
சாப்பிட்டதற்குப்‌ பில்‌ தரவில்லை என்று கேட்டான்‌. 
அதற்கு ஹென்றி எந்தக்‌ கரண்டி என்று கேட்டான்‌. காரணம்‌ 
அவன்‌ செய்த தவறினால்‌ அவன்‌ மனதில்‌ கரண்டியே 
ஆக்கிரமித்திருந்தது. அதனால்தான்‌ 'பில்‌' என்பது அவன்‌ 
காதுகளில்‌ 'கரண்டி' என்று விழுந்தது” 
என்ற கதையின்‌ வாயிலாக அச்ச உணர்வைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
வழிகாட்டுதல்‌ 

மனிதவாழ்க்கை என்பதே வழிகாட்டுதலில்தான்‌ அடங்கியிருக்கிறது. 
உலகின்‌ ஒவ்வொரு செயல்பாடும்‌ ஒரு வழிகாட்டுகிற நிகழ்வாகவே நிகழ்ந்து 
கொண்டிருக்கிறது. “'இலக்கியம்‌' என்பது தன்‌ அனுபவத்தை வழிகாட்டுவது; நம்‌ 
உழைப்பென்பது நம்‌ வியர்வையை வழிகாட்டுவது; நம்‌ படைப்புகள்‌ என்பது நம்‌ 
அறிவுத்திறனை வழிகாட்டுவது. இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும்‌ நம்‌ 
நம்முடைய சீரான வாழ்க்கையைத்‌ தெரிந்துகொள்வதற்கான முயற்சியாக 
இருக்கும்‌ என்கிறார்‌ இறையன்பு. நல்ல வழிகாட்டுதல்தான்‌ இன்றைய இளம்‌ 
தலைமுறையினருக்கு மிகவும்‌ அவசியம்‌ என்பதை 'ஓசோவின்‌' கதையின்‌ 


மூலமாக, 


94 


“ஒரு ஊருக்குச்‌ செல்கிறபோது, ஒரு வயதானவனும்‌ ஒரு 
இளைஞனும்‌ அந்த ஊரைச்‌ சேர்ந்த ஒருவனிடம்‌, குறிப்பிட்ட 
இடத்தின்‌ பெயரைச்‌ சொல்லி அங்கு செல்ல வேண்டும்‌. 
எவ்வளவு நேரம்‌ ஆகுமென்று கேட்டார்கள்‌. அதற்கு அவன்‌ 
மெதுவாகப்‌ போனால்‌ விரைவில்‌ அடைந்துலைலாம்‌. 
சீக்கிரமாகப்‌ போனால்‌ நேரமாகும்‌ என்று பதில்‌ சொன்னான்‌. 
அந்தப்‌ பதில்‌ முதியவருக்கு வித்தியாசமாகப்பட்டது. அந்த ஊரை 
அடைய அவர்‌ வேகமாக நடக்க முயன்றார்‌. அந்தப்‌ பாதை 
மேட்டுப்பாங்கான, கரடுமுரடான பாதையாகவும்‌, வழுக்கின்ற 
தன்மை வாய்ந்ததாகவும்‌ இருந்ததால்‌, வழுக்கி விழுந்து 
காயங்கள்‌ ஏற்பட்டு ரத்தம்‌ சிந்தித்‌ தடுமாறிக்‌ களைப்படைந்து 
தன்‌ இலக்குக்குச்‌ செல்ல அதிகநேரம்‌ எடுத்துக்கொண்டார்‌. 
ஆனால்‌ அந்த இளைஞனோ மெதுவாகப்‌ போய்‌ உரிய நேரத்தில்‌ 
இலக்கை அடைந்தான்‌” 
என்கிறார்‌. 

அவசரம்‌ காட்டுபவர்களால்‌ சரியான வாழ்க்கைப்‌ பாதையை 
தேர்ந்தெடுத்து வாழமுடிவதில்லை. யார்‌ ஒருவன்‌ துணிச்சலோடும்‌, 
பொறுமையோடும்‌ பாதையை உருவாக்குகிறரானோ அவனே மற்றவர்களுக்கு 


சிறந்த வாழ்க்கை வழிகாட்டியாகவும்‌ இருப்பார்கள்‌ என்ற சிந்தனையை 


வெளிப்படுத்துகின்றார்‌. 
மூடநம்பிக்கை 


எக்காரணமும்‌ இன்றி சமுதாய மக்களால்‌ வழிவழியாக 
பின்பற்றப்பட்டுவரும்‌ நம்பிக்கைகளை மூடநம்பிக்கை என்பர்‌. மதத்தில்‌ உள்ள 
சமயச்‌ சடங்கின்‌ காரணமாகவும்‌, பயத்தின்‌ காரணமாகவும்‌, அறியாமையின்‌ 
காரணமாகவும்‌ இப்பழக்கத்தைக்‌ கடைப்பிடித்து வருகிறார்கள்‌. ஒன்றை அதன்‌ 
உண்மைத்தன்மைக்கு அல்லது புலன்களுக்கு எதிராகச்‌ சரி என்றோ, பலன்தரும்‌ 


என்றோ நம்புவதை மூடநம்பிக்கை என்கிறோம்‌. 


“நேற்று வரை 

ஊரார்‌ என்னைக்‌ கவிஞன்‌ என்கிறார்கள்‌ 
இன்று 

“பித்தன்‌ என்கிறார்கள்‌ 

அந்த மேடையில்‌ ஒரு பெரியவர்‌ 
தெய்வத்தை யாராவது பார்த்ததுண்டா 
என்று கேட்டார்‌ 

இதோ என்று 

உன்‌ உருவப்‌ படத்தைக்‌ காட்டினேன்‌ 

975 


அதனால்தான்‌ பித்தன்‌ என்கிறார்கள்‌ 


என்ற கவிதை மூடநம்பிக்கையை விளக்குகின்றது. 


95 


“அழகோ அழகு' என்ற சிறுகதைத்‌ தொகுதியில்‌ உள்ள ஒரு கதையில்‌ 


மூடநம்பிக்கையினால்‌ வாழ்க்கை இழப்பு ஏற்படுவதை, 


“தன்னிடம்‌ தெய்வீக சக்தி இருப்பதாகவும்‌ தான்‌ 


சொல்வதெல்லாம்‌ சரி என நம்ப ஆரம்பித்தான்‌... 


ஜோதிடம்‌ 


பார்க்கும்‌ பெரியவருடன்‌ பழக்கமான மகாலிங்கம்‌, பூஜை 


புனஸ்காரம்‌ எல்லாம்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. நெருப்பைக்‌ 


கட்டிப்போட முடியும்‌, பாம்பை நகரமுடியாமல்‌ செய்யலாம்‌ 


என்றெல்லாம்‌ அதீத மாயாஜாலங்களில்‌ 
Ld 176 


செலவழித்தான்‌ 


நேரத்தைச்‌ 


என வெளிப்படுத்துகின்றார்‌. கடினஉழைப்பின்‌ மேல்‌ நம்பிக்கைகொள்ளாமல்‌, 


சோதிடம்‌, பூசைகளில்‌ நம்பிக்கை செலுத்தி இறுதியில்‌ வாழ்க்கை இழந்ததை 


இக்கதை உணர்த்துகின்றது. 


'நரபலி' பற்றிய மூடநம்பிக்கையைத்‌ தனது ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற 


புதினத்தின்‌ வழியாக விளக்குகின்றார்‌, 


“அணை கட்டும்போது இந்த மாதிரி பெரிய வேலையைச்‌ 


செய்யும்பொழுது பலி கொடுக்கிறது வழக்கம்‌. 


உயிர்ப்பலி 


96 


கொடுத்தால்தான்‌ அணை பாலம்‌ எல்லாம்‌ உறுதியாயிருக்குமுனு 
நாங்க நம்பறோம்‌”'' 
என்று ஒப்பந்தக்காரர்‌ கூறுகிறார்‌. இச்செயலைத்‌ தமது படைப்பின்வழி 
கண்டித்துள்ளார்‌ இறையன்பு. 

சித்தூரில்‌ அணைகட்டத்‌ தொடங்கும்போது எதுவும்‌ புரியாத மனநலம்‌ 
பாதிக்கப்பட்ட கோகுலை நரபலி இடுகிறார்கள்‌. இதுபோன்ற செயல்கள்‌ 
சமுதாயத்தாலும்‌, சட்டத்தாலும்‌ தண்டிக்கப்படும்‌ செயலேயாகும்‌. மனிதனுக்குத்‌ 
தேவை நம்பிக்கையே, ஆனால்‌ மூடநம்பிக்கையை முற்றிலும்‌ ஒழித்தால்தான்‌ 
சமுதாயம்‌ மேன்மை அடைய முடியும்‌ என நம்பிக்கை பற்றிய சிந்தனை 
உணர்வினை வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
பொதுவுடைமை 

பொருளாதார ஏற்றத்தாழ்வினாலும்‌, உழைப்பிற்குத்‌ தகுந்த ஊதியம்‌ 
அளிக்காததாலும்‌ சமுதாயத்தில்‌ வறுமைநிலை ஏற்படுகின்றது. இந்த வறுமை 
காரணமாக நிகழும்‌ பசித்துன்பம்‌ இவற்றைப்‌ போக்குவதற்குத்‌ தீர்வாகப்‌ 
பொதுவுடைமைக்‌ கொள்கையைப்‌ பல கவிஞர்களும்‌, தத்துவஞானிகளும்‌, 
சான்றோர்களும்‌ பேசி வருகின்றனர்‌; செயலிலும்‌ செய்து வருகின்றனர்‌. எனினும்‌ 
இப்போது பொதுவுடைமையை முற்றிலுமாக உருவாக்க முடிவதில்லை. அவை 
ஏடுகளிலும்‌ இலக்கியங்களிலும்‌ எழுத்தாகவும்‌ வாய்மொழியாகவும்‌ பேசப்பட்டு 
வருகின்றன. இதனை, 

“இங்கே 

எல்லாரும்‌ பொதுவுடைமைவாதிகளாய்‌ 


மாறுவது 
தம்மைப்‌ 
பணக்காரர்களைப்‌ 


பார்க்கும்போது மட்டும்‌ தான்‌”? 


31 


என்ற கவிதையில்‌ பொதுவுடைமை எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்பதைச்‌ 


சுட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு 

இவ்வாறு பொதுவுடைமைப்‌ பற்றிய கருத்துக்களை எழுத்தின்‌ வாயிலாக 
குறிப்பிட்டு அதைப்பற்றிய எதிர்காலம்‌ குறித்த சிந்தனையையும்‌ தூண்டுகிறார்‌. 
நேர்மை 
“அமைதியாக 
வருகின்ற நிலவல்லவா, 
இரவெல்லாம்‌ 
நிலைத்து நிற்கிறது 
இடி என்னும்‌ 
தண்டோரா போட்டுக்‌ கொண்டு 
வரும்‌ மின்னல்‌ 
நொடியில்‌ 
மறைந்துவிடுகிறது""" 
என்னும்‌ கவிதையில்‌ நேர்மை என்பது நிலைத்திருப்பது. மற்றவை இடியோடு 


வருகின்ற மின்னலைப்‌ போன்று தோன்றி மறையக்கூடியது என்கிறார்‌ 
வெ.இறையன்பு. 
நட்பு 

இருவர்‌ அல்லது பலரிடையே ஏற்படும்‌ அன்பு வழி உறவு தோழமை, 
சினேகம்‌, நட்பு என்ற உன்னத உறவாகும்‌. வயது, இனம்‌, மொழி, நாடு, நகரமென 
கட்டுப்பாடின்றி நட்புணர்வு ஏற்படுகின்றது. 

நட்பு என்பது திருக்குறளில்‌ வள்ளுவர்‌ கூறும்‌ கருத்து போல அமைவதே 
நட்பென்கிறார்‌. 


' முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து 
அகருக நட்பது ந்‌ 


98 


“அழகோ அழகு' என்ற சிறுகதைத்‌ தொகுப்பில்‌ ‘முதல்‌ கோணல்‌ 
முற்றிலும்‌ கோணல்‌' என்ற சிறுகதையில்‌ கல்லூரியில்‌ படிக்கும்‌ ராஜ்குமார்‌ 
தன்னுடன்‌ படிக்கும்‌ சாவித்திரியை விரும்புகிறான்‌. ஆனால்‌, அவளோ நான்‌ 
விரும்பவில்லை என்று கூறியதும்‌ அதற்குப்பின்‌ அவளை மறந்துவிடுகிறான்‌. 
திருமணம்‌ முடிந்து பின்‌ ஏதோ காரணம்பொருட்டு கல்வி பயின்ற 
கோயமுத்தூருக்குச்‌ செல்கையில்‌ ஏதேச்சையாகச்‌ சாவித்திரியைச்‌ சந்திக்கின்றான்‌. 
இந்த சந்திப்பு நட்பின்‌ பிரதிபலிப்பை உணர்த்துகின்றது. காலம்‌ கடந்த பிறகும்‌ 
சந்திக்கும்‌ வேளையில்‌ நட்பாக மாறுகின்றது. இந்த நட்பே நல்ல நட்பு என்று 
குறிப்பிடுகின்றார்‌. 

ஒவ்வொரு மனிதனின்‌ அனுபவமே நட்பின்‌ ஆழத்தை உணர்த்தும்‌ கருவி. 
நட்பு என்பது முகமூடியாக இல்லாமல்‌ அகமுகமாக இருக்க வேண்டும்‌. 
சங்ககாலச்‌ சான்றோரான கபிலர்‌-பாரி, கோப்பெருஞ்சோழன்‌-பிசிராந்தையார்‌, 
ஓளவையார்‌-அதியமான்‌ போன்றோரின்‌ நட்பே சிறந்த நட்பு என்றும்‌ நட்பு 
பற்றியச்‌ சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
விருந்தோம்பல்‌ 

தமிழரின்‌ தனித்த பண்பாடுகளில்‌ முக்கியமானதாக அமைவது 
'விருந்தோம்பல்‌' பண்பாகும்‌. அனைவருக்கும்‌ உணவு கொடுப்பது 
விருந்தோம்பல்‌. 'உண்டி கொடுத்தோரே உயிர்‌ கொடுத்தோர்‌' என மணிமேகலை 
குறிப்பிடுகின்றது. பசித்த உயிர்களுக்குப்‌ பண்புடன்‌ படைப்பது விருந்தோம்பல்‌. 
இல்லம்‌ வருவோர்க்கு இல்லை என்று கூறாமல்‌ இருப்பதை இன்முகத்துடன்‌ 
அளிப்பது பேரின்பத்தைத்‌ தருவதாகும்‌. இதை வள்ளுவம்‌, 

“இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு”" 


என உரைக்கின்றது. 


99 

வீட்டிற்கு வரும்‌ விருந்தினரை உபசரித்துவிட்டு, பின்தான்‌ நாம்‌ உண்ண 

வேண்டும்‌ என்பதை “சந்யாஸ்‌' என்ற சிறுகதையின்‌ வாயிலாக உணர்த்துகின்றார்‌ 
இறையன்பு. 


“வாருங்கள்‌ சாப்பிடலாம்‌', பெரிய தலைவாழை இலை முழுக்க 
விதவிதமான உணவு வகைகள்‌. அவர்‌ அமர்ந்ததும்‌ ஆசையாகப்‌ 
பரிமாறினாள்‌.... ஒவ்வொரு உணவையும்‌ மெதுவாக ரசித்து 
அவர்‌ உண்ணும்‌ விதம்‌ அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது.. 
ஒருநாள்‌ நாம்‌ இப்படிச்‌ சாப்பிட்டிருப்போமோ?' என 
நினைத்தாள்‌.... ஒவ்வொரு பருக்கையையும்‌ பிரசாதம்‌ என 
எண்ணிச்‌ சாப்பிடுவதுபோல இருந்தது..... அவள்‌ வெகுசீக்கிரம்‌ 
உணவு அருந்திவிட்டு வந்தாள்‌. அவருக்குப்‌ பரிமாறியதிலேயே 
அவளுக்கு வயிறு நிறைந்துவிட்டது என்று சொன்னால்‌ அவர்‌ 


ஒத்துக்கொள்ளமாட்டார்‌.....”2 


வந்தவர்களை உபசரித்துவிட்டு அவள்‌ குழந்தையை அழைத்து அறிமுகப்படுத்தி, 
பின்னர்‌ விருந்தினரான 'துறவி' உண்டதுபோக மீதத்தை உண்பதையும்‌, 
விருந்தினர்‌ செல்லும்‌ வரை முகமகிழ்ச்சியோடு சென்று வழியனுப்புவதே 
உண்மையான விருந்தோம்பல்‌ என்பதையும்‌ இச்சிறுகதை உணர்த்துகின்றது. 
'கூச்சம்‌' என்ற சிறுகதையில்‌ வரும்‌ பாக்கியம்‌ வறுமையில்‌ இருந்தாலும்‌ 
அவளது விருந்து போற்றும்‌ பண்பை இறையன்பு பதிவு செய்துள்ளார்‌. 
“தன்‌ வீட்டு திண்ணையில்‌ அமர்ந்திருப்பவர்களுக்கு இருக்கிற 
சாப்பாட்டைப்‌ போட்டுவிட்டு பல நேரங்களில்‌ எதுவும்‌ 


சாப்பிடாமல்‌ தண்ணீரை மட்டும்‌ குடித்துவிட்டு படுத்துக்‌ 


கொள்வாள்‌” 


என விருந்தோம்பும்‌ பண்பைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 'வாடிய பயிரைக்‌ 


கண்டபோதெல்லாம்‌ வாடினேன்‌ என்கிறார்‌ வள்ளலார்‌. பசித்த மக்களுக்குப்‌ 


100 


பண்புடன்‌ உணவு கொடுப்பதே மிகவும்‌ உன்னதப்‌ பயன்‌ என்பதை 
வலியுறுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
அன்பு 

அன்பென்பது மனிதப்‌ பண்பை வளர்ப்பது; மனிதனைப்‌ பிணைப்பதாகும்‌. 
பக்தி, பாசம்‌, நட்பு, காதல்‌ என அன்பென்பது பல பரிமாணங்களில்‌ 


வெளிப்படுகிறது. தரணியெங்கும்‌ சிறந்த அன்பு என்பது தாய்‌ மீதான அன்பாகும்‌. 


“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கணீர்‌ பூசல்‌ தரும்‌”'“ 
என்கிறது வள்ளுவம்‌. 


'அழகோ அழகு” என்ற கதைத்‌ தொகுப்பில்‌ 'கூச்சம்‌' என்ற சிறுகதையில்‌ 


அன்பின்‌ தனித்தன்மையைப்‌ பாக்கியத்தின்‌ மூலம்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 


“நேற்று பார்க்கும்போது எவ்வளவு தூரம்‌ அன்பையும்‌ 
நெகிழ்ச்சியையும்‌ கவலையை மீறிய அந்த முகத்தில்‌ 
காணமுடிந்தது. ..... அழகும்‌ அமைதியும்‌ பொறுமையும யார்‌ 
மீதும்‌ துளியும்‌ கோபப்படாத மென்மையும்‌ பெருந்தன்மையும்‌ 
தெய்வீகமும்‌ கலந்த உருவமாக உலகில்‌ எங்கேயும்‌ இருக்க 
முடியாத வீண்‌ கற்பனை என்று எண்ணுபவர்கள்‌ பாக்கியம்‌ 
அத்தையைப்‌ பார்த்தவுடன்‌ தங்கள்‌ அபிப்ராயத்தை மாற்றிக்‌ 
கொள்வார்கள்‌. ஊரில்‌ யார்‌ வீட்டில்‌ விஷேசம்‌ என்றாலும்‌ 
உறவினர்கள்‌ ஆறுமுகத்தின்‌ (பாக்கியத்தின்‌ கணவர்‌) வீட்டில்‌ 
தான்‌ தங்குவார்கள்‌. விடியற்காலையில்‌ எழுந்து எல்லோருக்கும்‌ 
வெந்நீர்‌ காப்பிப்‌ போட்டுத்‌ தருவதிலிராந்து, தலைவாழை 
இலையில்‌ சாப்பாடு போடுவது வரை பாக்கியம்‌ அத்தைதான்‌... 
சுழன்று சுழன்று முகத்தில்‌ எந்தவித சுழிப்பும்‌ சலிப்பும்‌ இல்லாமல்‌ 
அத்தை காரியமாற்றுவதைப்‌ பார்த்தேன்‌” 


என்ற வரிகளில்‌ அன்பின்‌ பண்பினை உணர்த்தும்‌ சிந்தனையை வெ.இறையன்பு 


வெளிப்படுத்துகின்றார்‌. 


101 


அலுவலர்‌ நிலை 
தனியார்‌, அரசு அலுவலகங்களில்‌ பணிபுரியும்‌ அதிகாரிகள்‌, காவல்‌ 
துறையினர்‌ எனப்‌ பல அதிகாரிகளில்‌ உண்மையாக, நேர்மையாகக்‌ 
கடமையாற்றுபவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ கடமையுணர்வினைப்‌ 
பாராட்டி அங்கீகரிக்க வேண்டும்‌ என்கிறார்‌. 
“அலுவலர்கள்‌ என்றாலே அலட்சியம்‌ நிறைந்தவர்கள்‌, அதிகார, 
அதிகார வர்க்கத்தின்‌ அடையாளங்கள்‌ என்றே எல்லோரும்‌ 
எண்ணுகிறார்கள்‌. தவறுகளை பூதக்கண்ணாடி வைத்துப்‌ 
பார்க்கிற சமுதாயம்‌. அவர்கள்‌ ஆற்றுகிற கடமைகளை 
அங்கீகரிக்கக்கூட மறந்து விடுகிறது. ஈரத்துணியாய்‌ இதயத்தைப்‌ 
பிழியும்‌ சோகத்திலும்‌ கடமையை ஆற்றிய இரும்பு இதயம்‌ 
கொண்டவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
திருப்திக்காக மட்டுமே எரிமலைகளையும்‌ தாண்டி இலக்கை 
அடைகிறார்கள்‌. 
நேர்மை என்பது லஞ்சம்‌ வாங்காததில்‌ மட்டும்‌ இல்லை செய்கிற 
பணியை முழுஆர்வத்தோடு தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்டு 
செய்வதிலும்‌, சொந்த வாழ்க்கையின்‌ துயரங்களையும்‌ தூர 
வைத்துவிட்டு ஆற்றுவதிலும்‌ அடங்கியிருக்கிறது”" 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. அதேநேரத்தில்‌ தமக்குக்‌ கீழ்‌ பணியாற்றும்‌ 
ஊழியர்களைப்‌ பழிவாங்கும்‌ அதிகாரிகளும்‌ இருக்கத்தான்‌ செய்கிறார்கள்‌ 


என்பதையும்‌ பதிவு செய்துள்ளார்‌. 


“ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ உண்மையாக வேலை பார்த்து 
புகழடைந்த சுதிரின்‌ வளர்ச்சியைப்‌ பொறுத்துக்கொள்ள முடியாத மாவட்ட 
ஆட்சித்தலைவர்‌ குல்கர்னி, சுக்லா என்ற அரசியல்வாதி மூலம்‌ சுதிர்‌ 


பழிவாங்கப்படுவதை வெளிப்படுத்துகின்றார்‌. 


102 


“இன்னொரு ஜீ.ஓ. போட்டு இன்னெரு settlement officerg 


நியமனம்‌ பண்ணி முழு அதிகாரமும்‌ அவருக்குப்‌ போகறமாதிரி 
187 


செஞ்சி இவரு போஸ்டை டம்மியாக்கிட்டா என்னனு 
என்னும்‌ வரிகளின்‌ மூலம்‌ அதிகாரிகளின்‌ அதிகாரப்போக்கை 
வெளிப்படுத்துகின்றார்‌. 

மாவட்ட ஆட்சித்தலைவரான குல்கர்னி தனது பி.ஏ.வைக்‌ கூப்பிட்டு, 
“என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. சுதீர்‌ வீட்டுக்குக்‌ 
கரெண்ட்‌ போகக்கூடாது. தண்ணீர்‌ போகக்கூடாது. அவரோட டெலிபோனைத்‌ 
துண்டிக்கனும்‌ எனக்‌ கூறும்‌ அதிகாரப்‌ போக்கை வெ.இறையன்பு தனது 
ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 

அரசு உயர்‌ அதிகாரிகள்‌ தனக்குக்‌ கீழ்‌ பணிபுரியும்‌ பணியாளர்களைக்‌ 
கீழ்த்தரமாக நடத்துவதே அவர்களின்‌ குணமாக உள்ளபோதும்‌ ஒருசிலர்‌ இதற்கு 
விதிவிலக்காக நடந்து கொள்வதை இராணுவத்தில்‌ பணிபுரிகின்ற 
'பிரேம்சிங்‌'கின்மீது அவரது உயர்‌ அதிகாரி 'ஜா' மிகவும்‌ அன்பு செலுத்துவதைத்‌ 
தனது “அழகோ அழகு' என்ற சிறுகதைத்‌ தொகுதியில்‌ “எட்டாவது மலைப்படை 
பிரிவு' கதையில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 

அரசு அதிகாரிகள்‌ தனக்குக்கீழ்‌ பணிபுரியும்‌ ஊழியர்களை மதித்து நடந்து 
கொண்டால்‌ அலுவலகத்தில்‌ அன்றைய நாள்‌ நடைபெற்று முடியக்கூடிய 
பணிகளும்‌ விரைவாக முடியும்‌ என்ற சிந்தனையையும்‌ வெளிப்படுத்துகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 


சமுதாய விழிப்புணர்வுச்‌ சிந்தனைகள்‌ 


இன்றைய மாறுபட்ட சமுதாயச்‌ சூழலில்‌ ஒவ்வொரு மணித்துளியும்‌ நாம்‌ 


விழிப்புணர்வுடன்‌ வாழ வேண்டியுள்ளது. எப்போதெல்லாம்‌ நாம்‌ 


103 


விழிப்புணர்வற்று இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம்‌ நாம்‌ 


ஏமாற்றப்படுகின்றோம்‌. 


'எழுமின்‌ விழிமின்‌ குறிசாரும்வரை அயராது உழைமின்‌' என்ற 


விவேகானந்தரின்‌ வார்த்தைகளும்‌ 


தனித்திரு பசித்திரு விழித்திரு என்ற வள்ளலாரின்‌ மொழிகளும்‌ 


விழிப்புணர்வைப்‌ பற்றிய சிந்தனையாகும்‌. 


ஏமாற்றுதல்‌, போலித்தனங்கள்‌, சுரண்டல்‌ போன்ற தீமைகளிலிருந்து 
நம்மைத்‌ தற்காத்துக்கொள்ள எல்லா நிலைகளிலும்‌ நாம்‌ விழிப்புணர்வோடு 


இருக்க வேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 

நாம்‌ எந்த நிலையிலும்‌ விழிப்புணர்வுடன்‌ இருக்க வேண்டும்‌ என்பதை 
இறையன்பு தன்‌ படைப்புகளில்‌ குறிப்பிடுகின்றார்‌. குறை கூறுதல்‌, காலத்தின்‌ 
அருமை, குழந்தை வளர்ப்பு, கற்றல்‌ போன்ற விழிப்புணர்வு சிந்தனைகளைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
குறை கூறுதல்‌ 


பிற மனிதர்களின்‌ செயல்பாடுகளினால்‌ நமக்கு நன்மை ஏற்படுமாயின்‌ 
அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அதைவிடுத்து, அவர்களின்‌ 
நல்லெண்ணத்தைத்‌ தவறாக நினைத்து அவரது நற்செயல்களையே 


,குறைகூறுகின்ற போக்கு எங்கும்‌ நிலவி வருகின்றது. 

விழிப்புணர்வு என்பது முன்னெச்சரிக்கை, கவனம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 
வருமுன்‌ காப்பது என்றும்‌ கொள்ளலாம்‌. ஒவ்வொரு மனிதனும்‌ எச்சரிக்கையுடன்‌ 
செயல்பட்டால்‌ நம்மை நாம்‌ காத்துக்கொள்ள முடியும்‌. 


விழிப்புணர்வுடையவர்‌ யார்‌ என்பதை இறையன்பு இனம்‌ காட்டுகின்றார்‌. 


ஒரு ஜென்‌  துறவியுடைய குடிசையானது அவரது அருகிலிருந்த 


104 


குடிசையிலிருந்து எரிந்த அடுப்பின்‌ நெருப்புப்‌ பொறி பட்டு முழுவதுமாக எரிந்து 
போனது. அக்கம்பக்கத்திலிருந்தவர்கள்‌ எல்லாம்‌ அவர்மீது இரக்கப்பட்டு 
ஆறுதல்‌ சொல்ல ஆரம்பித்தனர்‌. ஆனால்‌ துறவியோ, 

“அப்பாடா! 

இத்தனை நாட்கள்‌ 


நிலவை மறைத்திருந்த 
என்‌ கூரை எரிந்துவிட்டது”்‌ 
என்று மகிழ்ச்சியுடன்‌ அவர்களை வழியனுப்பி வைத்தார்‌ என்கிறார்‌. 
இழந்ததற்காக வருத்தப்படாமல்‌ மகிழ்ச்சியடைபவன்தான்‌ விழிப்புணர்வுடையவன்‌ 
என்கிறார்‌. 

தம்‌ மீதுள்ள குறையைப்‌ போக்கிக்‌ கொண்டபின்‌ பிறருடைய குறையைப்‌ 
பார்க்க வேண்டும்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு. இதனை, 

“மற்றவர்‌ எடையை 

நிர்ணயிப்பதற்கு முன்‌ 
உங்கள்‌ இருபக்கங்களையும்‌ 
ஒழுங்குப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌” 
என்ற கவிதை வரிகள்‌ மூலம்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
காலத்தின்‌ அருமை 

காலத்தின்‌ ஒவ்வொரு நொடியும்‌ திரும்ப கிடைத்தற்கரியவை. அதை நாம்‌ 
நல்ல முறையில்‌ பயன்படுத்த வேண்டும்‌. இன்றைய இளைஞர்கள்‌ ஒவ்வொரு 


நொடிப்பொழுதும்‌ உன்னதம்‌ என்று அறியாமல்‌ பொழுதைக்‌ கழிக்கின்றனர்‌. 
நேரத்தை நாம்‌ விழிப்புணர்வுடன்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்பதை, 


“நேரத்தைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்துவது என்பது 
அட்டவணைகளால்‌ மட்டுமே சாத்தியமில்லை... நரம்‌ 
விழிப்புணர்வுடன்‌ எதையும்‌ உள்ளார்ந்து மகிழ்ந்து அனுபவித்து 
உள்ளுணர்வின்‌ மையப்பகுதிக்குள்‌ பயணித்துச்‌ 
செய்வோமேயானால்‌ ஒருமணி நேரத்தில்‌ செய்கிற செயல்‌ 


105 


அரைமணி நேரத்தில்‌ முடிந்துவிடும்‌. அது தரமானதாகவும்‌ 
இருக்கும்‌. நமக்கு அயற்சியும்‌ இருக்காது. தளர்ச்சியும்‌ நேராது” 
எனவரும்‌ பகுதியால்‌ தெளிவுபடுத்துகின்றார்‌. 
ஒவ்வொரு நொடிப்பொழுதையும்‌ பயனுள்ளதாக்கிக்‌ கொண்டு 
செயல்பட்டால்‌ நமது வாழ்க்கை உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌ என்பதை 
உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
குழந்தை வளர்ப்பு 
மனித வாழ்க்கை முறையில்‌ இன்றைய நிலை மிகவும்‌ மாறுபட்டதாகக்‌ 
காணப்படுகின்றது. அறிவியல்‌ தொழில்நுட்பங்களும்‌, அவை சார்ந்த 
கண்டுபிடிப்புகளுமே அவனது வாழ்க்கை முறையைத்‌ தீர்மானிக்கின்றன. எனவே 
பெற்றோர்கள்‌ தங்களது குழந்தைகளை விழிப்புணர்வுடன்‌ வளர்க்க வேண்டிய 
சூழலில்‌ இருக்க வேண்டும்‌. குழந்தை வளர்ப்பில்‌ கண்டிப்பும்‌ வேண்டும்‌, அதே 
நேரத்தில்‌ அன்பும்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அவர்கள்‌ சரியான பாதையை 
நோக்கிச்‌ செல்ல முடியும்‌ என்கின்றார்‌. 
அறிவுடன்‌ சேர்ந்த வீரத்தையும்‌, ஒழுக்கத்துடன்‌ கலந்த கல்வியையும்‌ 
போதிக்க வேண்டும்‌. அயோத்தி இராமனைப்‌ பற்றி உரைப்பதோடு மட்டும்‌ 
நில்லாது, சர்‌.சி.வி.ராமனைப்‌ பற்றியும்‌ எடுத்துரைக்க வேண்டும்‌. ஐயப்பனின்‌ 
கதையை மட்டும்‌ கூறாமல்‌ ஐன்ஸ்டீனின்‌ ஆய்வைப்‌ பற்றியும்‌ எடுத்துரைக்க 
வேண்டும்‌ என்கிறார்‌. 
“அறிவுடன்‌ ஐக்கியப்படாத 
வீரமும்‌ 
ஒழுங்குடன்‌ 
ஒன்றாத அறிவும்‌ 
அரியணை ஏறியதில்லை என்பதை 
அறிந்து கொள்ளுங்கள்‌ 


மயானத்தை அடையும்வரை 
புராணத்தை மட்டும்‌ 


106 


புரட்டுப்புரட்டி 
புண்ணியம்‌ தேடலாம்‌ 
என்று மட்டும்‌ 


புளகாங்கிதப்படாதீர்கள்‌ 


உங்களால்‌ 

கருவாக்கப்படும்‌ 

ஒவ்வொரு குழந்தையும்‌ 
மாபெரும்‌ அறிஞனாகத்தான்‌ 
உருவாக்கப்பட வேண்டுமென 


உறுதியெடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌" 
எனக்‌ குழந்தை வளர்ப்புப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றார்‌ வெ.இறையன்பு. 
கல்வி 
கல்வியென்பது மனிதன்‌ கற்பதால்‌ பெறும்‌ அறிவு, ஏற்படும்‌ அனுபவம்‌, 
அதனால்‌ விளையும்‌ ஆற்றல்‌ ஆகியவற்றின்‌ தொகுப்பே கல்வியாகிறது 
என்கிறார்‌. 
“கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவருக்கு 
மாடல்ல மற்றை யவை”22 
என்பது வள்ளுவம்‌. 
கெடுதல்‌ இல்லாத சிறந்த செல்வம்‌ கல்வியேயாகும்‌. தனிமனிதன்‌, 
குடும்பம்‌, சமுதாயம்‌, நாடு என அனைத்து உலகியல்‌ வளர்ச்சி நிலைக்கும்‌ 
ஆதாரமாகத்‌ திகழ்வது கல்வி. கல்வி அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லையாயின்‌ 
அவனது வாழ்வில்‌ புறவளர்ச்சியும்‌ இல்லை; அகவளர்ச்சியுமில்லை. கல்வி அறிவு, 
தொழில்‌ திறமையை வளர்க்க மட்டும்‌ அல்ல மனிதவள மேம்பாட்டிற்கும்‌ 
பயன்படும்‌ ஒன்றாகும்‌ என்கின்றார்‌. 
“கல்வி பாறைபோல்‌ இறுக்கும்‌ நம்மை பஞ்சுபோல 
மென்மையாக்குகிறது. உண்பது கழிவாக வேண்டும்‌. படிப்பது 


107 


உரமாக வேண்டும்‌. இதுவே மூளையும்‌ இதயமும்‌ கைக்கோர்க்கும்‌ 
தெளிவின்‌ சமன்பாடு” 
என்கிறார்‌ இறையன்பு. 
“வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு நொடிப்பொழுதும்‌ கல்விக்கான 
ஆயத்தம்தான்‌”* 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
கல்வியைப்‌ பற்றிய பல நிலைகள்‌ 
இன்றைய கல்விமுறை, கல்வித்தண்டனை, மாணவனுக்கு, பெற்றோருக்கு 
எனப்‌ பாகுபடுத்தி விளக்குகிறார்‌. 
இன்றைய கல்வி முறை 


கல்வி என்பது கற்றல்‌, கல்லுதல்‌ என்ற சொற்களால்‌ குறிக்கப்படுகின்றது. 


“கல்லுதல்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ தோண்டுதல்‌', 'கல்‌' எனும்‌ 
அடிச்சொல்லிலிருந்து கலப்பை என்ற கருவிப்பெயரும்‌, கல்வி 
என்றப்‌ பண்புப்பெயரும்‌ வந்தன. நிலத்தைக்‌ கிளறுவதற்கு 
கலப்பை பயன்படுகின்றது. கல்லுதல்‌ என்பது மனதைக்‌ கீளறித்‌ 
திருத்தப்‌ பயன்படுவதாகும்‌” 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


“ஆனால்‌ இன்று கல்வி கசப்பதற்குக் காரணம்‌ அதன்‌ 
தன்மையல்ல அதைச்‌ சொல்லுகின்ற தன்மைதான்‌. கல்வியின்‌ 
இன்றைய கட்டாயம்‌, வகுப்பின்‌ கடைசி மாணவனை 
இலக்காகக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌. .... கல்வி என்பது 
தன்னை உணர வைக்கிற சாதனமாக வேண்டும்‌. 
உற்றுநோக்கவும்‌, விழிப்புணர்வு அடையவும்‌ அது பயிற்சியளிக்க 
வேண்டும்‌” 

என்கிறார்‌. ஏனெனில்‌, இன்றையக்‌ கல்வி முறையானது மாணவர்கள்‌ மீது 


திணிக்கப்படுவதாக அமைந்துள்ளது. இன்றைய கல்விமுறையின்‌ மாற்றம்‌ பற்றி 


வெ.இறையன்பு, 


108 


“பூக்களுக்கு வலிக்காமல்‌ தேனிக்கள்‌ தேன்‌ எடுக்கிற 
நேர்த்தியுடன்‌ பூமிக்கு நோகாமல்‌ விதைகள்‌ வேர்‌ விடுகின்ற 
நயத்துடனும்‌ போதிக்கப்பட்டால்‌ அதை எல்லோரும்‌ 
நேசிப்பார்கள்‌” 
என்கிறார்‌. விரும்பி உண்ணும்‌ உணவினைப்‌ போல்‌ கல்வியும்‌ விருப்பப்பட்டுக்‌ 
கற்கக்கூடியதாக இருத்தல்‌ வேண்டும்‌ என அறிவுறுத்தலின்‌ மூலம்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 
“விதையின்‌ ஏக்கம்‌ விருட்சமாவது 
ஒவ்வொரு குழந்தையும்‌ ஒரு விதை 
விதையின்‌ விருப்பம்‌ முளையிடுவதும்‌ தான்‌ 
கல்வியைத்‌ திணிப்பதாக இல்லாமல்‌ 
திண்பண்டமாக மாற்ற வேண்டும்‌” 
கல்வி என்பது உற்றுநோக்கவும்‌, விழிப்புணர்வு அடையவும்‌ பயிற்சி 
அளிக்கக்‌ கூடியதாக அமைய வேண்டும்‌. அந்த நிலையை அடைந்தவர்களே 
வெற்றி பெற முடியும்‌ என்கின்றார்‌. 
கல்வித்‌ தண்டனை 
குழந்தைகள்‌ கல்வி கற்பது கல்வி நிலையங்களின்‌ சூழலைப்‌ பொறுத்தது. 
கிராமப்புற மாணவர்கள்‌ பலர்‌ பாதியிலேயே தம்‌ படிப்பை நிறுத்தி விடுகின்றனர்‌. 
இதற்கு முக்கியக்‌ காரணத்தை ஆராய்ந்தால்‌ கல்விக்கூடங்கள்‌ குழந்தைகளின்‌ 
மனதில்‌ தண்டனைக்‌ கூடமாகக்‌ காட்சி அளிக்கின்றன என்பது தெளிவாகிறது. 
மாணவர்களும்‌ பள்ளிக்கூடங்களைச்‌ சிறைச்சாலையாகக்‌ கருதுகின்றனர்‌ 
என்பதை, 
“பள்ளியில்‌ கடைசி மணி அடித்ததும்‌ சிறைச்சாலையில்‌ இருந்து 


தப்பித்தமாதிரி மாணவர்கள்‌ விடுதலையாகி வெளிவருவதைப்‌ 
பார்க்கிறோம்‌. வகுப்பு இல்லை என்றால்‌ மகிழ்ச்சி ஆசிரியர்‌ 


109 


விடுப்பு எடுத்தால்‌ மகிழ்ச்சி என்கிற மனநிலை இன்றும்‌ 

மாணவர்களிடம்‌ காணப்படுகிறது” 

எனச்‌ சுட்டிச்‌ செல்கின்றார்‌. 
“ஒவ்வொரு பாடத்தையும்‌ வெகுநேரம்‌ வாசித்தப்‌ பிறகு ஒரு 
மணி நேரமாவது இடைவெளி தரவேண்டும்‌. ....... ஒவ்வொரு 
நாளும்‌ படித்தவற்றை இரவில்‌ தொகுத்து சுருக்கக்குறிப்பு 
தயாரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. படிப்பது என்பது ஆழ்ந்து 


பயிலுகிற ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும்‌”'00 


என்று மாணவர்களுக்குப்‌ படிக்கும்‌ வழிமுறைகளையும்‌ இறையன்பு கூறுகின்றார்‌. 
யெற்றோர்கள்‌ 

சமூகத்‌ திணிப்பாலும்‌ நெருக்கடியாலும்‌ இன்றையத்‌ தலைமுறையினர்‌ 
கல்வியைக்‌ கற்றுவருகின்றனர்‌. பல வீடுகளில்‌ தேர்வென்பது குழந்தைகளுக்குப்‌ 
போர்க்களமாகிவிடுகிறது. தேர்வு குறித்த பயத்தைப்‌ பெற்றோர்கள்‌ தம்‌ 
குழந்தைகளிடம்‌ ஏற்படுத்துகின்றார்கள்‌. இந்நிலை மாற வேண்டும்‌ என்கின்றார்‌. 


கல்வியில்‌ மாற்றமாக, 


“நம்முடைய கல்வித்திட்டமும்‌ தேர்வு முறையும்‌ ஒவ்வொரு 


குழந்தையிடமும்‌ ஒளிந்திருக்கும்‌ தனித்தன்மையை 
வெளிக்கொண்டு வருகிற ஆழ்துளைக்‌ கிணறாக இருக்க 
வேண்டும்‌. மாறாக அது கீசிவுநீர்க்‌ குட்டையாக 
ஆகிவிடக்கூடாது... நம்முடைய வினாத்தாளின்‌ வடிவத்தை 


மட்டும்‌ மாற்றி அமைத்துவிட்டால்‌ யாருக்கும்‌ சிரமமிருக்காது. 
பெற்றோர்களின்‌ நடுக்கமும்‌ தேர்வு முறையின்‌ ஆதிக்கமும்‌ 
குறைந்துவிடும்‌.....”!1 
என்கிறார்‌. 
பெற்றோர்களின்‌ பங்களிப்பும்‌ கடமைகளுமாக இறையன்பு 
குழந்தைகளுக்குத்‌ தன்னம்பிக்கை, ஊக்கம்‌, படிக்கின்ற சூழல்‌, தேவையான 


வசதிகள்‌, நல்ல பழக்க வழக்கங்களை, மேற்கொள்ளத்‌ தூண்டுதல்‌, தீயன 


110 


தவிர்த்தல்‌, அன்பான அணுகுமுறை, பிறருடன்‌ குழந்தைகளை ஓஒப்பிடாமை, 
வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தருதல்‌, பிரச்சினைகளைப்‌ பகிர்தல்‌, கருத்துக்களைத்‌ 
திணிக்காமல்‌ இருத்தல்‌, குழந்தைகள்‌ தங்கள்‌ தேவைகளைத்‌ தாங்களே 
தேர்ந்தெடுக்கும்‌ சுதந்திரம்‌, குழந்தைகளுடன்‌ பெற்றோர்கள்‌ கலந்தாலோசித்தல்‌ 
ஆகியன வேண்டும்‌ என்று குறிப்பிடுகின்றார்‌. 
கற்றல்‌ 

கல்வி கற்கின்றபோது நாம்‌ மிகுந்த விழிப்புணர்வுடன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
தேர்வுக்குப்‌ படிக்கும்‌ முறையைப்‌ பற்றிப்‌ பட்டியல்‌ இடுக்கின்றார்‌ 
வெ.இறையன்பு. படிப்பது என்பது காலம்‌ உள்ளவரை மனதில்‌ நிலைத்து 
நிற்குமாறு புரிந்துகொண்டு படிக்க வேண்டும்‌ என்றும்‌, படிப்பை விருப்புடன்‌ 
படித்தால்தான்‌ அவை மனதில்‌ தங்கும்‌ என்றும்‌ அறிவுறுத்துகிறார்‌. படிப்பதன்‌ 
முறை பற்றிய ஏழு படிநிலைகளைக்‌ கூறுகின்றார்‌. அவை: 

1. வாசித்தல்‌ 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுதல்‌ 
ஞாபகப்படுத்திப்‌ பார்த்தல்‌ 
படித்தவற்றை வரிசையாக வெளிப்படுத்துதல்‌ 
எழுதியவற்றைத்‌ திரும்ப வாசித்தல்‌ 
திருத்துதல்‌ 


7. மறுமுறை வாசித்தல்‌ 
என்பதாகும்‌. 


தப்‌ த அடல்‌ த 


வாசிப்பது என்பது வெறுமனே வாசித்தல்‌ அன்று. நன்கு புரிந்துகொண்டு 
விரும்பி வாசித்தல்‌ வேண்டும்‌, படிக்கும்போது வெறுப்பைத்‌ தவிர்த்து மனம்‌ 
இயைந்து வாசிப்பது இனிமையாகும்‌ என்ற செய்தியை, 


“படிக்கின்ற நேரத்தையும்‌ படிக்க வேண்டிய பாடங்களின்‌ 


தன்மையையும்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களைச்‌ சுயபரிசோதனை 
செய்து கொண்டு அதன்‌ மூலம்தான்‌ தீர்மானிக்க முடியும்‌”? 


என்கிறார்‌. 


hil: 

சுற்றுச்சூழல்‌ விழிப்புணர்வு 
சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்ற விழிப்புணர்வை 
ஆத்தங்கரை ஓரம்‌' எனும்‌ புதினம்‌ முழுக்க வலியுறுத்துகின்றார்‌. ஆற்றின்‌ 
குறுக்கே அணை கட்டுவது, போராட்டத்தை எதிர்கொள்வது, சிந்தூர்‌ கிராமமே 
அழிகின்ற நிலை, அரசாங்க நடவடிக்கைகள்‌, பழங்குடி மக்களும்‌ தன்னார்வத்‌ 
தொண்டர்களும்‌ போராட்டம்‌ நிகழ்த்துதல்‌, கோவிந்தன்‌ மகன்‌ சிமன்‌, சுற்றுச்சூழல்‌ 
பாதுகாப்பதில்‌ ஆர்வமுள்ள தொண்டர்‌ ராதா படங்கர்‌, அலுவலர்‌ சந்தீப்‌ நிதின்‌, 
பல்கலைக்கழக மாணவர்கள்‌, கிராம மக்கள்‌ என அனைவரும்‌ இணைந்து 
நடத்தும்‌ போராட்டங்களின்‌ வாயிலாகப்‌ பழங்குடியினர்களுக்கு விழிப்புணர்வுச்‌ 


சிந்தனையை ஏற்படுத்துகின்றார்‌. 
அணையும்‌ அகன்‌ மாதகிப்பும்‌ 


சிந்தூர்‌ கிராமத்தில்‌ ஓடுகின்ற நர்மதை ஆற்றில்‌ அணை கட்டுவதால்‌ 
அங்கிருக்கும்‌ மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை ராதா படங்கர்‌ என்ற 


சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பு ஆர்வலர்‌ வாயிலாக வெளிப்படுத்துகின்றார்‌. 


“அணை கட்டுவது என்பது உற்பத்தியைப்‌ பெருக்கக்‌ கூடியது 
என்பதில்‌ நாங்கள்‌ முரண்படவில்லை. ஒரு அணை எவ்வளவு 
பெரிதாக இருக்க வேண்டும்‌ என்பதும்‌, பெரிய அணைகள்‌ நம்‌ 
நாட்டு நலனுக்கு எந்த அளவிற்கு உகந்தன என்பதும்தான்‌ 
என்னுடைய கேள்விகளாக இருக்கின்றன. நம்‌ நாட்டில்‌ 
கட்டப்பட்ட பல பெரிய அணைகள்‌ முக்கால்வாசி தூர்ந்து 
போய்‌ இருக்கின்றன. 'சீனத்தில்‌' சின்னச்சின்ன அணைகளாகக்‌ 
கட்டப்பட்டு நீர்த்தேக்கங்கள்‌ பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 
அப்படிச்‌ சின்ன அணைகளாகக்‌ கட்டப்படும்‌ பொழுது நீர்த்‌ 
தேங்குதல்‌, உலர்நிலமாதல்‌ போன்ற பிரச்சினைகள்‌ ஏற்பட 
வாய்ப்பில்லை. ஒவ்வொரு அணை கட்டப்படும்‌ பொழுதும்‌ 
எத்தனை ஆயிரக்கணக்கான ஹெக்டேரில்‌ உள்ள இயற்கை 
வளங்கள்‌ அழிக்கப்படுகின்றன? நம்‌ அறிவிற்கே அகப்படாதா 


112 


எத்தனையோ தாவரங்களும்‌, உயிரினங்களும்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
மறைந்து போகின்றன தெரியுமா?..... நம்‌ நாட்டில்‌ ஏற்கனவே 
போதிய அளவில்‌ வனங்கள்‌ இல்லை. நம்மால்‌ செயற்கையாக 
இந்த இயற்கைச்‌ செல்வங்களையெல்லாம்‌ எப்படி “டு 
செய்யமுடியும்‌”'்‌ 

என்னும்‌ வரிகளின்‌ மூலம்‌ அணையின்‌ காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை 


வெ.இறையன்பு எடுத்துக்காட்டுகின்றார்‌. 


இயற்கை அழிப்பு 
இயற்கையை அழித்து அணை கட்டுவதால்‌ ஏற்படும்‌ பாதிப்புகளை 


இறையன்பு, சுதீர்‌ என்பவர்‌ மூலம்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 


“அரசாங்கம்‌ அறிவிச்சிருக்கிற அணை கட்டும்‌ விஷயம்‌ எவ்வளவு 
அழிவுப்பூர்வமானதுங்கறதை நான்‌ சித்தூருக்குப்‌ போன பிறகு 
தெரிந்து கொண்டேன்‌. ....... இவ்வளவு அழகான கிராம 
இயற்கையை சிதைச்சி வருங்கால சந்ததிக்கு நாம எவ்வளவு 
துரோகம்‌ பண்ணறோம்‌ தெரியுமா? அணை கட்டும்பொழுது 
இழப்பு ஏற்பட வனத்துக்குப்‌ பதிலா, புதுசா வனத்தை 
உருவாக்கனும்னு சட்டமெல்லாம்‌ இருக்கே.... வாஸ்தவந்தான்‌ 
இழக்கறதுக்கு இணையாக எந்தக்‌ காட்டையும்‌ உருவாக்க 
முடியாது. வனங்களது என்ன வெறும்‌ மரம்‌, செடி, கொடிகள்‌ 
மட்டும்‌ தானா?. அதுல இருக்கிற உயிரினங்களும்‌ தான்‌. 
அதையெல்லாம்‌ செயற்கையா நம்மால்‌ உருவாக்க முடியுமா? 
இயற்கை தேர்ந்தெடுத்து உருவாக்கற வனத்தை ஒப்பிட 
முடியுமா?,..... மஹாராஷ்டிராவில்‌ அழிஞ்சு போற காட்டுக்கு 
மாற்றா ராஜஸ்தானில்‌ காடுகளை உண்டாக்கறது 
முட்டாள்தனம்‌. ஆந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சதனால 
தான்‌ எலிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியல. 
இயற்கையை அழிச்சா யாராலேயும்‌ சமத்தன்மையை சரி செய்ய 


1104 


முடியாது 


என்கிறார்‌. 


113 


சுற்றுச்சூழல்‌ சிந்தனை 
இயல்பாக இருக்கும்‌ இயற்கையை நாம்‌ பாதுகாத்து வந்தால்‌ இயற்கை 
மனித இனத்தைப்‌ பாதுகாக்கும்‌ என்பது உண்மை. ஆனால்‌ மனிதன்‌ தனது 
வாழ்க்கை வசதிக்காக காலங்காலமாக இயற்கை வளங்களைச்‌ சுரண்டுவதிலும்‌, 
அளவிற்கு அதிகமாகப்‌ பயன்படுத்துவதிலும்‌ ஈடுபட்டு வருகின்றான்‌. இதன்‌ 
விளைவாக சுற்றுப்புறச்‌ சூழல்‌ சீர்குலைந்து வருகின்றன. 
“குழலியல்‌ என்பது தங்கள்‌ சுற்றுப்புறத்தோடு உயிரினங்களுக்கு 
உள்ள உறவே ஆகும்‌. எல்லா உயிர்களும்‌ ஒன்றையொன்று 
சார்ந்திருக்கும்‌ தன்மைதான்‌ குழலியலின்‌ அடிப்படையாகும்‌” 


என்கிறார்‌ நெடுஞ்செழியன்‌. 


“ஆத்தங்கரை ஓரம்‌ என்ற நாவலில்‌ சுற்றுப்புறச்‌ சூழல்‌ 
பாதிக்கப்படுவதைக்‌ குறித்து பாபா அம்பே, சுந்தர்லால்‌ பகுகுணா, 
எல்லோரும்‌ அணைக்கு எதிரா குரலெழுப்பியிருக்காங்க. ஒரு 
வாரப்‌ பேப்பர்‌ முழுதும்‌ இது பத்திதான்‌ தகவல்‌ வந்திருக்கு”! 
என்ற வரிகள்‌ மூலம்‌ சுற்றுச்சூழல்‌ பாதிக்கப்படுவதைப்‌ பற்றிய விழிப்புணர்வைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

சுற்றுச்சூழல்‌ ஆர்வலர்கள்‌ அடங்கிய ஒரு கூட்டத்தில்‌ “ராதா படங்கர்‌' 


பழங்குடி மக்களுக்குரிய சூழல்‌ எவ்வாறு அணையின்‌ காரணமாக 


அழிக்கப்படுகிறது என்பதை எடுத்துரைக்கின்றார்‌. 


“இந்த இயற்கை வளங்களையெல்லாம்‌ பன்னெடுங்காலமாகப்‌ 
பழங்குடி மக்கள்‌ பாதுகாத்து வருகிறார்கள்‌. தலைமுறை 
தலைமுறையாய்‌ இயற்கை சீரழியாமல்‌ அவற்றின்‌ பலன்களை 
அவர்கள்‌ நுகர்ந்து வருகிறார்கள்‌. அவர்களையெல்லாம்‌ புதிய 
இடத்திற்குக்‌ குடியமர்த்தி அவர்களை ஒட்டுமொத்தமாய்‌ 
அந்நியப்படுத்துவது என்பது மனிதநேயத்திற்கு விரோதமானது. 
இந்த அணை வரக்கூடாது என்பதில்‌ எங்களுக்கு வேறு எந்த 
நோக்கமுமில்லை. இந்த நாட்டின்‌ சுற்றுச்சுழல்‌ மொத்தமாகப்‌ 


114 


பாதிக்கப்படக்‌ கூடாது என்பதும்‌, நாம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
நம்முடைய பாரம்பரிய சொத்துக்களையும்‌, பண்பாட்டையும்‌ 
தாரை வார்த்துவிடக்‌ கூடாது என்பதும்தான்‌ எங்களுடைய 
கோரிக்கை”!0" 

என்ற வரிகளின்‌ மூலம்‌ பழங்குடி மக்களின்‌ வாழ்க்கை அழிக்கப்படுவதோடு 
இயற்கையின்‌ கூறுகளும்‌ அதன்‌ வளங்களும்‌ அழிக்கப்படுகின்றன என்ற 


சுற்றுச்சூழல்‌ விழிப்புணர்வை வெளிப்படுத்துகின்றார்‌. 


“கார்பன்டை ஆக்ஸைடு எனச்‌ சொல்லப்படும்‌ கரியமில வாயு 


நம்‌ காற்றுமண்டலத்தில்‌ 0.03% இருக்கிறது. இதன்‌ பங்கு 
கொஞ்சம்‌ அதிகமானால்‌ கூட பூமி உஷ்ணமாகிப்‌ பனிமலைகள்‌ 
உருகி “Green House Effect’, “Global Warming’ யபொன்றவை 
ஏற்பட ஆரம்பித்துவிடும்‌”! 

இதனால்‌ நாம்‌ நமது சுற்றுப்புறச்‌ சூழலைப்‌ பேணிக்‌ காப்பதில்‌ மிகுந்த 
அக்கறையோடு இருக்க வேண்டும்‌ என்ற தீர்வையும்‌ கூறுகிறார்‌. 

நாம்‌ எரிசக்தியைப்‌ பயன்படுத்தும்போது கூடத்‌ திரும்பக்‌ கிடைக்கும்‌ 
Renewable Energy Sources-ஐப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. நாம்‌ ஒரு சின்ன 
அளவில்கூட சுற்றுச்சூழலின்‌ மீது எதையும்‌ திணிக்கக்கூடாது. இன்று நாம்‌ 
பயன்படுத்துகின்ற பாலிதீன்‌ பைகளை இயற்கை சுத்திகரித்து மக்க வைப்பது 
இயலாத காரியம்‌. இன்று *சுற்றுச்சூழல்‌' என்பது ஆழமான செயல்பாடுகளைக்‌ 
குறித்த சிந்தனைகளை மேம்படுத்துவதாக இல்லாவிட்டால்‌ அடுத்த 
தலைமுறையை நாம்‌ பின்னுக்குத்‌ தள்ளிவிடுவோம்‌ என்பதில்‌ சிறிதும்‌ 
சந்தேகமில்லை என்கிறார்‌. சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாப்பதும்‌ நமது ஒவ்வொருவரின்‌ 
கடமை என்கிறார்‌. 
மரணம்‌ 

மனிதர்களுடைய வாழ்க்கையில்‌ தொடக்கம்‌, நடப்பு, முடிவு இருக்கத்தான்‌ 


செய்கிறது. வாழ்க்கையில்‌ மரணம்‌ என்பது முடிவுரையல்ல. அது வாழ்ந்து 


1S 


முடிந்த தருணங்களுக்கான நன்றியுரை என்கிறார்‌. வாழ்க்கையை வழிபாடாகக்‌ 


கொண்டவர்களுக்கு மரணம்‌ ஒரு நிகழ்வு என்கிறார்‌. 


தயார்படுத்திக்‌ 


உணர்த்துகின்றார்‌. 


“மனிதனே 
தவணையமுறையில்‌ 
கிடைக்கிறது என்பதற்காக 
மரணத்தைக்‌ கூடவா 


வாங்கத்‌ துணிந்துவிட்டாய்‌?"'9 


என்ற கவிதையில்‌ புகைப்பதால்‌ ஏற்படும்‌ தவணை முறை 
குறிப்பிடுகின்றார்‌. 
“மரணம்‌ 


என்ற 


எல்லாரையும்‌ சமமாக்குகிறது 
அமைதியாக்குகிறது 


மெளனமாக்குகிறது”'"' 


மரணத்திற்கு நம்மைத்‌ 


கொள்ளவேண்டும்‌ என ஜென்‌ துறவியின்‌ கதை வாயிலாக 


மரணத்தைக்‌ 


கவிதை வரிகளில்‌ சாதிப்பிரிவுகள்‌ எத்தனை இருந்தாலும்‌ சுடுகாட்டில்‌ 


மட்டுமே மரணத்திற்குப்‌ பிறகு எல்லோரும்‌ சமமாகக்‌ காணப்படுகின்றனர்‌. 


மரணம்‌ மட்டுமே மனிதனை அமைதியாக்குகின்றது என்கிறார்‌. 


“பிறப்பு சாதாரணமானது 

இறப்பு மகத்தானது 

பிறப்பாவது தீர்மானிக்கப்படலாம்‌ 
மரணத்தை யாரும்‌ தீர்மானிக்க 
முடியாததாலேயே 

அது மகத்தானதாக மாறுகிறது 
மரணம்‌ மலர்ச்சி 


மரணம்‌ அழகிய சங்கமம்‌ 


மரணத்தை அற்புதமாக்கிக்‌ கொள்ள 


116 


மனிதனால்‌ முடியும்‌ 

வாழ்வை அற்புதமாக்கிக்‌ கொண்டு 
அதன்‌ அவசியத்தை ஒவ்வொரு 
நொடியிலும்‌ மூழ்கி ரசிப்பவன்‌ 
மட்டுமே 


மரணத்தை அழகாக்கிக்‌ 


» 111 
கொள்வான்‌ 


எனும்‌ வரிகளில்‌ பிறப்பைக்‌ காட்டிலும்‌ இறப்பு அழகானது எனக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

“அவ்வுலகம்‌” என்ற புதினத்தில்‌ மரணம்‌ பற்றிய சிந்தனையைக்‌ காணலாம்‌. 
நாம்‌ இறந்துவிட்டால்‌ உலகத்தில்‌ எதுவுமே நடக்காது என்று நினைக்கின்ற 
முட்டாள்களையும்‌, தற்கொலை செய்துகொள்ளும்‌ அறிவற்றவர்களையும்‌ 
இந்நூலில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 

ஜெயராமன்‌ காதலில்‌ தோல்வியுற்றதால்‌ தூக்குமாட்டிக்‌ கொண்டு 
இறந்துவிடுகிறான்‌. மேல்‌ உலகத்தில்‌ பழைய நண்பர்களைச்‌ சந்திப்பதுபோலவும்‌ 
அவர்கள்‌ அங்கு தன்‌ இறப்பிற்கு முன்‌ நடந்த நிகழ்வினைப்‌ பரிமாறிக்கொள்வது 
போலவும்‌ புதினத்தைப்‌ படைத்துள்ளார்‌. 

இங்கு ஜெயராமனும்‌, விக்ரம்‌ என்பவனும்‌ பேசிக்கொள்கிறபோது விக்ரம்‌ 
கதாபாத்திரத்தின்‌ வாயிலாக மரணம்‌ பற்றியச்‌ சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்‌. 
ஒருவரின்‌ இறப்பு உலக இயக்கங்களைத்‌ தடுக்க முடியாது என்பதனை 
உணர்த்துகின்றார்‌. 

“நாம இல்லேன்னா இந்த உலகத்தில்‌ ஒண்ணுமே குடிழுழுகிப்‌ 

போயிடாது. எல்லாம்‌ அதுபோக்குல நடந்துகிட்டுத்‌ தான்‌ 

இருக்கும்‌. மரணத்தோட வலி எனக்குத்‌ தெரியும்‌. மகனோ 
இறப்பைச்‌ சுமக்கும்போது ஏற்படற வலியும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌... உன்னோட இழப்பு உன்னோட பெத்தவங்களுக்குத்‌ 


A, 


தான்‌ அவங்களோட முடியும்‌. இரண்டு மூணு வருஷத்தில்‌ 
நடந்தது. அவங்களை இங்க பாத்தியா?”"!” 
என்ற வரிகள்‌ உணர்த்துகின்றன. 


முடிவுரை 


தனிமனிதன்‌ குடும்பமாக இணைந்து ஒருவரையொருவர்‌ புரிந்துகொண்டு, 
வாழ்வதே சமுதாயம்‌ என்றும்‌, மனிதர்கள்‌ அனைவரும்‌ சமமாகக்‌ கூடி வாழ்வதே 
சமுதாயம்‌ என்றும்‌, பல்வேறுபட்ட பழக்கவழக்க வேறுபாடுகளுடைய மக்கள்‌ 
ஒருங்கிணைந்து வாழ்வதே சமுதாயம்‌ என்றும்‌ அறிஞர்கள்‌ சமுதாயத்திற்கு 
விளக்கம்‌ கூறியுள்ளதை அறிந்துகொள்ள முடிகின்றது. 

நாகரிக மாற்றத்தினால்‌ நொடிக்குநொடி உருமாறி வரும்‌ உலகியல்‌ 
நடைமுறைகளின்‌ போக்கிற்கேற்ப சிக்கல்களினால்‌ மாறும்‌ மனிதனின்‌ உளவியல்‌ 
தன்மையை ஆராய்ந்து அறிந்து, அதனைத்‌ தீர்ப்பதற்கான வழிமுறைகளைத்‌ 
தமது படைப்பிலக்கியங்கள்‌ வாயிலாக வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 

இன்றைய மனிதனின்‌ வாழ்க்கை நிலை போராட்ட வாழ்க்கையாகவே 
மாறிவருகின்றன. மக்கள்‌ தொகைப்பெருக்கம்‌, விலைவாசி உயர்வு, உணவுப்‌ 
பற்றாக்குறை, வறுமை, வேலையின்மை, இலஞ்சம்‌, ஊழல்‌, அரசியல்‌, அதிகாரம்‌, 
சாதிய, மதச்‌ சீர்கேடுகள்‌, தீவிரவாத வன்முறை, கல்வியறிவின்மையால்‌ ஏற்படும்‌ 
அறியாமை, அதனால்‌ ஏற்படும்‌ சுரண்டல்‌, நம்பிக்கை இல்லாத தன்மை, 
தோல்விகளைக்‌ கண்டு மனம்‌ அஞ்சுதல்‌, பெண்களுக்கான பாலியல்‌ 
வன்கொடுமை, கல்வி மறுக்கப்படுவது, சிறுவயது மணம்‌, வரதட்சணைக்‌ 
கொடுமை போன்ற சமுதாய நிகழ்வுகளைத்‌ தமது படைப்புகள்‌ வழியாக 
எடுத்துக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 

வறுமைநிலைக்குக்‌ காரணமாக முயற்சி அல்லாத உழைப்பு, உழைப்பிற்குத்‌ 
தகுந்த ஊதியமின்மை, உழைப்பைச்‌ சுரண்டும்‌ போக்கும்‌ காணப்படுகின்றன. 


இதற்கு, முதலாளித்துவ சமுதாய போக்கின்‌ அடிமைத்தன அதிகார வலிமையே 


118 


காரணமாகும்‌. இவற்றைப்‌ போக்க கடின முயற்சியுடன்‌ கூடிய உழைப்பும்‌, 


தொழில்முறைக்‌ கல்வியும்‌ தேவை என்கிறார்‌. 

சாதியப்‌ போக்கினால்‌ ஏற்படும்‌ சீரழிவைத்‌ தடுக்க நிறப்பாகுபாடு 
கொள்ளாமல்‌ அனைவரும்‌ சமம்‌, ஆணும்‌ பெண்ணும்‌ சமம்‌, உயர்ந்தவன்‌, 
தாழ்ந்தவன்‌ என்ற பாகுபாடில்லாமல்‌ நடந்து கொள்ளவேண்டும்‌ என்கின்றார்‌. 
இதற்கு அனைவருக்கும்‌ சமமான கல்வியை வழங்கினால்‌ சமுதாயம்‌ ஒன்றுபடும்‌ 
என்ற தீர்வையும்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 

மதம்‌ என்பது கொண்ட கொள்கையில்‌ உண்மையுடன்‌, உறுதியுடன்‌ 
இருப்பதாகும்‌. மதத்தால்‌ மனிதன்‌ வேற்றுமை கொள்ளாது ஒற்றுமையுடன்‌ 
வாழ்ந்தால்‌ உலகில்‌ தீவிரவாதமும்‌, பயங்கரவாதமும்‌ இல்லாமல்‌ மக்கள்‌ 
அமைதியுடனும்‌ இன்பமுடனும்‌ வாழமுடியும்‌ என்று குறிப்பிடுகின்றார்‌. 

மக்கள்‌, அரசியல்வாதிகள்‌ தரும்‌ சொற்பப்‌ பணத்திற்கு, இலவசப்‌ 
பொருட்களுக்கு ஆசைப்படாமல்‌, அடிமையாகாமல்‌ எதையும்‌ துணிவுடன்‌ 
எதிர்நின்று போராடும்‌ மனவலிமையுடனும்‌ ஒற்றுமையுடனும்‌ செயல்பட்டால்‌ 
நாட்டில்‌ நல்லாட்சி நடைபெறும்‌. இதனால்‌ மக்கள்‌ நலமாக வளமாக வாழமுடியும்‌ 
என்கிறார்‌. 

நாட்டில்‌ பெண்களைக்‌ கடவுளாகப்‌ பொய்யாகப்‌ போற்றப்படுவதை 
விடுத்து உண்மையான மனநிலையில்‌ பெண்‌ கல்வி, பெண்கள்‌ முன்னேற்றம்‌, 
கற்பென்பது ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ பொதுவான ஒழுக்கப்‌ பண்பாடு என்ற 
நிலை ஏற்பட்டால்‌ பெண்ணினம்‌ முன்னேறும்‌. பாலியல்‌ வன்கொடுமை, 
வரதட்சணைக்‌ கொடுமை, முதிர்கன்னிகள்‌ நிலைமை போன்றவை இச்சமூகத்தில்‌ 


இருந்து அகற்றப்பட வேண்டியவை என்கிறார்‌. 


இளைஞர்கள்‌ பெற்றோரின்‌ வாழ்க்கை, வசதிகளை அறிந்து 


பெற்றோர்களை மதித்து அன்பு பாராட்டி அவர்கள்‌ சொல்‌ கேட்டு 


119 


வாழவேண்டும்‌. தோல்விகளைக்‌ கண்டு சோர்ந்து போகாமல்‌, அச்சம்‌ 
கொள்ளாமல்‌, தோல்விக்கான காரணங்களைக்‌ கண்டறிந்து அத்தோல்வியை 
வெற்றிக்கான படிக்கட்டுகளாய்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டு உழைக்க 
முன்வரவேண்டும்‌. அரசு வேலை என்றிராமல்‌, சுயமாகத்‌ தொழில்‌ செய்து 
வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி வாழப்பழகிக்‌ கொண்டால்‌ வாழ்க்கை 
என்றும்‌ இனிமையாக இருக்கும்‌ என்கிறார்‌. 

இளைஞர்கள்‌, வயோதிகப்‌ பருவத்தில்‌ வசதியாக, நோயில்லாமல்‌, நலமாக 
வளமாக வாழ, தவறான வழிகாட்டுதலில்‌ செல்லாமல்‌, சரியான பாதையைத்‌ 
தேர்ந்தெடுத்து அறிந்து ஆராய்ந்து தெளிந்து அதற்கான பாதையை வகுத்துக்‌ 
கொண்டும்‌, மூடநம்பிக்கை கொள்ளாமல்‌ பகுத்தறிவோடு வாழவேண்டும்‌ எனவும்‌ 


அறிவுறுத்துகிறார்‌. 


9 தி்‌ ல 


120 


குறிப்புகள்‌ 
க.கைலாசபதி, தமிழ்‌ நாவல்‌ இலக்கியம்‌, ப.2. 
கா.சிவத்தம்பி, தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, ப.21. 
Earl Qeab and Gertude J.Selzick Row, Major Social Problems, p.20. 
சி.இ.மறைமலை, இலக்கியமும்‌ மார்க்சியமும்‌, ப.199. 
கலைக்களஞ்சியம்‌, ப.45. 
கா.சிவத்தம்பி, மு.நூ., ப.21. 
சி.இ.மறைமலை, மு.நூ., ப.20. 


பெங்குவின்‌ சமூகவியல்‌ அகராதி, லெக்ஸகின்‌ கலைக்களஞ்சியம்‌, தொகுதி 
4, பகுதி 2, ப.20. 


நா.கதிர்வேல்பிள்ளை, தமிழ்மொழி அகராதி, ப.761. 
Dr.N.Subramaniyan, Sangam Policy, p.247. 
அ.மு.பரமசிவானந்தம்‌, சமுதாயமும்‌ பண்பாடும்‌, ப.26. 
வை.சச்சிதானந்தம்‌, ஒப்பிலக்கியம்‌ ஓர்‌ ஆய்வு, ப.110. 
ந.மாணிக்கம்‌, மு.மேத்தாவின்‌ புதுக்கவிதைச்‌ சாதனைகள்‌, ப.52. 
Edmund Fuller, Man in Morden Fiction, p.3. 
ஒளவையார்‌ தனிப்பாடல்‌, பா.55. 

வெ.இறையன்பு, அழகோ அழகு", பக்‌.5-6. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.81. 
மேலது, ப.75. 

மேலது, ப.94. 

வெ.இறையன்பு, வேடிக்கை மனிதர்கள்‌, ப.7. 
பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.242. 

பாரதிதாசன்‌, பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.40. 
மு.மேத்தா, அவர்கள்‌ வருகிறார்கள்‌, பக்‌.36-38. 
வெ.இறையன்பு, அரிதாரம்‌, ப.142. 

மேலது, ப.க. 

பாரதிதாசன்‌, கவிதைகள்‌, ப.30. 

வெ.இறையன்பு, அழகோ அழகு, ப.52. 

மேலது, பக்‌.53-54. 

வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.32. 


வெ.இறையன்பு, வாய்க்கால்‌ மீன்கள்‌, ப.21. 


al 
7h 
33. 
34. 
or 
36. 
27 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
2 1 
oA 
no 
54, 
chp 
56. 
oH 
58. 
29. 
60. 
61. 
62. 


வெ.இறையன்பு, வாய்க்கால்‌ மீன்கள்‌, ப.22. 

வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.39. 
பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.50. 

கண்ணதாசன்‌, கண்ணதாசன்‌ திரையிசைப்பாடல்கள்‌, ப.70. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.56. 
மேலது, பக்‌.14-16. 

புறநானூறு (முதல்பகுதி), சங்க இலக்கியங்கள்‌ மூலமும்‌ உரையும்‌, ப.362. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.49. 
வெ.இறையன்பு, சின்னச்‌ சின்ன மின்னல்கள்‌, ப.54. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.3. 
மேலது, ப.30. 

மேலது, பக்‌.7-8. 

மேலது, ப.28. 

ஜெயகாந்தன்‌, பாரிசுக்குப்போ, “முன்னுரை, ப.9. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரையோரம்‌, பக்‌.75-76. 

மேலது, ப.89. 

மேலது, ப.90. 

மேலது, பக்‌.90-91. 

பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.79. 

வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, பக்‌.84-86. 
மேலது, ப.103. 

மேலது, ப.105. 

மேலது, ப.102. 

வெ.இறையன்பு, நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, ப.33-34. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, பக்‌.86-87. 
மேலது, ப.104. 

வெ.இறையன்பு, முகத்தில்‌ தெளித்தச்‌ சாரல்‌, பக்‌.56-57. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.5. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரையோரம்‌, ப.27. 
வெ.இறையன்பு, பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.38. 
மேலது, ப.13. 

மேலது, ப.91. 


121 


63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
lis 
72. 
FS 
74. 
13% 
76. 
4D 
78. 
19. 
80. 
81. 
82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
88. 
89. 
90. 
al, 
92. 
93. 
94. 


பாரதிதாசன்‌, பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.20. 


வாழ்வியற்‌ களஞ்சியம்‌, தஞ்சை தமிழ்ப்பல்கலைகழகம்‌, ப.894. 


தந்த பெரியார்‌, மனிதனும்‌ மதமும்‌, ப.3. 


காரை மு.வேணு, சிந்தனைத்‌ தளிர்கள்‌, ப.12. 


வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 


ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, ப.121. 
ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ [1], ப.167. 


சிந்தனை வானம்‌, (டாக்டர்‌ சுந்தர ஆவடையப்பன்‌), ப.8. 


ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, (வாழ்க்கை), பக்‌.108-109. 


மென்காற்றில்‌ விளைசுகமே, பக்‌.83-85. 
ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, ப.148. 


மேலது, ப.141-142. 


மேலது, பக்‌.215-216. 


மீரா, கனவுகள்‌ + கற்பனைகள்‌ ஈ காகிதங்கள்‌, ப.42, 


வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
குறள்‌.786. 
மேலது, ப.23. 
வெ.இறையன்பு, 
மேலது, ப.104. 
குறள்‌.71. 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
குறள்‌.400. 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 


அழகோ அழகு, ப.106. 
ஆத்தங்கரையோரம்‌, ப.104. 
பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.66. 
பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.17. 


அழகோ அழகு, ப.98. 


அழகோ அழகு, பக்‌.102-103. 

நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, பக்‌.7-8. 
ஆத்தங்கரையோரம்‌, ப.106. 

ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, ப.172. 
பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.27. 
ஓடும்‌ நதியின்‌ ஓசை, பாகம்‌ 11, ப.37-38. 
பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, ப.97-98. 


வேடிக்கை மனிதர்கள்‌, ப.90. 


ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, ப.46. 


22. 
96. 
ச 
98. 
99. 


100. 
101. 
102. 
103. 
104. 
105. 
106. 
107. 
108. 
109. 
110. 
111: 
112. 


வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, பாகம்‌ 1, ப.183. 
மேலது, ப.180. 

மேலது. 

மேலது, பக்‌.182-183. 

வெ.இறையன்பு, படிப்பது சுகம்‌, ப.40. 

மேலது, பக்‌.68-69. 

வெ.இறையன்பு, வேடிக்கை மனிதர்கள்‌, ப.21. 
வெ.இறையன்பு, படிப்பது சுகம்‌, பக்‌.23-24. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரையோரம்‌, ப.23. 
மேலது, பக்‌.64-65. 

நெடுஞ்செழியன்‌, சூழலியல்‌ - ஓர்‌ அறிமுகம்‌, ப.4. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப.51. 
மேலது, பக்‌.23-24. 

வெ.இறையன்பு, உள்ளொலிப்‌ பயணம்‌, ப.181. 
வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.167. 
மேலது, ப.62. 

மேலது, ப.107. 

வெ.இறையன்பு, அவ்வுலகம்‌, ப.132. 


123 


124 


இயல்‌-3 
மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 

“மானுடம்‌ என்ற சொல்‌ இன்று எல்லா நிலைகளிலும்‌ பரவலாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. மானுடம்‌ (Humanisam) என்ற சொல்லுக்கு 
'மனிதநேயம்‌, மனிதம்‌” என்று பொருள்‌ கூறுவர்‌. 

வாழ்க்கையென்பது பிறப்புக்கும்‌ இறப்புக்கும்‌ இடைப்பட்டக்‌ காலமாகும்‌. 
இவற்றுள்‌ தனித்துவமிக்க வாழ்க்கை வாழ்பவர்கள்‌ ஒரு சிலரே. செல்வம்‌ நம்மை 
அடையாளம்‌ காட்டுவதில்லை. நமது செயற்பாடுகளே நம்மை 
அடையாளப்படுத்துகின்றன. அவ்விதம்‌ தமது வாழ்வியல்‌ பணியால்‌, நேயப்‌ 
பண்பால்‌ உயர்ந்து கொண்டு வருபவர்‌ வெ.இறையன்பு ஆவார்‌. அவருடைய 
படைப்புகளில்‌ காணப்படும்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகளை ஆய்வதே இவ்வியலின்‌ 
நோக்கமாகும்‌. 
மனிதநேயம்‌ 

மனித குல சமுதாயத்தின்‌ வளமான வாழ்வுக்கு அடிப்படையாக அமைவது 
மனிதநேயமாகும்‌. மனிதன்‌ தன்னை மட்டுமன்றி தனது அருகில்‌ உள்ளவனையும்‌ 
நேசிக்கும்‌ பண்புடையவனாக இருக்க வேண்டும்‌. அதுவே மனிதநேயமாகும்‌. 
மனிதநேயம்‌ பற்றிய அறிஞர்களின்‌ கருத்துக்கள்‌ 


“ஜனநாயகத்‌ தத்துவத்தின்‌ மூலக்கரு மனிதநேயமேயாகும்‌. இது 
மனித சமுதாயத்திற்கும்‌, அதன்‌ நல்வாழ்விற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறது. இதன்‌ அடிப்படைத்‌ தத்துவம்‌ என்பது அனைவரும்‌ 
சமமாகப்‌ படைக்கப்பட்டிருக்கிறார்‌”” 
என்பதாகும்‌ எனச்‌ சுட்டுவார்‌ ந.ஆனந்தம்‌. 
பண்பாட்டுச்‌ சிந்தனை என்ற நூலிலிருந்து வே.முத்துலக்குமி 
“மானுடம்‌ போற்றுவதே மனிதநேயம்‌ எனப்படும்‌. மானுடம்‌ 
என்பது மக்கட்‌ பண்பு. உலகில்‌ மனிதராகப்‌ பிறந்தவர்‌; 
மக்களுக்குரிய பண்புகளைப்‌ பெற்று வாழவேண்டும்‌”” 
என மனிதநேயம்‌ பற்றி விளக்குகின்றார்‌. 


125 
சிற்பி பாலசுப்பிரமணியன்‌, மனிதநேயம்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது, 


“பல்வேறு பண்புகளின்‌ தொகுப்பே “மனிதநேயம்‌' என்ற ஒரு 
சொல்லால்‌ சுட்டப்படுகின்றது. சான்றோர்‌; “அனைவரிடம்‌ 
அன்பு, பழிக்கு நாணுதல்‌, ஓடி ஓடி உதவும்‌ ஒப்புரவு, யார்‌ 
மாட்டும்‌ இரக்கம்‌, எவ்விடத்தும்‌ உண்மையாய்‌ ஒழுகுதல்‌ என்ற 
இரக்கப்‌ பண்புகள்‌ தாம்‌ மனிதநேயத்தின்‌ நாற்றுப்பண்ணை“ 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
வே.முத்துலக்குமி மனிதநேயம்‌ பற்றி குறிப்பிடும்போது, 
“மனிதநேயம்‌ என்பது நாடு, இனம்‌, மொழி என்ற 
எல்லைகளைக்‌ கடந்து நிற்பது, மனித இனத்தின்‌ நாகரீகப்‌ 
பண்பாட்டு வளர்ச்சியோடு பிணைந்து நிற்பது, மனிதநேயம்‌ 
என்பது ஓர்‌ உயரிய பண்பாடு, இப்பண்பாட்டினால்‌ மக்கள்‌ 
இடையே அன்பு வளரும்‌. ஏற்றத்தாழ்வுகள்‌ நீங்கும்‌. ஒப்புரவு 
நிலைக்கும்‌. மனிதஆற்றல்கள்‌ உயரும்‌. மனித மதிப்புகள்‌ (Hயறan 
values) போற்றப்பெறும்‌. வேற்றுமைப்‌ பட்டுக்‌ கிடக்கும்‌ மக்கள்‌ 
ஒன்றுபடுவர்‌. இனம்‌, மொழி, நிறம்‌, மதம்‌ ஆகியவற்றால்‌ 
வேறுபாடு கொண்டு நடக்கும்‌ மக்களிடையே ஒற்றுமை 
ஓங்கும்‌” 
என்கிறார்‌. 
மனிதநேய உணர்வைப்‌ பிற மனிதர்களை நேசிக்கின்ற மனப்பான்மையைக்‌ 
குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. இளம்வயதில்‌ 
கொடுக்கப்படும்‌ கருத்துக்கள்‌ வளர்ந்து பெரியவர்களாக ஆனாலும்‌ மறக்காமல்‌ 
இருக்கும்‌ நிலையை நம்மால்‌ உணரமுடிகிறது. 
“வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌' என்ற நூலில்‌ கி.வீரமணி, 


“மனிதநேயம்‌ என்பது பிறருக்காக இரங்குவது, 
அனுதாபப்படுவது என்பதைவிட துன்பத்திற்கு ஆளான அந்த 
பிறராகவே மாறி அவர்களுக்கு உதவுவது”' 


என்கிறார்‌. 


126 


“மனிதனின்‌ துய அன்பே 'மனிதநேயம்‌' தோன்றுவதற்குக்‌ 
காரணம்‌ எனக்‌ கூறலாம்‌. எனவே, ஒருவரையொருவர்‌ சார்ந்து 
வாழும்‌ நிலையில்‌ பிறரின்‌ துன்பத்தை அகற்றி இன்பத்தைக்‌ 
கொடுப்பதே மனிதநேயமாகும்‌. மனிதநேயம்‌ என்பது சிறந்த 
பண்புதான்‌. எனினும்‌ அதற்கும்‌ ஒரு வரையரையை வகுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌.” 
என்றும்‌, 
“மனிதனை மனித நலத்தை மையமாகக்‌ கொண்டு மனித தன்மை 
வாய்ந்த நோக்கு “மனிதநேயம்‌' (ரப) என்பதாகும்‌. 
இக்கோட்பாடு இனம்‌, மொழி, மதம்‌, நாகரீகம்‌, நாடு முதலை 
எல்லைகளைக்‌ கடந்து எல்லோரும்‌ சமம்‌ என்ற கொள்கையை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. மனிதநிலை உணர்வு கொண்டு 
நோக்கும்‌ தீர்வு முறையே “மனிதநேயம்‌” 
என்று மனிதநேயத்திற்கு விளக்கம்‌ தருகின்றார்‌ விஸ்வநாதன்‌. 
இவ்வாறு பல அறிஞர்களும்‌, சான்றோர்களும்‌ மனிதநேயம்‌ பற்றிய 
பல்வேறு விளக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர்‌. 
தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 
சங்க இலக்கியம்‌ தொடங்கி, இக்கால இலக்கியம்‌ வரை பல சான்றோர்கள்‌ 
மனிதநேயம்‌ குறித்துப்‌ பல செய்யுட்களை இயற்றியுள்ளனர்‌. 
மனிதனை மாண்புறச்‌ செய்வது மனிதப்பண்பு, மனிதப்‌ பண்பில்‌ 
மகத்தானது மனிதநேயமாகும்‌. மனித மதிப்புகள்‌ தடமாறும்‌ இக்காலத்தில்‌ 
மனிதநேயம்‌ பற்றிய சிந்தனைகள்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ இடம்‌ பெறும்‌ திறத்தை 
இவ்வியல்‌ எடுத்துரைக்கின்றது. மனிதநேய சமய இணக்கம்‌ குறித்து அவ்வக்‌ 
கால அறிஞர்கள்‌ சிந்தித்து சமுதாயத்தை வழி நடத்தியுள்ளனர்‌. இத்தகுச்‌ 
சிந்தனைகள்‌ காலந்தோறும்‌ இலக்கியங்களில்‌ பிரதிபலிக்கின்றன. 
பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ மனிதப்‌ பண்பினை மதித்துப்‌ போற்றினர்‌. 
“எல்லோரும்‌ இன்புற்றிருக்க வேண்டுவதல்லது வேறொன்றும்‌ அறியேன்‌ 


பராபரமே” என்ற 'தாயுமானவர்‌' கூற்றிற்கு ஏற்ப பயன்‌ கருதாமல்‌ பிறருக்கு 


127 


உதவியாக வாழ்வதையும்‌ பெரும்பேரெனக்‌ கருதினர்‌. தனக்கென வாழாமல்‌ 

பிறர்க்குரியவராக வாழ்வதே வாழ்வியற்‌ பயனெனப்‌ பறை சாற்றினர்‌. மனித 

மதிப்புகள்‌ தடம்‌ மாறும்‌ இன்றைய வாழ்க்கைச்‌ சூழ்நிலையில்‌ 'மனிதநேயம்‌' 

பற்றியச்‌ சிந்தனைகளைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களின்வழி ஆய்ந்துணர்த்தப்படுகிறது. 
1. தொல்காப்பியத்தில்‌ மனிதநேயம்‌ 

சங்க இலக்கியத்தில்‌ மனிதநேயம்‌ 

. நீதி இலக்கியங்களில்‌ மனிதநேயம்‌ 

பக்தி இலக்கியத்தில்‌ மனிதநேயம்‌ 

காப்பியங்களில்‌ மனிதநேயம்‌ 


த ப 


சித்தர்‌ இலக்கியங்களில்‌ மனிதநேயம்‌ 
1. தொல்காப்பியத்தில்‌ மனிதநேயம்‌ 

கி.மு.மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட தொல்காப்பியத்தின்‌ 
ஆசிரியரான தொல்காப்பியர்‌ தொடங்கி தமிழ்‌ இலக்கண, இலக்கியப்‌ 
படைப்பாளர்கள்‌ சமுதாய மக்களுக்குத்‌ தேவையான மனிதநேயக்‌ கூறுகளைப்‌ 
பதிவு செய்துள்ளனர்‌. 

தொல்காப்பியர்‌ மனிதநேயத்தைக்‌ குறிப்பிடும்‌ பொழுது உலகில்‌ இன்பம்‌ 
நிலவுவதற்கு அடிப்படைக்‌ காரணம்‌ அன்பு என்கிறார்‌. 

“எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 

தான்‌ அமர்ந்து வரும்‌ பேற்றாகும்‌.”' 

அன்பே இவ்வுலக இயக்கத்தின்‌ அடிப்படைப்‌ பொருளாக 
அமைந்திருக்கின்றது. இவை மனித மனங்களில்‌ எழும்போது மனிதநேயமாகத்‌ 
திகழ்கிறது. 

ஒருவர்‌ துன்புறும்பொழுது அவர்‌ துன்பம்‌ கண்டு மற்றொருவர்‌ 
துன்பத்தைப்‌ போக்க வேண்டும்‌ என்ற மனிதநேயத்தைத்‌ தொல்காப்பியர்‌ 
கூறியுள்ளார்‌. இதனை, 


“கூத்தரும்‌ பாணரும்‌ பொருநரும்‌ விறலியும்‌ 
ஆற்றிடைக்‌ காட்சி உறழத்‌ தோன்றி 


பெற்ற பெருவளம்‌ பெறா அர்க்கு அறிவுறி இச்‌ 
சென்று பயன்‌ எதிரச்‌ சொன்ன பக்கமும்‌”!' 
என்ற நூற்பாவழி அறியலாம்‌. 
2. சங்க இலக்கியத்தில்‌ மனிதநேயம்‌ 
சங்கஇலக்கியம்‌ கொடையையும்‌, வறுமையையும்‌ 


குறிப்பிடுகின்றது. 


ஈயென இரத்தல்‌ இழிந்தன்று, அதனெதிர்‌ 

ஈயேன்‌ என்றல்‌ அதனினும்‌ இழிந்தன்று 

கொள்ளெனக்‌ கொடுத்தல்‌ உயர்ந்தன்று 

அதனெதில்‌ கொள்ளேன்‌ 

என்றல்‌ அதனினும்‌ உயர்ந்தன்று”'' 

எனப்‌ புறநானூற்றில்‌ குறிப்பிடுகின்றார்‌ சங்கச்‌ சான்றோர்‌. 
மேலும்‌ பிறருக்காக வாழும்‌ நெறிகளை, 
“உண்டால்‌ அம்ம இவ்‌ உலகம்‌ இந்திரர்‌ 
அமிழ்தம்‌ இயைவது ஆயினும்‌................ ப 


என்ற வரிகளின்‌ வாயிலாக வெளிப்படுத்துகின்றார்‌. 


“நல்லது செய்தல்‌ ஆற்றிராயினும்‌ 


113 


அல்லது செய்தல்‌ ஓம்புமின்‌ 


128 


ஒருங்கே 


என்ற புறநானூற்றுப்‌ பாடல்வரி பிறருக்கு நல்லது செய்யாவிடிலும்‌ அவர்களுக்குத்‌ 


தீமையை ஒருபோதும்‌ செய்ய நினைக்காதீர்‌. இதுவே சிறந்த மனிதநேயம்‌ 


என்கிறது. 


இவ்வுலகம்‌ இன்னும்‌ இருந்து கொண்டிருப்பதன்‌ காரணம்‌ 


மாண்புகள்‌ நிறைந்த சான்றோர்கள்‌ வாழ்வதால்தான்‌ என்பதை, 
“தமக்கென முயலாதோன்‌ தாள்‌ 
பிறர்கென முயலுநர்‌ உண்மையானே”'“ 


என்ற புறநானூற்றுப்‌ பாடல்வரிகள்‌ உணர்த்துகின்றது. 


மனித 


129 


நற்றிணையில்‌ நட்பு பற்றிய மனிதநேயச்‌ சிந்தனையைத்‌ தலைவன்‌ 
தலைவியின்‌ வாயிலாகப்‌ புலப்படுத்துகின்றார்‌. இது இல்லறம்‌ பற்றிய 
ஒருவருக்கொருவர்‌ புரிதல்‌ தன்மையில்‌ விட்டுக்கொடுத்து வாழும்‌ 
மனப்பாங்கினை மனிதநேயமாக மிளிரச்‌ செய்கிறார்‌ சங்கச்‌ சான்றோர்‌. 

“நின்ற சொல்லர்‌ நீடுதோறு இனியர்‌ 

என்றும்‌ என்தோள்‌ பிரியறியலரே 

தாமரைத்‌ தன்‌ தாது ஊதி மீமிசை 

சாந்தின்‌ தொடுத்த தீந்தேன்‌ போல 


புரை மன்ற புரையோர்‌ கேண்மை”! 


நம்‌ நாடு பண்பாட்டின்‌ சிகரமாக விளங்குவதற்குக்‌ காரணம்‌ இல்லற 
வாழ்க்கையில்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான்‌ 
வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக இருக்கின்றது. சுற்றமும்‌ நட்பும்‌ நலமுடன்‌ காண 
ஒருமித்த மனிதநேய அன்பு மிகச்‌ சிறந்த வாழ்க்கைப்‌ பயனைத்‌ தரும்‌ என்றும்‌, 
இதனால்‌ வீடும்‌ நாடும்‌ ஒற்றுமையுடன்‌ வாழமுடியும்‌ என்றும்‌ கூறலாம்‌. அதற்குத்‌ 
தேவை இல்லறக்கடமையில்‌ ஒழுக்கத்துடன்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌ என்ற 
உயரிய சிந்தனையைப்‌ பறைச்சாற்றுகிறார்‌ சங்கச்‌ சான்றோர்‌. 


ஆற்றுதல்‌ என்பது ஒன்றலந்தவர்க்குதவுதல்‌ 
போற்றுதல்‌ என்பது புணர்ந்தாரைப்‌ பிரியாமை 
பண்பெனப்படுவது பாடறிந்து தொழுகுதல்‌ 
அன்பெனப்‌ படுவது தன்‌ கிளை செறாமை 


116 


பொறையெனப்படுவது போற்றாரைப்‌ பொறுத்தல்‌ 
என்ற கலித்தொகைப்‌ பாடல்‌ இன்றைய வாழ்க்கையில்‌ கடைப்பிடிக்கப்பட 
வேண்டிய முக்கியமான இல்லற நெறியையும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ மனிதநேயப்‌ 


பண்புகளையும்‌ விளக்குகின்றது. 


130 


“சான்றோர்‌ செல்வம்‌ என்பது சேர்ந்தோர்‌ 
புன்கண்‌ அஞ்சும்‌ பண்பின்‌ 
மென்கட்‌ செல்வம்‌ என்பதுவே”'' 

இவ்வரிகள்‌ தம்மைச்‌ சாராதவர்களையும்‌ சார்ந்தோராய்‌ தாங்கிய அன்னையின்‌ 

இதயம்‌ மனிதநேயத்தின்‌ இருப்பிடம்‌ என்கிறது. 

“வாரார்‌ ஆயினும்‌ இரவலர்‌ வேண்டித்‌ 
தேரில்‌ தந்து அவர்க்கு ஆர்பதன்‌ நல்கும்‌ 
தகை சால்‌ வாய்மொழி இசைசால்‌ தோன்றல்‌”! 

எனப்‌ புரவலர்களுக்கு அரசர்கள்‌ வேண்டிய பொருளைத்‌ தேரில்‌ தந்துதவினர்‌ 
என்பதைப்‌ புரவலர்களையும்‌ போற்றும்‌ மனிதநேயப்‌ பண்பை, அரசனின்‌ ஈகை 
குணத்தை 'ஆடுகோட்டுச்‌ சேரலாதனின்‌' வாயிலாகப்‌ புகழ்ந்துரைக்கின்றார்‌ 
புலவர்‌ “காக்கைப்‌ பாடினி நச்செல்லை.. 

சங்க இலக்கியங்களை மக்கள்‌ இலக்கியம்‌ என்பர்‌ சான்றோர்‌. சங்க 
காலத்தில்‌ மக்கள்‌ மனிதநேயப்‌ பண்புடன்‌ வாழ்ந்து வந்ததன்‌ காரணமாகச்‌ சங்க 
காலம்‌ பொற்காலமாக மிளிர்ந்தது என்பதைச்‌ சங்கச்‌ சான்றோரின்‌ செய்யுட்கள்‌ 
மூலமாக நாம்‌ அறிய முடிகின்றது. 

3. நீதி இலக்கியங்களில்‌ மனிதநேயம்‌ 

பதினெண்கீழ்க்கணக்கில்‌ இடம்பெற்றுள்ள அறநூல்கள்‌ என்ற நீதி 
இலக்கியங்களிலும்‌ மனிதநேய மாண்புகளை எடுத்துரைக்கின்றனர்‌ செய்யுள்‌ 
ஆசிரியர்கள்‌. 

உலகப்‌ பொதுமறையாம்‌ திருக்குறளில்‌ அறம்‌ பற்றியக்‌ கருத்துக்களில்‌ 
மனிதநேயப்‌ பண்பு வெளிப்படுவதை அறியலாம்‌. 

“உறுப்பொத்தல்‌ மக்கள்‌ ஒப்பன்றால்‌ வெறுத்தக்க 

பண்பொத்தல்‌ ஒப்பதாம்‌ ஒப்பு” 
என்ற குறள்வழி அன்பைத்‌ துணையாகக்‌ கொண்டால்‌ மற்ற பாவச்‌ செயல்கள்‌ 


நீங்கும்‌ என்ற அன்புசார்‌ கருத்தை அறிய முடிகின்றது. 


131 


'ஒளவையாரின்‌ ஆத்திசூடியில்‌ “அறம்‌ செய விரும்பு, அறனை மறவேல்‌' 
என அறத்தின்‌ வழியாக அன்பை வலியுறுத்திப்‌ பாடுகின்றார்‌. 

இவைபோன்ற மனிதநேய கருத்துக்களை நீதி இலக்கியங்களில்‌ 
அறியமுடிகின்றன. 
4. பக்தி இலக்கியத்தில்‌ மனிதநேயம்‌ 

களப்பிரர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ தோன்றிய இடைக்கால இலக்கியங்களான 
பக்தி இலக்கியம்‌ 'மனிதநேய' மானுடப்‌ பண்பின்‌ மாண்பினால்‌ கடவுளையும்‌ 
காணமுடியும்‌ என்ற சிந்தனைவாதத்தை எடுத்துரைக்கின்றது. பக்தி இலக்கியங்கள்‌ 
“அன்பே சிவம்‌, 'மனமது செம்மையானால்‌ மந்திரம்‌ சொல்லத்‌ தேவையில்லை 
போன்ற அன்பான அருளுரைகளை வழங்குகின்றது. மானுட நேயம்‌ கடவுளை 
அடையக்‌ கூடியத்‌ தாரக மந்திரம்‌ என்பதைத்‌ தாயுமானவர்‌, 


“எல்லோரும்‌ இன்புற்றிருக்க நினைப்பதுவே 


அல்லாமல்‌ வேறொன்றறியேன்‌ பராபரமே” 


“கொலை களவு காமம்‌ கோபம்‌ விட்டாலன்றோ 


மலையிலக்கா நின்னருடான்‌ வாய்க்கும்‌ பராபரமே”! 


என்ற தமது கண்ணிப்பாடலில்‌ வலியுறுத்துகின்றார்‌. 
திருமூலரின்‌ திருமந்திரத்தில்‌, 
“அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவில்லார்‌ 
அன்பே சிவமாவகதாரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமாவதாரும்‌ அறிந்தபின்‌ 


122 


அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்தாரே 


“யாவர்க்குமாம்‌ இறைவர்க்கொரு பச்சிலை 
யாவர்க்குமாம்‌ பசுவுக்கொரு வாயுறை 
யாவர்க்குமாம்‌ உண்ணும்‌ போதொரு கைப்பிடி 


யாவர்க்குமாம்‌ பிறர்க்கின்னுரைதானே”” 


132 


என்ற செய்யுளடிகளில்‌ அன்பு கொண்டு வாழும்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ இறைவனை 
அடையலாம்‌ என்கிறார்‌ திருமூலர்‌. அதனால்‌ வாழ்க்கைக்கு மிகவும்‌ தேவையான 
பண்பென்பது மனிதநேயமே. இந்தப்‌ பண்பால்‌ நாம்‌ இறைவன்‌ நிலைக்கு 
உயரலாம்‌ என்பதைத்‌ திருமூலரின்‌ பாடல்கள்‌ வழியாக அறியமுடிகின்றது. 
5. கரப்பியங்களில்‌ மனிதநேயம்‌ 

ஐம்பெரும்‌ காப்பியங்களில்‌ முதல்‌ காப்பியமான சிலம்பில்‌ 'கோவலன்‌' 
பாத்திரம்‌ வழியாக - மணிமேகலைக்குப்‌ பெயர்‌ சூட்டும்‌ நாளன்று கோவலன்‌ 
மதயானையிடம்‌ இருந்து பிடிபட்ட முதியோரைக்‌ காத்ததும்‌, 'கண்ணகி' 
மதுரையை எரிக்கும்பொழுது, பார்ப்போர்‌, பசு, பத்தினிப்‌ பெண்டிர்‌ விட்டு, 
தீத்திறத்தோர்‌ பக்கமே சேர்க என்று சொன்னதும்‌, மணிமேகலையில்‌, பசி-பிணி 
நீக்குதல்‌ பற்றிப்‌ பேசும்போது, 

“பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ நீங்கி 

வசியும்‌ வளனும்‌ சுரக்க என வாழ்த்தி” 
என்ற வரிகளிலும்‌ மனிதநேய விழிப்புணர்வு வெளிப்படுகின்றது. 
6. சித்தர்‌ இலக்கியங்களில்‌ மனிதநேயம்‌ 

சித்தர்களின்‌ கொள்கையாக இருப்பது மனிதனில்‌ கடவுளைக்‌ காணும்‌ 
தத்துவமாகும்‌. பதினெட்டுச்‌ சித்தர்களும்‌ உயிர்க்கொலை புரிவது பாவம்‌ என்று 
கூறினர்‌. புலனடக்கமே இறைவனைக்‌ காண சிறந்த வழி என்று வலியுறுத்தினர்‌. 
மனித இனம்‌ சமமானது. அதற்கு இறைவன்‌ ஒருவனே என்ற தத்துவத்தை 
விளக்கியவர்கள்‌ சித்தர்கள்‌ என்கின்றார்‌ இறையன்பு. 

இவ்வாறு தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ மலிந்து 
காணக்கிடைக்கின்றன. 
இன்றைய நிலையில்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 

வாழும்‌ பூமியில்‌ அறிவியல்‌ பல மாற்றங்களையும்‌, தாக்கங்களையும்‌ 


நிகழ்த்தி வருகிறது. எங்கும்‌ எதிலும்‌ விஞ்ஞானப்‌ போக்காக உலகம்‌ மாறி 


133 


வருகிறது. என்னதான்‌ மனிதன்‌ இயந்திரத்தனமாகப்‌ பலவிதமாற்றங்களை 
அடைந்து வந்தாலும்‌ சுயநலமாகவே வாழ முற்படுகின்றான்‌. பரந்துபட்ட 
பார்வையில்‌ மனம்‌ செலுத்த வழியில்லாத குடும்ப உறவுக்குள்‌ சிக்கி மனமானது 
மாற்றம்‌ கண்டு, மனஅழுத்தத்தில்‌ வாழ்ந்து வருகின்றான்‌. இதனால்‌ அவனது 
மனிதநேயப்‌ பண்பு மறைந்து மனச்சாட்சியை இழந்து, தீவிரவாதத்தன்மையுடன்‌ 
வளருகின்றான்‌. விட்டுக்கொடுத்து வாழ்ந்து வந்த சகோதர நிலையை மறந்து; 
தட்டிப்‌ பறித்து வாழ்ந்து வருகின்றான்‌. இந்த இவனது நிலை மாற, பொதுநலம்‌ 
ஏற்பட, அவனும்‌ மனிதனாக வாழ, சமத்துவம்‌ மலர வேண்டும்‌ என்றால்‌ 
அதற்குக்‌ கல்வியே சிறந்த மருந்தாகும்‌. கல்வி வியாபாரத்தனமாக இல்லாமல்‌ 
அனைவருக்கும்‌ கல்வி என்ற நிலை வரவேண்டும்‌. ஒவ்வொரு மனிதக்‌ 
குடும்பத்திலும்‌ கல்வி கற்பது என்பது நிரந்தரமாக்கப்பட வேண்டும்‌. 
குடும்பச்சூழல்‌ கல்வி கற்கவேண்டிய சூழ்நிலையையும்‌ அவர்களது 
வாழ்க்கைக்குத்‌ தேவையான பொருளாதார வசதிகளையும்‌ அரசு, அரசாங்கம்‌, 
தன்னார்வத்‌ தொண்டர்கள்‌, பொதுநலவாதிகள்‌ என அனைவரும்‌ தர முன்வந்தால்‌ 
அங்கு மனிதநேயம்‌ மிளிர வாய்ப்புள்ளது. மனிதநேயம்‌ என்பது பெரிய பெரிய 
சேவைகளில்‌ மட்டுமே அடங்கியிருப்பதாக  எண்ணவியலாது. மிகச்சிறிய 
செயல்களும்‌ மனிதநேயத்தின்‌ மாண்பாக அமைகிறது. 

இக்காலக்‌ கவிதைகளின்‌ பாடுபொருட்கள்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகளை 
வெளிப்படுத்துவனவாகவே அமைந்துள்ளன. “புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌' 
மனிதநேயமே எல்லாமக்களையும்‌ ஒன்றினைக்க வல்லது என்கிறார்‌. 

தமிழ்த்‌ தென்றல்‌ திரு.வி.க மனிதனிடமுள்ள அழுக்காறு, ஆசை, கோபம்‌ 
போன்றவைகள்‌ மனிதநேயத்தைக்‌ குறைக்கக்கூடிய கருவிகள்‌ எனக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌, நாடு, மொழி, சமயம்‌, சாதி போன்ற பாகுபாடுகள்‌ 


இருக்கும்வரை உலகில்‌ மனிதநேயம்‌ தழைக்காது என வலிந்து கூறுகின்றார்‌. 


134 


ஆலந்தூர்‌ கோ.மோகனரங்கன்‌, மனிதனிடையே உள்ள அடிமைத்தனம்‌ 

நீங்க மனிதநேயமானது துணை நிற்கும்‌ என்பதைத்‌ தமது பாடலில்‌, 
“கன்று குரல்‌ கேட்டபசு போல மாற்றார்‌ 
கதறுவதைக்‌ கேட்டவுடன்‌ அன்பு செய்தால்‌ 
வென்றுவிடும்‌ மனிதகுலம்‌! கொல்லுகின்ற 
வேற்றுமையைத்‌ தகர்த்தெரியும்‌ மனிதநேயம்‌””” 
என வலியுறுத்துகின்றார்‌. 

இங்ஙனம்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ யாவற்றிலும்‌ மனிதநேயம்‌ பற்றியச்‌ 
சிந்தனைகள்‌ விரவிக்‌ காணப்படுகின்றன. இந்த எண்ணப்‌ பாடல்கள்‌ மனிதர்களை 
மனிதநேயமிக்கவர்களாக மாற்றத்‌ துணை நிற்கின்றன. 

தற்போதையச்‌ சூழ்நிலையில்‌ மனிதனும்‌ அவனது பரந்துப்பட்ட பார்வை, 

அவன்‌ கொண்டிருக்கும்‌ சுயநலத்தன்மை, அதனால்‌ விளையும்‌ நன்மை, தீமைகள்‌, 
இதனால்‌ சிக்கித்‌ தவிக்கும்‌ இன்றைய உறவு நிலைகள்‌, இவற்றைப்‌ போக்க 
நினைக்கும்‌ உளவியல்‌ வல்லுநர்கள்‌, தன்னார்வலர்கள்‌, பொதுநலவாதிகள்‌, 
பண்புள்ள பெரியவர்கள்‌, இவர்களால்‌ ஏற்படும்‌ மனிதநேயச்‌ சிந்தனை 
எண்ணங்கள்‌, அவற்றின்‌ செயல்பாடுகளையும்‌ இறைநிலைக்குச்‌ செல்லும்‌ சில 
சான்றோர்களையும்‌ இப்பகுதியில்‌ காணலாம்‌. 

விபத்தில்‌ மூளைச்சாவு ஏற்பட்ட ஜித்தேந்திரன்‌ பெற்றோரின்‌ மனிதநேயச்‌ 

செயலைக்‌ கூறலாம்‌. இச்சூழலில்‌ எடுக்கும்‌ முடிவுகள்‌ பொதுவாகச்‌ சிறப்பானதாக 
இருப்பதற்குச்‌ சாத்தியமில்லை. இருப்பினும்‌ தன்‌ மகனின்‌ உறுப்புக்களை 
பாதிக்கப்பட்ட நபருக்குப்‌ பொருத்தி சிறப்புடன்‌ வாழ வைத்த செயல்‌ கடவுள்‌ 
நிலைக்கும்‌ மேலான செயலாகப்‌ போற்றப்படுகிறது. 

பணம்‌ இருக்கும்வரை அன்னதானம்‌, உயிர்‌ இருக்கும்‌ வரை இரத்ததானம்‌, 

உயிர்விட்ட பின்பு கண்தானம்‌, மட்டுமில்லாது உடல்‌ உறுப்பு தானம்‌ என்ற மிக 


உயரிய செயலைச்‌ செய்து உலகிற்கே உதாரணமாகத்‌ திகழ்ந்த ஜித்தேந்திரன்‌ 


135 
பெற்றோரின்‌ ஒப்பற்ற மனிதநேயச்‌ செயல்‌ மானிட இனத்தவரின்‌ மகத்தானதாகப்‌ 
போற்றப்படுகின்றது. 

இதனைப்‌ போன்றே பல முதலாளிகளும்‌, ஏழை எளியவரும்‌ வாழும்‌ 
போது, வாழ்க்கைக்குப்‌ பிறகும்‌ தங்களுடைய உறுப்புகளைத்‌ தானம்‌ செய்ய 
முன்வரும்‌ செயல்களைச்‌ செய்தித்தாள்களில்‌ பார்க்கும்போது இன்றைய 
நிலையில்‌ மனிதநேயச்‌ செயல்களின்‌ வலிமையை உணரமுடிகின்றது. 
பிறர்க்கென வாழாமல்‌ தனக்கென வாழும்‌ சுயநல பிரபுக்களாய்‌, இயந்திர 
மனிதர்களாய்‌ வாழும்‌ இக்காலச்‌ சூழலில்‌ மனிதநேயம்‌ அதாவது அன்பு, இரக்கம்‌, 
கருணை, தயாளகுணம்‌, உதவுகின்ற மனப்பாங்கு மறைந்து வருகின்றது. இவை 
மறைந்து வருவதால்தான்‌ தேசத்தில்‌ தீவிரவாதச்‌ செயல்‌ பெருகி வருகின்றன. 
இதனை உணராமல்‌ பிறந்தோம்‌, வளர்ந்தோம்‌, வாழ்ந்தோம்‌, முடிந்தோம்‌ 
என்றில்லாதபடி உயரிய நோக்கமான மனிதநேயத்துடன்‌ வாழும்‌ மானிடத்திற்கு 
உதவினால்‌ எதிர்காலத்திலும்‌ வன்முறை, கலவரம்‌, கொடுமை, தீவிரவாதச்‌ 
செயல்கள்‌ போன்றவற்றை அறவே அழிக்க முடியும்‌. 
வெ.இறையன்பு படைய்புகளில்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ 
இறையன்பு தம்‌ படைப்பிலக்கியங்களில்‌ மனிதநேயப்‌ பண்புகளை 
வலியுறுத்துவது மட்டுமல்லாமல்‌, ஒழுக்கப்‌ பண்பாடுகளை வளர்ப்பதற்கான 
கருத்துக்களையும்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. இவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்‌ 
மற்றும்‌ சந்தித்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாகக்‌ கூறி மனிதநேயச்‌ 
சிந்தனைகளை வெளிப்படுத்தியுள்ளார்‌. அவற்றைப்‌ பல்வேறு வகைகளில்‌ பகுத்து 
ஆராயலாம்‌. அவை: 
1. உதவும்‌ பண்பு 
2. கருணையே மனிதநேயம்‌ 
3. பொருளாதார மேம்பாடுகளில்‌ மனிதநேயம்‌ 
4. கோபத்தில்‌ மனிதநேயம்‌ 


5. குழந்தைகளிடம்‌ மனிதநேயம்‌ 


136 


6. பெண்களிடம்‌ மனிதநேயம்‌ 
7. இளைஞர்களிடம்‌ மனிதநேயம்‌ 
8. அரசு அதிகாரிகளிடம்‌ மனிதநேயம்‌ 
9. விலங்குகளிடம்‌ மனிதநேயம்‌ 
1. உதவும்‌ பண்பு 

திடமான உள்ளமும்‌ அயராத உழைப்பும்‌ ஒருசேரப்‌ பெற்றவர்களே 
மானுடத்தின்‌ காயங்களுக்கு மருந்திடுபவர்கள்‌ ஆவார்கள்‌. 

இக்காலக்கட்டங்களில்‌ அலுவலர்கள்‌ என்றாலே அலட்சியம்‌ 
நிறைந்தவர்கள்‌, அதிகாரவர்க்கத்தின்‌ அடையாளங்கள்‌ என்றே எல்லோரும்‌ 
எண்ணுகிறார்கள்‌. தவறுகளைப்‌ பூதக்கண்ணாடி கொண்டு பார்க்கின்ற சமுதாயம்‌, 
அவர்கள்‌ ஆற்றுகின்ற கடமைகளை அங்கீகரிக்கக்கூட மறந்து விடுகின்றது என்ற 
கருத்தை இறையன்பு தமது அனுபவத்தின்‌ மூலம்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 

ஈரத்துணியாய்‌ இதயத்தைப்‌ பிழியும்‌ சோகத்திலும்‌ கடமையை ஆற்றிய 
இரும்பு இதயம்‌ கொண்டவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ என்பதைத்‌ தான்‌ சந்தித்த ஒரு 
நபரின்‌ மனிதநேயத்தை எடுத்துரைக்கின்றார்‌. 

'நைனேஷ்‌ தவே' என்ற 'இளைஞன்‌' அவன்‌ 'குஜராத்‌' மாநிலத்தின்‌ 
துணை ஆட்சியராகப்‌ பணியாற்றி வருகின்றான்‌. அப்போது அவருடைய 
தந்தையும்‌ மகனும்‌ அகமதாபாத்தில்‌ அடுக்குமாடிக்‌ கட்டடம்‌ இடிந்து விழுந்து 
மாண்டார்கள்‌. அவர்களுக்குச்‌ செய்ய வேண்டிய இறுதிக்கடமைகளைக்கூடச்‌ 
செய்யாமல்‌ தமது நோட்டத்தில்‌ மீட்புப்‌ பணியிலிருந்தார்‌. இத்தகையவருக்கு 
அரசு எந்தவிதப்‌ பாராட்டோ, பதக்கமோ அளிக்கப்படவில்லை. 

“எல்லோரும்‌ தபே மமக்கிரியைகளை முடிக்கவாவது 

விடைபெற்றுச்‌ செல்வார்‌ என்று எண்ணியிருந்தார்கள்‌. ஆனால்‌ 

அவரோ, கண்களில்‌ கசிந்த ரத்தை நெற்றியிலிருந்து வழிந்த 
வியர்வையால்‌ நனைத்துக்‌ கொண்டு பணியைத்‌ தொடர்ந்தார்‌. 
இடிபாடுகளில்‌ சிக்கியிருந்த குற்றுயிரும்‌, குலையுருமாய்‌ இருந்த 


137 


பலரையும்‌ உயிரோடு மீட்டார்‌. வீடிழந்தவர்களுக்கு ஆறுதல்‌ 
அளித்தார்‌. நிவாரண முகாம்களில்‌ தங்க வைத்தார்‌, தன்‌ 
பணியில்‌, சிறுதொய்வுகூட ஏற்படாத வண்ணம்‌ அக்கறையுடன்‌ 
ஈடுபட்டார்‌. அதற்காக எந்தப்பதக்கமும்‌ வழங்கப்படவில்லை, 
அதை அவர்‌ யாரிடமும்‌ பறைசாற்றிக்‌ கொள்ளவும்‌ இல்லை” 


என்ற வரிகளின்‌ வாயிலாக உதவும்‌ பண்புகளுடைய இளைஞர்களையும்‌, 
மனிதநேயப்‌ பண்புடையவர்களையும்‌ தமது படைப்பிலக்கியத்தில்‌ 
எடுத்துரைக்கின்றார்‌ இறையன்பு. 
இந்நிகழ்வின்‌ வாயிலாகச்‌ செய்கிற பணியில்‌ முழுமையாகத்‌ தன்னை 
அர்ப்பணித்துக்‌ கொண்டு, சொந்த வாழ்க்கையின்‌ துயரங்களையும்‌ தூர வைத்துக்‌ 
கொண்டு கடமையாற்றுவதிலும்‌ அடங்கியிருக்கிறது மனிதநேயம்‌ என உணரச்‌ 
செய்கிறார்‌ இறையன்பு. 
விவசாயின்‌ மனிதநேயம்‌ 
“இறைமையை முழுமையாக உணர்பவர்கள்‌ உழுவதை உன்னத 
வழிபாடாக எண்ணி, அடுத்தவர்‌ பசிப்பிணியாற்றும்‌ சேவையில்‌ 
தம்மையே கரைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ “மகசூல்‌' 
தங்களுக்கே என்று அவர்கள்‌ சுயநலத்தால்‌ கம்பிப்‌ 
போவதில்லை. அவர்கள்‌ பண்ணையில்‌ பறவைகளுக்கும்‌ 
அணில்களுக்கும்கூட அதிகப்‌ பங்கு உண்டு. விவசாயத்திற்குத்‌ 


தெரியும்‌, அவர்கள்‌ உழைப்பது தனக்காக மட்டுமல்ல; 


எறும்புகளுக்காகவும்‌ ஈக்களுக்காகவும்‌ கன்றுகளுக்காகவும்‌ 
விருந்தினர்களுக்காகவும்‌”. ' 
என்கின்ற வரிகளில்‌ விவசாயின்‌ தன்னலமற்றத்‌ தியாக உணர்வை 


வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 
ஊர்மக்களின்‌ மனிதநேயம்‌ 


“பறவை சரணாலயங்களில்‌ அவற்றின்‌ கழிவு கலந்தநீர்‌ உரமாக 
இருப்பதால்‌ ஊர்மக்கள்‌ அவற்றிற்கு உபத்திரவம்‌ செய்வதில்லை. 
அங்கே யாரும்‌ அவற்றை இறைச்சிக்காக இரையாக்குவதில்லை, 


குழந்தைகளை யாராவது கொன்று தின்பார்களா?”” 


138 


என்ற வரிகள்‌ அனைத்து உயிர்களையும்‌ தம்‌ உயிரினங்கள்போல எண்ணி 
வாழும்‌ ஊர்மக்களின்‌ பண்பினையும்‌ அவர்களின்‌ மனிதநேயத்தையும்‌ 
உணர்த்துகின்றார்‌. 
இயற்கையின்‌ மனிதநேயம்‌ 
பூக்கள்‌ வாசத்தை வெளியிட மறுத்து இதழ்களை மூடிக்கொள்வதில்லை. 
மரம்‌ கனிகளைத்‌ தனக்கே சொந்தம்‌ என்று தக்க வைத்துக்‌ கொள்வதில்லை. 
இந்த பூக்களைப்போல, மரத்தைப்போல மனிதனும்‌ பிறருக்குப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுத்து வாழ்ந்தால்‌ மகிழ்ச்சி கூடும்‌ என்பதை, 
“பிறருடன்‌ தன்னிடமிருப்பதைப்‌ பகிர்ந்து கொள்ளும்போது 
பொருள்‌ குறைந்தாலும்‌, மகிழ்ச்சி கூடும்‌. செல்வம்‌ பிறருக்குப்‌ 
பங்களிப்பதற்கே தருவது என்றால்‌ பொருள்களை 


மாத்திரமல்ல, அன்பை, இதயத்தை, நல்லெண்ணத்தை; உயர்ந்த 
அதிர்வலைகளைக்‌ கொடுப்பதும்‌ ஈகையே”” 


என்கிறார்‌ இறையன்பு. 
தானத்தையும்‌ தவத்தையும்‌ தம்‌ படைப்பில்‌ கூறும்போது, 


“கொடுக்கும்போது கொடுக்கிறோம்‌ என்கிற உணர்வின்றி 
கொடுப்பதே நல்ல தானம்‌, துறந்துவிட்டோம்‌ என்ற 
உணர்வையும்‌ துறப்பதே தவம்‌” 


என்கிறார்‌ இறையன்பு. 


“கொடுக்கும்போது வாங்குபவர்கள்‌ விழிகளில்‌ நன்றி தெரிய 
வேண்டும்‌ என்றுகூட எதிர்பார்க்காமல்‌ கொடுப்பவர்களே சிறந்த 
வள்ளல்கள்‌”"! 
என உதவும்‌ பண்பினை உணர்த்துகின்றார்‌. 

கொடுப்பது பகிரங்கமானால்‌ அது பகட்டாகத்‌ தெரியும்‌, பரிதாபம்‌ உண்டு. 
தருவது இரகசியமாக இருக்க வேண்டும்‌ என்பதைப்‌ 'பைபிளில்‌' கூறிய 


வாசகத்தைக்‌ குறிப்பிட்டுத்‌ தெளிவுப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 


139 


“வலக்கை கொடுப்பது இடக்கைக்குத்‌ தெரியக்கூடாது” என்று 
உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்‌ இறையன்பு. 

தனக்கு வேண்டும்‌ என நினைக்காமல்‌ பகிர்ந்து கொள்வதே பண்பு. 
“டால்ஸ்டாய்‌' கதையில்‌ வருவதுபோல பகவான்‌ பரிதாபமானவர்கள்‌ - 
வடிவத்தில்‌ வருவதாக நினைப்பவர்களே உதவும்‌ பண்புடையவர்கள்‌ என்கிறார்‌ 
இறையன்பு. 
அறையவ நிகழ்வுகள்‌ 

இறையன்பு தான்‌ தரிசித்த சம்பவத்தின்‌ வாயிலாக மனிதநேயத்தை 
சமூகத்திற்கு உணர்த்துகின்றார்‌. 

ஒரு மருத்துவ மாணவருக்குப்‌ படிக்கும்‌ காலங்களில்‌ பணம்‌ ஈட்ட 
வேண்டும்‌ என்ற பரபரப்பு இல்லை, பெரிய நிபுணர்‌ ஆகவேண்டும்‌ என்ற 
பதற்றம்‌ இல்லை. பணிவால்‌ நிரம்பி, அன்பால்‌ உந்தப்பட்டு, ஈடுபட்டால்‌ படிப்பை 
முடித்தார்‌. பெரிய மருத்துவமனைகளில்‌ பணி செய்யவில்லை. 'சர்கூர்‌' என்ற 
இடத்தில்‌ கபினி அணைகட்டுவதற்காக அப்புறப்படுத்தப்பட்டு வாழ்விழந்துபோன 
பழங்குடி மக்களிடையே பணி செய்வதே தன்‌ இலக்கு என்று தீர்மானித்து அங்கு 
மருத்துவராகப்‌ பணியாற்றினார்‌. அவர்களுடைய அறியாமையைப்‌ போக்கினார்‌; 
அங்கேயே அவர்களிடையே வாழ ஆரம்பித்தார்‌. 

“இன்று *சர்கூரில்‌' அவர்‌ “சற்குருவாக' உருவாக்கியிருக்கும்‌ 

மருத்துவமனை, பள்ளி பழங்குடியினர்‌ வசிக்கும்‌ பல இடங்களில்‌ 

மருத்துவக்‌ கிளைகள்‌, பள்ளிக்‌ கூடங்கள்‌, அவர்களிடையே 

விழிப்புணர்வு ஏற்படுத்தும்‌ விதவிதமான நிகழ்வுகள்‌ பன்முகத்‌ 

தன்மை கொண்ட திட்டங்கள்‌, 'விவேகானந்தர்‌ இளைஞர்‌ 


இயக்கம்‌" என்று நெற்றியிலே ஒட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 


அமைதிப்‌ புரட்சி அங்கு நிகழ்வதை நான்‌ கண்களால்‌ 


கண்டேன்‌” 


140 


என்கின்ற வரிகளின்‌ வாயிலாக மனிதநேயத்துடன்‌ பழங்குடி மக்களின்‌ 
முன்னேற்றத்திற்கு உதவிய மனிதநேயத்தைக்‌ காண்கிறோம்‌. 

இறையன்புவின்‌ நண்பர்‌ ஆவுடையப்பன்‌ தொகுத்த "தொகுப்பு நூல்‌ 
வெளியீட்டு விழாவில்‌ பொறியாளர்‌ திரு.கோவிந்தராஜன்‌ என்பவர்‌ பேசுவதற்காக 
மேடையேறினார்‌. விழாவிற்கு எந்த வகையிலும்‌ சம்பந்தமே இல்லாதவர்‌ என்னப்‌ 
பேசப்‌ போகிறார்‌ என்று அனைவரும்‌ எண்ணிய நிலையில்‌, அவர்‌ மெதுவாக 
நிலவொளி பற்றிப்‌ பேசினார்‌. அந்த இயக்கம்‌ புத்துயிர்‌ பெற்று வளர்ச்சியடைய 
தன்னுடைய சேமிப்பிலிருந்து இலட்சம்‌ ரூபாய்க்கான காசோலையை 
வழங்குகிறார்‌. இவ்வாறு மனிதநேயமுள்ள மகத்தான மனிதர்களும்‌ இருக்கத்தான்‌ 
செய்கின்றார்‌ என எடுத்துரைக்கின்றார்‌. 

அமைதியாகவும்‌, ஆரவாரமின்றியும்‌ மனிதநேயத்துடன்‌ செய்த ஒரு 
செயலால்‌ அனைவருடைய இதயத்திலும்‌ ஈரக்கசிவை ஏற்படுத்தினார்‌ அந்தப்‌ 
பொறியாளர்‌. 

“யாருக்குப்‌ போய்‌ சேரப்போகிறது என்பது கூடத்‌ தெரியாமல்‌ 

ஓர்‌ உயர்ந்த நோக்கத்திற்காக அளிக்கப்படுவதே சிறந்த தானம்‌; 

தியாகம்‌; அருட்கொபை; பை 
என மனிதநேயத்துடன்‌ கூடிய உதவும்‌ பண்பினை வெளிப்படுத்துகின்றார்‌ 
இறையன்பு. 

“உண்மையாகவே செய்கிற செயலில்‌ இனிமையைக்‌ 

காண்பதற்காகவே செய்கிறவர்கள்‌ அந்த நொடியிலே 


வாழுகிறார்கள்‌” “ 
என்ற வரிகளில்‌ மானுடப்பண்பை வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 
உதவிடும்‌ மனிதநேயம்‌ 
'தாமஸ்‌ கார்லைல்‌' இரவில்‌ தனது வீட்டைத்தட்டிய முதிய யாசகருக்குத்‌ 


தன்‌ உண்டியல்‌ பணம்‌ முழுவதையும்‌ கொடுத்தார்‌. 'குஜராத்தில்‌' நடந்த 


141 


பூகம்பத்தின்‌ போது தன்‌ வளைகாப்புக்குக்‌ கிடைத்த மொய்ப்‌ பணத்தை எல்லாம்‌ 
பூகம்ப நிவாரணத்திற்காகக்‌ கொடுத்தார்‌ ஒரு பெண்‌. 

கார்கிலிலும்‌, ஒரிஸ்ஸாவிலும்‌ இறந்தவர்களுக்காக வருத்தப்பட்டுத்‌ தன்‌ 
உணவின்‌ அளவைக்‌ குறைத்துக்‌ கொண்டும்‌, நகைகளை அடகு வைத்தும்‌ நிதி 
தந்துதவினார்கள்‌. முகம்‌ தெரியாதவர்களுக்குக்கூட உதவிடும்‌ மனிதநேயமிக்க 
மாண்பாளர்களைத்‌ தனது அனுபவத்தின்‌ வாயிலாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌ 
இறையன்பு. 
2. கருணையே மனிதநேயம்‌ 

உண்மையான அன்பே கருணைக்கு அடிப்படை. கடவுளுக்கு ஒரு வடிவம்‌ 
தரமுடியும்‌ என்றால்‌ அது கருணையால்‌ மட்டுமே முடியும்‌. தன்னுடைய ஆத்மா 
எல்லாவற்றிலும்‌ பிரதிபலிப்பதாக நினைப்பவனே 'புல்லையும்‌', “புள்ளையும்‌” 
ஒருசேர நேசிக்க முடியும்‌. பிறவற்றுடன்‌ தொடர்புபடுத்தாமல்‌ நேசிப்பதே 
கருணையின்‌ சாரம்‌ ஆகும்‌. 

அன்பிலும்‌ உயர்ந்தது கருணை. அன்பு என்பது தெரிந்தவர்களிடம்‌ 
செலுத்துவது, கருணை என்பது தெரியாதவர்களிடம்‌ செலுத்துவது, ஒவ்வொரு 
மனிதனிடமும்‌ இறைமை பிரதிபலிப்பதாக எண்ணும்‌ போதுதான்‌ அவர்களிடம்‌ 
நமக்குக்‌ “கருணையும்‌ அன்பும்‌ தோன்றும்‌' என்பதை, 

“நம்மிடம்‌ கருணையையும்‌ அன்பையும்‌ உருவாக்கிக்‌ கொண்டால்‌ 

நாம்‌ பிரபஞ்சமனைத்தையும்‌ நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம்‌ 

என்று பொருள்‌” 
என்ற வரிகளின்‌ வாயிலாக உணர்த்தி, உலகை வெல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ 
கருணையும்‌ அன்பும்‌ தேவை என்கிறார்‌ இறையன்பு. 

“கருணை என்பது கண்களில்‌ இருந்து ஊறுகின்ற உணர்வு 


136 


அல்ல, அது இதயத்திலிருந்து கசிய வேண்டும்‌ 


எனக்‌ கருணைக்கு விளக்கம்‌ அளிக்கின்றார்‌ இறையன்பு. 


142 


ராமகிருஷ்ண பரமஹம்சர்‌' ஒரு முறை படகில்‌ ஏறி கரையை நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போது அவருடைய முதுகில்‌ இரத்தம்‌ கசிந்தது. காரணம்‌, அந்தக்‌ 
கரையில்‌ ஓர்‌ அப்பாவி மனிதனை அடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அதனைப்‌ 
பார்க்கின்றபோது கருணை கசிந்த காரணத்தால்‌ அவர்‌ முதுகு முழுவதும்‌ 
இரத்தம்‌ கசிந்தது என்று கருணையை உணர்த்துகின்றார்‌. 

“வயைவர்கள்‌ எளியவர்களுக்குக்‌ கருணையாக இருப்பது 

என்பது அவர்களையும்‌ விழுங்கி விடுவதைப்போல பாசாங்காக 

இல்லாமல்‌ தங்களையும்‌ தருவதுபோல ஒப்புரவாக இருக்க 

வேண்டும்‌””' 
எனக்‌ கருணையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

ஒருவருக்கு நேர்மையும்‌, தூய உள்ளுணர்வும்‌ இயற்கையாகவே 
இருக்குமானால்‌ அவரது இதயமும்‌ ஈரமானதாகவும்‌, கருணை நிரம்பியதாகவும்‌ 
இருக்கும்‌ என்பதை. 

“உண்மையான அன்பே கருணைக்கு அடிப்படை, தன்முனைப்பு, 

தகர்ந்து போகிறபோது தான்‌ அது சாத்தியம்‌, கருணை ஆயிரம்‌ 

மலர்கள்‌ மலரும்‌ “சகஸ்ரதாரா வைப்‌ போன்றது; அது எல்லாப்‌ 

பிரிலினைகளையும்‌, கோடுகளையும்‌ தாண்டிப்‌ பாயும்‌ 

ஜீவநதிப்போல பேராற்றல்‌ படைத்தது; எந்தப்‌ பின்புலமும்‌ 

இல்லாமல்‌ அந்த நொடியில்‌ நிகழ்வது, அடுத்த நொடியிலேயே 

அது செய்த உதவியை மறந்துவிட்டு முன்னேறிச்‌ செல்வது 


கருணை" 
என்கிறார்‌ இறையன்பு. 
முற்பிறப்பு வரலாறு - புத்தரின்‌ கருணை 

மஹாசத்துவர்‌ என்ற பெயரில்‌ புத்தர்‌ தனது முற்பிறப்பை 
முன்மொழிந்ததாக வரலாறு உண்டு. 

மஹாசத்துவர்‌ குட்டிகளை ஈன்ற பெண்புலி பசியால்‌ வாடுவதையும்‌, 
குட்டிகளுக்குப்‌ பாலூட்டக்கூட முடியாத நிலையில்‌ சோர்வில்‌ இருப்பதையும்‌, 


பிறந்த குட்டிகள்‌ பாலில்லாமல்‌ இறக்கும்‌ பரிதாப நிலையையும்‌ பார்த்த 


143 


மஹாசத்துவர்‌ தாய்ப்புலிக்குத்‌ தன்னையே இரையாக்கிக்‌ குட்டிகளைக்‌ 
காப்பாற்றினார்‌ என்பதை, 


“ஆட்டுக்குப்பதிலாக என்னையே பலி இடுங்கள்‌ என்று 
முன்வந்தார்‌. கத்திக்குத்‌ தன்னுடைய கழுத்தையே அளிக்க 
முன்வந்த சந்நியாசியால்‌ மக்கள்‌ மனமாற்றமடைந்தனர்‌ என 
புத்தரின்‌ கருணைத்தன்மையானது உணர்த்துகின்றார்‌. 
கருணையுள்ளவர்கள்‌ கண்முன்‌ 'பலாமரமும்‌ நுணாமரமும்‌ 
சமமானவை. 
கருணை எப்போதும்‌ அடுத்தவர்களை அரியணையில்‌ அமர்த்தும்‌. 
தரையையே சிம்மாசனமாக்கும்‌ விருப்பம்‌ உடலாகும்‌, அன்பு 
இதயத்தாலும்‌ கருணை ஆத்மாவாலும்‌ அடையாளம்‌ 
காணப்படுகின்றது. 
கருணை என்பது பாசாங்குகளற்றது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
தெரிய வேண்டிய அவசியமில்லாமல்‌ உதவுவதே கருணைக்கான 
கட்டளைக்கல்‌. “என்வாழ்வு மாற்றவர்களுக்குக்‌ கண்காட்சி 
வித்தையல்ல””' 
என்ற பகுதியின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
“நம்‌ கருணை பலவீனத்தால்‌ ஏற்படுவதல்ல வலிமையால்‌ 
ஆற்றலால்‌ உண்டாவது, வை வலிமையால்‌ வருகிற 
கருணையே அடுத்தவர்களுக்கு அபயம்‌ அளிக்கும்‌ அடைக்கல 
விருட்சமாக ஆக முடியும்‌.”” 
கருணை என்பது எல்லோரிடமும்‌ புதைந்து கிடக்கிறது. அதனைக்‌ வெளிக்‌ 


கொணர்வதற்கு வழித்தடங்களாக ஆன்மிகமும்‌, கல்வியும்‌ அமைந்துள்ளதாகக்‌ 
கூறுகின்றார்‌ வெ.இறையன்பு. 
கருணையற்றவர்கள்‌ 

“அடுத்தவர்களும்‌, நாமும்‌ வேறுவேறல்ல என்கிற அடிப்படைக்‌ 


கருத்தே கருணைக்கு ஊற்று 
என்கிறார்‌ இறையன்பு. 


”41 


144 


கருணை திருடனைக்கூட திருத்தி சீடனாக்கி விடும்‌. கடுமை 
நல்லவனைக்கூட வருத்தித்‌ திருடனாக்கி விடும்‌ என்ற கருத்தை ஒரு 
'குட்டிக்கதையின்‌' வாயிலாக வெளிப்படுத்துகின்றார்‌. 
“கோஜீன்‌ என்ற துறவி மாலை வேளையில்‌ மந்திரங்களை 
ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவரை ஒரு திருடன்‌ கத்தியைக்‌ 
காட்டி மிரட்டி பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றான்‌. 
அவன்‌ போகும்போது, அவர்‌ உனக்கு பரிசு கொடுத்தவர்களுக்கு 
நன்றி சொல்ல வேண்டும்‌ என்கிறார்‌. அவனும்‌ நன்றி 
சொல்லிவிட்டு செல்கிறான்‌. ஒருநாள்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்கின்றான்‌. தண்டனைக்குள்ளாகும்‌ நிலை ஏற்படுகிறது. 
அப்போது 'கோஜீன்‌' - துறவியையும்‌ விசாரிக்கின்றனர்‌. 
அதற்கு அவர்‌ நாண்‌ அவனுக்கு மனமுவந்து பணம்‌ 
கொடுத்தாகவும்‌ அவனும்‌ எனக்கு நன்றி சொல்லிச்‌ 


சென்றதாகவும்‌ சாட்சி கூறுகின்றார்‌”””. 
அத்திருடன்‌ தண்டனைக்‌ காலம்‌ முடிந்து கோஜீன்‌ துறவியின்‌ சீடனாக 


மாறுகின்றான்‌ என்ற கதையின்‌ வாயிலாகக்‌ கருணை வெளிப்படுகிறது. 

கருணையின்‌ மூலமே கடவுளை அடையலாம்‌. அன்பின்‌ மூலம்‌ 
கருணையை உணரலாம்‌. அப்போது எல்லோரிடமும்‌ இருக்கும்‌ இறைமையை 
நாம்‌ மதிக்கும்‌ திருப்தியும்‌, வணங்கும்‌ மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌ என்கிறார்‌. 
எனவே, கருணையே மனிதநேயமாகும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 


3. பொருளாதார மேம்பாடுகளில்‌ மனிதநேயம்‌ 


'பொருளாதார திறன்மை' என்பது யாரொருவரும்‌ எந்த நிலையிலும்‌ 
ஒருவரின்‌ மேம்பாட்டு நிலையைக்‌ குறைக்காமல்‌ தாம்‌ மேம்பாடு அடைய 
வேண்டுமென்பதாகும்‌. பணப்பெருக்கம்‌, முதலீட்டுப்‌ பெருக்கம்‌, சொத்துப்‌ 
பெருக்கம்‌ மட்டும்‌ நாட்டை வளம்பெறச்‌ செய்ய முடியாது. சமூக நலமான 
மனிதநேயத்துடன்‌ செயல்பட்டால்‌ மட்டுமே பொருளாதார மேம்பாடு அடைய 


முடியும்‌. 


145 


விவசாயி உழைக்கின்றான்‌. உழைத்துப்‌ பெற்ற பொருளைத்‌ தனக்கு 
மட்டுமே என நினைக்கவில்லை. அது எல்லோருக்கும்‌ வேண்டும்‌ என்ற 
மனிதாபிமான நிலையில்‌ செயல்பட்டதால்தான்‌ பொருளாதாரம்‌ மேம்படுகிறது. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ மனிதாபிமானத்துடன்‌ உழைத்தால்‌ நாடு வளம்‌ 
நிறைந்தாக, வறுமையற்ற நாடாகத்‌ தன்னிறைவு பெறும்‌ என்கிறார்‌. 

பொருளாதாரத்தில்‌ மேன்மையடைய வேண்டுமெனில்‌ நீர்‌ நிலைகளை 
வளப்படுத்த வேண்டும்‌. கோடைக்‌ காலங்களில்‌ முன்னோர்கள்‌ அமைத்த குளம்‌, 
குட்டைகளைத்‌ தூர்வாரி சீராக்க வேண்டும்‌. இளைஞர்கள்‌ அதற்கு 
உறுதுணையாக இருக்க வேண்டும்‌. மரங்களை வளர்த்து மண்‌ அரிப்பைத்‌ தடுக்க 
வேண்டும்‌. எல்லா இடங்களிலும்‌ மழைநீரைச்‌ சேகரிப்புச்‌ செய்ய வேண்டும்‌. 
மழைநீர்‌ வீணாகமல்‌ தடுக்க சாலைகளில்‌ மழைநீரைச்‌ சேகரிக்க வேண்டிய 
முறைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. இதற்கு அரசாங்கம்‌ ஒரு குறிப்பிட்ட 
தொகையை மானியமாக வழங்க வேண்டும்‌. பொதுமக்களும்‌, தன்னார்வத்‌ 
தொண்டர்களும்‌, தனியார்‌ அமைப்புகளும்‌, செல்வந்தர்களும்‌ மழைநீரைச்‌ 
சேகரிக்க தன்னால்‌ இயன்ற அளவு உதவி செய்திட வேண்டும்‌ என்ற 
சிந்தனைகளை முன்வைக்கிறார்‌. மழைநீர்‌ சேகரிப்பால்‌ குடிநீர்‌ வசதி எப்போதும்‌ 
கிடைத்திடும்‌, விவசாயம்‌ பெருகும்‌, மக்கள்வளம்‌ பெறுவர்‌, நாடும்‌ 
தன்னிறைவடையும்‌ என்ற பொருளாதார மேம்பாட்டில்‌ மனிதநேயச்‌ சிந்தனையை 
வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
ஏரிகள்‌ 

'திரையன்‌' என்ற சோழன்‌ உருவாக்கிய ஏரியே “தென்னேரியானது'. 
'மதுராந்தகச்‌ சோழன்‌' உருவாக்கிய கண்மாயே 'மதுராந்தகம்‌' ஏரியானது என்ற 
செய்தியைக்‌ கூறி பொருளாதாரம்‌ மேம்பாடு அடைய நீர்நிலைகள்‌ அவசியம்‌ 


என்பதை வெளிப்படுத்துகின்றார்‌. 


146 

வாழ்வின்‌ அர்த்தம்‌ 

ஒரு நாடு சிறப்பான மேம்பாடு அடைவதற்குப்‌ பசி, பிணி இல்லாமை 
இருக்க வேண்டும்‌ என்கிறார்‌ இறையன்பு. இதனை, 

“உறுபசியும்‌ ஓவாப்பிணியும்‌ செறுபகையும்‌ 

சேராகியல்வது நாடு” 
என்ற குறள்‌ வழி எடுத்துரைக்கின்றார்‌. பசியில்லாமல்‌, வறுமையில்லாமல்‌ மக்கள்‌ 
வாழ மக்களிடையே மனிதாபிமானம்‌ வேண்டும்‌. இம்மனிதாபிமானம்‌ இருந்தால்‌ 
பொருளாதாரத்தில்‌ முன்னேறலாம்‌ அதற்கு முயற்சியும்‌ உழைப்பும்‌ தேவை 
என்பதையும்‌ வலியுறுத்துகின்றார்‌. 

அறத்தின்‌ முறையை அறிந்து அறமற்ற பொருளான உண்மையைப்‌ 
போக்கி, சினம்‌ கொள்ள வேண்டிய நேரத்தில்‌ சினம்‌ கொண்டு, தன்‌ ஆட்சிக்கு 
உட்பட்ட அனைத்து உயிர்களிடமும்‌ இரக்கம்‌ காட்டும்‌ அரசனால்‌ 
பொருளாதாரத்தை உயர்த்த முடியும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 

“உணவையும்‌ மருந்தையும்‌ கல்வியையும்‌  பணத்திற்காகப்‌ 

பரிமாறக்‌ கூடாது. அவற்றை மற்றவர்களுக்குப்‌ பகிர்ந்து தருவது 

நம்‌ கடமை என்கிறார்‌.” 

“பணத்தைச்‌ சேர்ப்பது வேறு; சேமிப்பது வேறு; சேர்ப்பது 

என்பது அடுத்தவர்களுக்குச்‌ சொழ்தமானவற்றையும்‌ அபகரித்துக்‌ 

கொள்வது, சேமிப்பது என்பது தன்னுடைய வருமானத்தில்‌ 

மிச்சம்‌ பிடிப்பது.” இவ்வரிகளின்‌ மூலம்‌ மனிதநேயமற்ற 

செயல்களில்‌ இறங்கக்‌ கூடாது என்கிறார்‌. 

“என்னுடையது, எனக்காக மட்டுமே, என்கிற எண்ணம்‌ 

இல்லாதவர்கள்‌, எவ்வளவு பணம்‌ வந்தாலும்‌ எளிமையாகவே 

இருப்பார்கள்‌”” 
என்கிறார்‌. 

எனவே, பொருளாதாரத்தில்‌ ஒரு நாடு மேம்பாடு அடைய 


வேண்டுமெனில்‌ அந்நாட்டு மக்களிடமும்‌, தலைமையிடத்திலும்‌ மனிதாபிமானம்‌ 


147 


தேவை; வேளாண்மையிலும்‌, நீர்நிலைகளை அமைப்பதிலும்‌ அக்கரையுடன்‌ 
செயல்பட வேண்டும்‌ என்பதையும்‌, சுற்றுச்சூழலையும்‌ பாதுகாப்புடன்‌ வைத்துக்‌ 
கொள்வதும்‌ அவசியம்‌ என்பதையும்‌ உணர்த்துகின்றார்‌. 
4. கேரயபத்தில்‌ மனிதநேயம்‌ 

சினம்‌ கொள்வது என்பது நம்மை மட்டுமல்ல நம்மைச்‌ 
சேர்ந்தவர்களையும்‌ கொல்லும்‌ என்கிறார்‌ வள்ளுவர்‌. 


“குணமென்னும்‌ குன்றேறி நின்றார்‌ வெகுளி 


45 


கணமேயும்‌ காத்தல்‌ அரிது 
எனும்‌ குறளில்‌ குணமென்னும்‌ குன்றேறி நின்றவனுடைய கோபம்‌ 
மின்னலைப்போல நொடியில்‌ மறைந்து விடும்‌ என்கிறார்‌. இங்கு குணம்‌ என்பது 
மனிதநேயத்துடன்‌ ஒருவர்‌ செய்த தீயசெயல்களை விட்டுவிட்டு நற்காரியங்களை 
மட்டும்‌ நினைத்துப்‌ பார்த்தல்‌ ஆகும்‌. அப்படிப்‌ பார்க்கும்போது அங்கு அன்பு 
மட்டுமே நிறைந்திருக்கும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 

“கோபத்தையும்‌ அடுத்தவர்கள்‌ மீது தோன்றும்‌ வெறுப்பையும்‌ 

அவ்வப்போது தள்ளுபடி செய்து, மனத்தை வெற்றுப்பலகையாக 

வைத்திருப்பது தான்‌ நம்மை மேம்படுத்தும்‌ என்பதை 

பயிற்சிக்காகப்‌  பயணப்பட்டபோது நான்‌ உணர்ந்தேன்‌. 


அடைகாக்கும்‌ வெறுப்பும்‌, கொப்பளிக்கிற கோபமும்‌ நம்‌ 
146 


உயர்வின்‌ கால்களை ஒடிக்கும்‌ தீமைகள்‌ 
எனத்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ அனுபவங்கள்‌ வாயிலாக சினம்‌ பற்றிய தன்மைகளை 
உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 

இன்றையப்பொழுதில்‌ நாம்‌ புதியதாய்ப்‌ பிறந்தோம்‌ என்று 
எண்ணுகிறபோது நம்மிடம்‌ கோபம்‌ வராது. அப்போது மனிதநேயம்‌ தோன்றும்‌ 
என்கிறார்‌ இறையன்பு. 

ஜஐடப்பொருட்கள்கூட கோபம்‌ இல்லாமல்‌ நாம்‌ கூறுகின்ற 


வார்த்தைகளுக்கு வளைந்து கொடுக்கும்‌ என்கிறார்‌. 


148 


“கோபம்‌ இருந்தால்‌ மலர்கூட சருகாகிவிடும்‌. நம்‌ மனநிலையைப்‌ 
பொரடுத்துத்தான்‌ திடப்பொருட்கள்கூட வளைந்து 
கொடுக்கின்றன. 
அவ்விடத்தில்‌ மட்டுமில்லாமல்‌, செல்லுமிடத்திலும்‌ கோபத்தைக்‌ 
கட்டுப்படுத்துவது என்பது மட்டுமல்ல, கோபமே வராமல்‌ 
பார்த்துக்‌ கொள்கிற மனநிலை ஏற்பட்டால்‌ அவனுக்குள்‌ 
இருக்கும்‌ “புத்தர்‌' அகப்படுவார்‌””' 
என்கிறார்‌ இறையன்பு. 
நம்மிடம்‌ இருக்கும்‌ கோபம்‌, பதற்றம்‌, ஆசை ஆகியவற்றை நீக்கும்போது 
மனிதநேயம்‌ தோன்றுகிறது என்பது இறையன்புவின்‌ கருத்தாகும்‌. 
“கோபமே தவறான குணமல்ல, அது சரியான காரணங்களுக்காக 
சரியான நபர்‌ மீது மின்னல்‌ கீற்றுபோல வந்து விட்டுச்‌ 
சென்றால்‌ பரவாயில்லை, ..... கை கோபம்‌ ஊற்றெடுக்கும்போது 
நம்‌ உடலும்‌ ஓய்ந்து விடுகின்றது. கோபத்தைச்‌ சரிகட்ட நம்‌ 
ஒவ்வொரு உறுப்பும்‌ “ஓவர்டைம்‌” செய்து களைத்துப்‌ போய்‌ 
விடுகின்றன. கோபம்‌, நாம்‌ இதுவரை செய்த 


கருணைகளையெல்லாம்‌ இனிய செயல்களை எல்லாம்‌ கரைத்து 


என்கிறார்‌. இவ்வரிகளின்‌ மூலம்‌ கோபம்‌ நம்மை அழிப்பதுடன்‌ இதுவரை நாம்‌ 
செய்து வந்த நற்செயல்கள்‌ அனைத்தையும்‌ அழித்துவிடும்‌ என்பதையும்‌ 
உணர்த்துகின்றார்‌. 

அன்பு விதையைப்போல மென்மையாகவும்‌, கோபம்‌ கல்லைப்போல 
கடினமாகவும்‌ இருக்கின்றன. கோபம்‌ ஒரு கொடியவிஷம்‌, விஷம்கூட 
அடுத்தவர்களை மட்டும்தான்‌ கொல்லும்‌, ஆனால்‌, கோபம்‌ கொண்டவர்களையே 
கொன்றுவிடும்‌ கொடிய சாதனமாகும்‌. கோபம்‌ உண்மையானவர்களை 
நம்மிடமிருந்து ஒதுக்கி வைத்து விடும்‌ என்கிறார்‌. 

“கோபப்படும்போது நம்‌ ஆற்றல்‌ விரயமாகிறது, ஊக்கம்‌ 

வீணாகிறது. நம்‌ ஆயுளில்‌ ஒருபகுதி குறைந்து போகிறது. 


149 


கோபத்தினால்‌ நம்‌ அழகிய முகம்‌ சிவந்து அருவருப்பாகி 
விடுகிறது. இதைப்‌ புரிந்துகொண்டால்‌ நாம்‌ கோபத்தின்‌ மீதே 
கேோபப்படுவோம்‌”*ூ 
என்கிறார்‌. 


'பகவத்கீதையில்‌' கோபம்‌ பற்றிக்‌ கொண்டதால்‌ ஏற்பட்ட அழிவினை. 


“பிடிப்பிலிருந்து ஆசை 
ஆசையிலிருந்து கோபம்‌ 
கோபத்திலிருந்து குழப்பம்‌ 
குழப்பத்திலிருந்து மறதி 
மறதியிலிருந்து முட்டாள்தனம்‌ 
முட்டாள்‌ தனத்திலிருந்து அழிவு 


50 


என்ற வரிகளின்‌ மூலம்‌ எடுத்துரைக்கின்றார்‌. கோபத்தால்‌ நமக்கு அழிவுதான்‌ 
ஏற்படும்‌, அதனால்‌ நாம்‌ எத்தருணத்திலும்‌ கோபத்தைத்‌ தவிர்த்துக்‌ 
கருணையுடன்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 


“ஓவ்வொரு கோபமும்‌ ஒரு சின்ன மரணம்‌, ...ஃ. கோபம்‌ 
ஞானிகளையே தடுமாற வைத்திருக்கிறது. .......ஃஃ அடைகாக்கிற 
ஆத்திரமும்‌, கூடு கட்டுகிற கோபமும்‌ நம்‌ ஆன்மாவையே 
அசிங்கப்படுத்தி, அவற்றிலிருக்கும்‌ மேன்மையை எல்லாம்‌ பறித்து 
வீசி விடுகின்றன. 

கோபம்‌ தொற்று வியாதியாக இருந்து தொடர்ந்து பரவுவது 
ப்‌ அந்த ஒரேஒரு நொடியில்‌ கோபத்தைத்‌ 
தவிர்த்திருக்கலாமே என்று வாழ்க்கையில்‌ வருந்தாதவர்கள்‌ 
குறைவு. இயல்பான கோபம்‌ இயலாமையில்‌ வருவது. தந்திரக்‌ 
கோபம்‌ திட்டமிட்டுவருவது, சிரித்துக்கொண்டே சதி 
செய்வார்கள்‌. கோபம்‌ வரும்போது அழிவு ஏற்படும்‌ என்பதற்கு 
தேனீயே உதாரணம்‌. கொட்டுகிறபோது தேனீ செத்துப்‌ 
போய்விடும்‌”! 


என்கிறார்‌. 


“கோபத்திற்குக்‌ கோபம்‌ பரிகாரமல்ல, கோபத்தை உதிர்ப்பதே 
அதைக்‌ கடப்பதற்கான வழி, ஒருவர்மீது கோபம்‌ வரும்போது 


150 


அவர்கள்‌ செய்த நல்ல காரியங்களை நினைத்துப்‌ பார்த்தால்‌ 
கோபம்‌ உடனே ஆவியாகும்‌. அன்பு அங்கே ஊற்றெடுக்கும்‌. 
கோபத்தை மெருகேற்றி அன்பாக்குவதே உண்மையான 
மெய்ஞ்ஞானம்‌ ஆகும்‌. அன்பே அழகு; கோபமே குரூரம்‌. 
இறைவன்‌ நம்மீது கோபப்படக்‌ கூடாது என்பதே நம்‌ பக்தியின்‌ 
ஆதார சுருதியாக இருக்கும்போது நாம்‌ இறைவனின்‌ மன்னிப்பை 
எதிர்பார்க்கும்போது, நாம்‌ மட்டும்‌ ஏன்‌ மன்னிப்பவர்களாக மாற 
மறுக்கின்றோம்‌ கோபத்தின்போது பிறர்‌ செய்த நல்ல 
விஷயஙளையும்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்பதை 
உணர்த்துகின்றார்‌””- 

கோபத்தின்போது நம்‌ முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ ஒருமுறைப்‌ 
பார்த்தால்போதும்‌ அதிலிருந்து விடுபடவும்‌ இயலும்‌, கோபம்‌ குறைந்து அன்பு 
மேலிடும்‌. கோபம்‌ கொள்ளும்‌ தருணத்தில்‌ அவ்விடத்தைவிட்டு அகன்றோ, 
அன்றி அவர்களது நல்ல பண்பையோ நினைத்துக்‌ கொண்டால்‌ நம்மிடம்‌ 
கருணை ஏற்படும்‌ அதன்வழி மனிதநேயம்‌ மிளிரும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 
5. குழந்தைகளிடம்‌ மனிதநேயம்‌ 

பெற்றோர்கள்‌ குழந்தைகளை வளர்க்கும்போது அவர்களுக்கு அன்பையும்‌, 
கருணையையும்‌, பிறருக்கு உதவிடும்‌ பண்பையும்‌ சொல்லிக்‌ கொடுத்தும்‌, 
செயல்களின்‌ மூலம்‌ எடுத்துக்காட்டியும்‌ வளர்க்க வேண்டும்‌. குழந்தைகள்‌ 
பள்ளிக்குச்‌ செல்லும்போது புத்தகமூட்டையை மட்டுமல்ல பெற்றோர்களினால்‌ 
ஏற்படும்‌ பாதிப்புகளையும்‌ தூக்கிச்‌ சுமந்து செல்கின்றனர்‌. இவைவிடுத்து 
குழந்தைகளுக்குப்‌ பெற்றோர்கள்‌ நற்சிந்தனைகளைக்‌ கூறி வளர்க்க வேண்டும்‌. 

வகுப்பில்‌ ஆசிரியர்‌ போதிக்கும்‌ கல்வியானது நல்லறிவை, 
சுயசிந்தனையை வளர்க்கக்‌ கூடியதாகவும்‌ இருண்டவீட்டில்‌ ஒளியேற்றுவதைப்‌ 
போலவும்‌ இருக்க வேண்டும்‌ என்கிறார்‌. 

பெற்றோர்கள்‌ குழந்தைகளிடம்‌ பாசத்தைப்‌ பகிராமல்‌ பணத்தைச்‌ 
செலவிடுகிறோம்‌. தேவையற்ற வெளியுலகப்‌ பாதுகாப்பை ஏற்படுத்துகிறோம்‌. 


பணத்தைச்‌ செலவிடாது, பணத்தின்‌ மதிப்பையும்‌ சேமிக்கும்‌ பழக்கத்தையும்‌, 


151 
உழைப்பினால்‌ வரும்‌ ஊதியத்தையும்‌, உழைப்புக்கு முயற்சியையும்‌ முயற்சிக்குத்‌ 
தகுந்த கல்வியையும்‌ குழந்தைகளுக்குக்‌ கற்றுத்தர வேண்டும்‌. 

குழந்தைகள்‌ விதைகளாக வருகின்றார்கள்‌. அவர்களைத்‌ தானியமாக்குவது 
நம்‌ செயல்‌ என்பதை எடுத்துரைக்கின்றார்‌. குழந்தைகள்‌ நாம்‌ சொல்வதை 
அப்படியே செய்ய வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கக்‌ கூடாது. சரியானவற்றை 
மட்டுமே அவர்கள்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை நாம்‌ அவர்களுக்கு உணர்த்த 
வேண்டும்‌. 

“இன்றைய சூழலில்‌ பெற்றோர்கள்‌ குழந்தைகளிடம்‌ அதிக நேரம்‌ 

பேசுவதில்லை. எதையும்‌ பகிர்ந்து கொள்வதில்லை. படிப்பு, 

மதிப்பெண்‌ என்று உச்சரிப்புகளும்‌, ந்ச்சரிப்புகளும்‌ 

எச்சரிக்கைகளுமாக அவர்களுடைய வளர்ப்பும்‌, கண்டிப்பும்‌, 


குழந்தைகளுக்கு தங்கள்‌ பெற்றோர்கள்‌ தங்களை 


நேசிக்கவில்லையோ என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது” 
என்கிறார்‌. குழந்தைகளின்‌ மனநிலையை உணர்ந்து பெற்றோர்கள்‌ நடந்து 
கொள்ள வேண்டுமென்பது இறையன்புவின்‌ சிந்தனையாகும்‌. 
குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌ 

குழந்தைத்‌ தொழிலாளர்‌ முறையில்‌ அவர்களது படிப்பை மட்டும்‌ நாம்‌ 
களவாடவில்லை. அவர்களுடைய விளையாட்டு, மகிழ்வும்கூட களவாடப்படுகிறது. 
மனிதநேயமற்றச்‌ செயலால்‌ இந்நிலை குழந்தைகளுக்கு உண்டாகிறது என்கிறார்‌. 

நிலவொளி இயக்கம்‌' வாயிலாகப்‌ பல குழந்தைகள்‌ முன்னேற்றம்‌ 
அடைந்துள்ளனர்‌. படித்த இளைஞர்கள்‌ அவர்களுக்கு மனிதநேயத்துடன்‌ 
குறைந்த ஊதியம்‌ பெற்றுக்‌ கல்வியைக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
வழிகாட்டி 

தாயன்பு குழந்தைக்குத்‌ தன்னம்பிக்கையைக்‌ கற்பிக்காது என்கிறார்‌ 
காந்திஜி. எனவே, குழந்தைகளைச்‌ சார்ந்திருப்பவர்களாக ஆக்காமல்‌ சுயமாகச்‌ 


சிந்திக்க உதவ வேண்டும்‌. குழந்தைகள்‌ தங்களது பொறுப்பை உணர 


152 


அவர்களுக்கு அவகாசம்‌ தரப்பட வேண்டும்‌. பெற்றோர்கள்‌ வழிகாட்டி மரமாக 
இருக்கலாமே தவிர, கூடவே பயணிக்க நினைக்கக்‌ கூடாது என்கிறார்‌ 
இறையன்பு. 

குழந்தைகளிடம்‌ உபயோகிக்கின்ற சொற்கள்‌ உற்சாகமளிப்பதாக இருக்க 
வேண்டும்‌. குழந்தைகளின்‌ எதிரே பெற்றோர்கள்‌ போடும்‌ சண்டை அவர்களைப்‌ 
பற்றிய மோசமான எண்ணத்தை உருவாக்குவதுடன்‌, குழந்தைகளின்‌ 
மனநிலையையும்‌ பாதிப்படையச்‌ செய்கின்றன என்கிறார்‌. 

குழந்தைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. அது 
பாதுகாப்பான, ஒழுக்கமான சுதந்திரமாக இருக்க வேண்டும்‌. குழந்தைகளுக்கு 
அன்பையும்‌ ஊக்கத்தையும்‌ வளர்க்க வேண்டும்‌ என்கிறார்‌ இறையன்பு. இவ்வாறு 
குழந்தைகளுக்கு மனிதநேயப்பண்பை வளர்க்கும்‌ முறையை எடுத்துரைக்கின்றார்‌. 
6. பெண்களிடம்‌ மனிதநேயம்‌ 

பெண்‌ என்பவள்‌ பூமிக்குப்‌ புத்துயிர்‌ ஊட்டியவள்‌; நாகரீகம்‌ 
அவளிடமிருந்தே உதயமானது. இன்பத்தைக்‌ கருவாக்கி உலகத்தை 
உருவாக்குபவள்‌  பெண்ணினம்‌'. மண்ணைப்‌ பண்படுத்தி, மனிதனையும்‌ 
பண்படுத்தி, பண்பாட்டைக்‌ கற்றுத்தந்தவள்‌ பெண்‌. ஆனால்‌ அப்பெண்ணின்‌ 
புனிதத்தை, அவளது பயன்பாட்டை இச்சமுதாயம்‌ புறக்கணிக்கிறது. 'தியாகமே' 
பெண்மையின்‌ இலக்கணம்‌ என்று மதங்களும்‌ இலக்கியங்களும்‌ மாயத்‌ 
தோற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய மனரீதியான வளர்ச்சிகளையும்‌ 
உடல்ரீதியான வளர்ச்சிகளையும்‌ முடக்குகின்றன. 'நல்லவையெல்லாம்‌ 
நாயகனுக்கு அல்லவையெல்லாம்‌ மனைவிக்கு' என்று இச்சமுதாயம்‌ பெண்களை 
மனிதநேயமே இல்லாமல்‌ ஒதுக்கி வைக்கின்றது. இந்நிலையில்‌ பெண்மையின்‌ 
மென்மையும்‌ அவளது உயர்ந்த மேலாண்மைப்‌ பண்புகளையும்‌, அவளது 


பிறப்பின்‌ புனிதத்தையும்‌ அவளது மகத்தான கருணையின்‌ வெளிப்பாடான 


153 


மனிதநேயப்‌ பண்புகளையும்‌ தமது படைப்பிலக்கியங்கள்‌ வாயிலாக 
வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 

“எல்லாப்‌ பணிகளிலும்‌ தங்கள்‌ முத்திரையை அழுத்தமாகப்‌ பதித்து 
வருகிற பெண்கள்‌ இன்னும்‌ உயரமான இலக்குகளை அடைவதற்கு அரசின்‌ 
ஆதரவு ஒன்றே போதுமா என்பது சிந்திக்க வேண்டியதாக உள்ளது, 
அடிப்படைத்‌ தன்மைகளை இழக்காமல்‌ அடைகிற முன்னேற்றமே அழகானது. 
பெண்மைக்கென இயல்பாக இயற்கை அளித்திருக்கும்‌ பண்புகளைக்‌ காவு 
கொடுத்துவிட்டு அடைகிற வளர்ச்சி பொன்முட்டை இடுகிற வாத்தையே 
போட்டுத்‌ தள்ளியது போன்றது” என்கின்றார்‌. 

பெண்கள்‌ சமூக வாழ்வில்‌ மட்டுமல்ல சொந்த வாழ்விலும்‌ முடிவெடுத்து 
விட்டால்‌ எவ்வுளவு தூரம்‌ பேணிக்காப்பார்கள்‌ என்பதைத்‌ தன்‌ அனுபவ 
நிகழ்வினைக்‌ கூறி விளக்குகின்றார்‌. 'இசுலாத்தைச்‌ சேர்ந்த இளம்பெண்‌ 
£வைணவ ஆண்‌ மீது அன்பு செலுத்துகிறார்‌. அன்பு காதலாக மாறுகிறது. 
“ஷாஜனாரர்‌' என்ற தன்‌ பெயரை ஜானகி என மாற்றிக்‌ கொள்கிறார்‌. வைணவச்‌ 
சடங்குகள்‌ அனைத்தையும்‌ அட்சரம்‌ பிறழாமல்‌ கற்றுக்‌ கொள்கிறார்‌. கேக்கைக்‌ 
கூடத்‌ தொடுவதில்லை. பழைய வாழ்க்கையைப்‌ பாம்பு தோல்‌ உரிப்பதைப்போல 
உதிர்த்துவிட்டுப்‌ புதிய வாழ்க்கையை அடுத்த பிறவியாய்‌ ஆக்கிக்கொண்டு 
விட்டார்‌ என்கிறார்‌. இப்படி இந்தியா முழுவதும்‌ எண்ணற்ற பெண்கள்‌, 
பாத்திரத்திற்கேற்ற நீராய்‌ வடிவமெடுத்துக்‌ கொண்டு தொன்மையையும்‌, 
பண்பையும்‌ பேணிக்காத்து வருகிறார்கள்‌. 

“பெண்கள்‌ விதையாக இருக்க முடிந்தால்‌ மட்டுமே ஆணால்‌ 

மலராக இருக்க முடியும்‌.  ....... மிருகங்களை வேட்டையாடித்‌ 

திரிந்த அவனை வீட்டு மிருகமாக்கியது பெண்தான்‌. ஆனால்‌, 


பெண்‌ கருசிதைப்பு, பெண்‌ சிசுக்கொலை என வேர்களையே 
௨54 


நாம்‌ வெட்ட ஆரம்பிக்கிறோம்‌ 


எனப்‌ பெண்களுக்கெதிரான வன்முறையைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌ இறையன்பு. 


154 


உலகம்‌ உயிர்ப்புடன்‌ திகழ வேண்டுமென்றால்‌ மனிதநேயத்தால்‌ மனிதனை 
பக்குவப்படுத்தும்‌ பெண்ணின்‌ புனிதத்தைப்‌ போற்ற வேண்டும்‌ என்பதை 
எடுத்துரைக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 
7. இளைஞர்களிடம்‌ மனிதநேயம்‌ 

இன்றைய இளைஞர்களிடம்‌ அபூர்வமாகக்‌ காணப்படுவது பொறுமை. 
பொறுமையின்மைக்குக்‌ காரணம்‌ அவர்களிடம்‌ உள்ள இயல்பான பண்புகளான 
அவசரம்‌, பதற்றம்‌, வேகம்‌ ஆகும்‌. இத்தன்மைக்கு அடிப்படைக்‌ காரணம்‌ 
அவர்கள்‌ வளர்ந்த சூழல்களேயாகும்‌. நடுத்தரக்‌ குடும்பத்தினருக்கு ஒன்றை 
அடைவதற்கான சிரமம்‌ அவர்களுக்குத்‌ தெரிவதில்லை. வேகம்‌ அவர்களுக்கு 
மகிழ்ச்சியையும்‌, திருப்தியையும்‌ தருகிறது. காத்திருந்து பெறுவதில்‌ ஏற்படும்‌ 
சுகமும்‌ திருப்தியும்‌ அவர்களுக்குத்‌ தெரியாமலேயே போய்விடுகின்றது. 

இன்றைய இளைஞர்கள்‌ படித்து முடித்தபின்‌ கிடைத்த வேலையில்‌ 
நிலைத்து நிற்பதும்‌ இல்லை, சுயவேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்‌ கொள்ள 
நினைப்பதுமில்லை. அவர்கள்‌ உயரமான கற்பனைகளிலும்‌, கனவுகளிலும்‌ 
வாழ்கிறார்கள்‌. வேண்டிய பணம்‌ சுலப முறையில்‌ கிடைக்க வேண்டும்‌ என 
நினைக்கிறார்கள்‌ என்று இளைஞர்கள்‌ பற்றிய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார்‌. 

இளைஞர்களில்‌ சிலர்‌ மனிதநேயப்பண்புடன்‌ வாழ்கின்றனர்‌ என்பதற்கு 
“நிலவொளி பள்ளியில்‌' படித்த குழந்தைகளுக்குக்‌ கல்வியைக்‌ கற்றுத்‌ தரும்‌ 
உன்னதமான பணியைச்‌ சான்றாகக்‌ கூறுகிறார்‌. 

மனச்சிதைவினாலும்‌, மன அழுத்தத்தாலும்‌ தடம்‌ மறும்‌ இளைஞர்களின்‌ 
வாழ்க்கைப்‌ பின்னடைவையும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“அப்பா அம்மா செய்த தியாகங்களை அவர்களின்‌ இழப்புகளை, 

பட்ட துயரங்களை, சந்தித்த அவமானங்களை அடைந்த 

வேதனைகளை சிந்திய கண்ணீரை எண்ணிப்‌ பார்த்து 


ஆறுதலடையும்‌ குழந்தைகள்‌ குறைவு. தங்களின்‌ பெற்றோர்‌ 
பூர்த்தி செய்யாத எதிர்பார்ப்புகளை பூதாகரமாக்கி சோகக்‌ 


155 


கடலில்‌ வீழ்கிறவர்களே அதிகம்‌. என்ன செய்தீர்கள்‌ என்று 
"55 


வாய்க்‌ கூசாமல்‌ கேட்கும்‌ இளைஞர்கள்‌ இருக்கிறார்கள்‌....... 
என்கிறார்‌. 

ஒவ்வோர்‌ இளைஞனும்‌ தம்‌ பணியை உயர்த்திப்‌ பிடித்தால்‌ நாடு 
வளர்ச்சியடையும்‌. மற்ற நாட்டு இளைஞர்களைவிட இந்திய இளைஞர்கள்‌ 
திறமையானவர்கள்‌, ஒரே நேரத்தில்‌ பல பணிகளைச்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ 
பெற்றவர்கள்‌ என இளைஞர்களின்‌ திறனை மேன்மைப்படுத்துகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 
இனளைஞர்களுக்கானச்‌ சமூகப்‌ பணிகள்‌ 

இளைஞர்கள்‌ ஒன்று திரண்டு தங்கள்‌ ஊரில்‌ உள்ள பள்ளிகளுக்கு 
வேலியமைக்கலாம்‌, வெள்ளையடிக்கலாம்‌, தோட்டம்‌ போடலாம்‌, 
மாணவர்களுக்கு இரவுநேரத்தில்‌ பாடம்‌ நடத்தலாம்‌; தெருவோரம்‌ மரம்‌ நடலாம்‌; 
வீட்டுத்தோட்டம்‌ அமைக்கலாம்‌; பிற வீட்டினருக்குத்‌ தோட்டம்‌ அமைப்பது 
பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்‌; மதுவற்ற ஊராக்க முன்வரலாம்‌; 
தெருவையெல்லாம்‌ சுத்தப்படுத்தலாம்‌, நீர்நிலைகளைத்‌ தூர்வாரிச்‌ சுத்தம்‌ 
செய்யலாம்‌; குடிநீர்‌ வசதியற்ற ஊர்களில்‌ குளம்‌ வெட்டலாம்‌ என மானுடப்‌ 
பண்பு வளரப்‌ பல திட்டங்களை வகுத்தளிக்கிறார்‌ வெ.இறையன்பு. 

மேலும்‌ இளைஞர்கள்‌ சுயமுயற்சியுடன்‌ கூடிய உழைப்பில்‌ ஈடுபட 
வேண்டும்‌, ஆதரவற்ற அனாதை இல்லங்கள்‌, முதியோர்‌ இல்லங்கள்‌, 
வசதியற்றவர்களுக்கு வேண்டிய கல்வியையும்‌ போதிக்க முன்வரவேண்டும்‌. 
நலிந்தோர்களை நலம்‌ அடையச்‌ செய்யக்‌ கூடிய உன்னத பணிகளைச்‌ செய்தால்‌ 
நாடு முன்னேற்றப்பாதையில்‌ செல்லும்‌ என்பதை இளைஞர்களுக்கான 
மனிதநேயப்‌ பண்பைத்‌ தமது படைப்பிலக்கியங்கள்‌ வாயிலாக 
வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 

இளைஞர்கள்‌ நேர்மையாக நடந்து கொள்வது; உண்மையாக உழைப்பது, 


கருணையும்‌ அன்பும்‌ ததும்ப வாழ்வது, எளிமையான வாழ்வை மேற்கொள்வது, 


156 


தேசத்தின்‌ பொருளாதாரத்தை உயர்த்தப்‌ பொருளீட்டுவது, விழிப்புடன்‌ இருப்பது; 

தன்‌ திறமையில்‌ நம்பிக்கை வைத்துத்‌ தன்னை உயர்த்திக்‌ கொள்வது எனக்‌ கூறி 

இவையெல்லாம்‌ திடமான உறுதியான இளைஞர்களை உருவாக்கி அதன்‌ 
வழியாகத்‌ தேசத்தையும்‌ உயர்த்தலாம்‌; மேன்மைப்படுத்தலாம்‌ என 
இளைஞர்களுக்கான மானுடப்‌ பண்பை உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 

8. அரசு அதிகாரிகளிடம்‌ மனிதநேயம்‌ 
பழங்குடி கிராமங்களில்‌ இருக்கும்‌ மக்களின்‌ நோயைப்‌ போக்குவதைவிட 

அவர்களிடம்‌ இருக்கும்‌ ஏழ்மையைப்‌ போக்க வேண்டும்‌. வாடியும்‌ வதங்கியும்‌ 

வாழும்‌ பழங்குடி மக்களுக்குப்‌ பணி செய்ய வேண்டும்‌ என்று நினைக்கின்ற 
மனிதநேய இளைஞரான 'சிமனை படைத்துள்ளார்‌. அரசு அதிகாரிகளுள்‌ 
சிலரையும்‌, உண்மைத்‌ தன்மையுடன்‌ எளிமையாக நடந்து கொள்ளும்‌ 
மனிதநேயமிக்க மனிதர்களாகத்‌ தமது புதினத்தில்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 

'ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ பழங்குடி மக்கள்‌ வாழ்ந்துவரும்‌ 
சிந்தூரில்‌ அவர்களின்‌ வாழ்வாதாரமாக இருக்கும்‌ 'நர்மதை' ஆற்றங்கரையில்‌ 
பாலம்‌ கட்டும்போது அம்மக்கள்‌ அவ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும்‌ 
நிலையைப்‌ புதினத்தில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌.. 

பழங்குடியினரின்‌ இடப்பெயர்ப்பு வேலையைச்‌ சுதீர்‌ என்ற அரசு 
அதிகாரியிடம்‌ ஒப்படைக்கப்படுகிறது. அவர்‌ நேர்மையான அதிகாரி என்பதால்‌ 
அம்மக்களுக்குத்‌ தேவையான உதவிகளைச்‌ செய்ய முன்வருகின்றார்‌. 

“அந்த மக்களுடைய குறையெல்லாம்‌ நமக்குத்‌ தெரிய 
வேணாமா? அவங்களைக்‌ குடியமர்த்தறதுக்கு முன்னாடி அவங்க 
தேவைகளைத்‌ தெரிஞ்சிக்க வேணாமா?”* 

என்ற வரிகளில்‌ நேர்மையான அரசு அதிகாரியான சுதீர்‌ பழங்குடி மக்களின்‌ 

தேவைகளை அறிந்து மனிதநேயத்துடன்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 


முன்வருவதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 


157 
9. விலங்குகளிடம்‌ மனிதநேயம்‌ 
“புலி பசித்தாலும்‌ புல்லைத்‌ தின்னாது என்ற பழமொழி உண்டு. இங்கு 
ஒரு சிங்கமானது மான்‌ குட்டிக்காகத்‌ தான்‌ இறக்கும்வரை மாமிசத்தை 
உண்ணவில்லை என்பதை இறையன்பு தான்‌ ஒரு புத்தகத்தில்‌ படித்ததாகக்‌ 
கூறுகின்றார்‌. 


“பால்‌ மாறாத மான்குட்டி தன்‌ தாயை தேடி அலைந்தபோது, 
அதன்மீது பெண்‌ சிங்கத்தின்‌ பார்வை படுகிறது. சிங்கத்தின்‌ 
முகத்தை வாஞ்சையுடன்‌ தடவுகிறது குட்டி மான்‌. அந்த பெண்‌ 
சிங்கம்‌ மான்‌ குட்டியின்‌ செவிலித்தாயாய்‌ மாறுகிறது. பிற 
விலங்குகள்‌ அதனை வேட்டையாடமல்‌ இருக்க வேண்டும்‌. 
இந்தக்‌ குட்டியை அதன்‌ தாயிடம்‌ சேர்க்க வேண்டும்‌ என 
பாடுபடுகிறது. 16 நாட்கள்தான்‌ சாப்பிடாமல்‌ அந்த 
மான்குட்டியை தன்‌ பாதுகாப்பில்‌ கண்கானித்து வருகிறது. 
நடக்கவும்‌ முடியாமல்‌ பெண்‌ சிங்கம்‌ ஒரு நொடி படுத்துவிடும்‌. 
ஆண்‌ சிங்கத்தால்‌ மான்குட்டி வேட்டையாடப்பட்டதை அறிந்து 
பெண்‌ சிங்கத்தின்‌ விழிகளில்‌ தாயைப்போல கண்ணீருடன்‌ 
வேதனையை அனுபவித்தது. இந்நிகழ்வு பல சோகக்‌ 
காவியங்களை உணர்த்துகின்றன. முரட்டுத்தனமான 
சிங்கத்திடம்கூட மனிதநேயத்தைப்‌ பார்க்கமுடிகிறது. ஆகையால்‌ 
நம்மைநாடி வருபவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு வகையில்‌ 
அடைக்கலமாக வருபவர்கள்‌, அன்புக்காக வருபவர்கள்‌ 
நேசிப்பவர்களை எதிர்பார்த்து வருபவர்கள்‌”'' 


என ஐந்தறிவு விலங்கிடம்‌ இருக்கும்‌ மனிதநேயம்‌, ஆறறிவுடைய மனிதனிடம்‌ 
தேவை என்பதை வலியுறுத்துகின்றார்‌. “பிராணிகள்‌ வதைத்‌ தடுப்புச்‌ சட்டம்‌ 
கண்டிப்புடன்‌ செயல்பட வேண்டுமென்கிறார்‌. 

'பூனாத்தி' என்ற சிறுகதைத்‌ தொகுப்பில்‌ 'விடுதலை' என்ற தலைப்பில்‌ 


'திம்மன்‌' என்ற பாத்திரத்தின்‌ வாயிலாக, திம்மனுக்குத்‌ தான்‌ ஆசையாக வளர்த்த 


158 


ஆட்டுக்குட்டியைக்‌ கந்துவட்டிக்காரன்‌ பிடித்துக்கொண்டு போன செய்தி அறிந்து 
வருந்துகின்றான்‌, அதனைக்‌ குறிப்பிடும்‌ பொழுது, 
“கொண்டு போனவன்‌ வெட்டி சமைத்திருப்பானோ! 
எப்படியெல்லாம்‌ அது துடித்திருக்கும்‌. சத்தம்‌ வரவர, கதறக்‌ கதற 
எப்படி அலறி இருக்கும்‌! நாம்‌ சாப்பிடும்‌ மாமிசம்‌ கூட அப்படி 
வந்ததுதானே! எவ்வளவு வலியில்‌ இதை நாம்‌ ருசிக்க நேர்கிறது 
க பின்பு அவன்‌ மாமிசம்‌ சாப்பிடுவதை அடியோடு நிறுத்தி 


விட்டான்‌” 
விலங்கிடம்‌ திம்மன்‌ மனிதநேயத்துடன்‌ நடந்துக்கொள்ளும்‌ நிலையைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌ இறையன்பு. 

குழந்தை இல்லாத தம்பதிகளிடம்‌ ஒரு பூனை அடைக்கலமாகிறது. அது 
குட்டிபோடுகிறது. அப்பூனையின்‌ மீது தம்பதியினர்‌ அன்பு கொள்கின்றனர்‌. பின்பு 
அத்தம்பதியினருக்குக்‌ குழந்தைப்‌ பிறக்கிறது. அவருடைய மனைவி 
அப்பூனைக்குப்‌ பூனாத்தி என்று பெயரிட்டு பாசமுடன்‌ வளர்க்கிறாள்‌. ஒருநாள்‌ 
அதனை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய கட்டாயச்‌ சூழல்‌ ஏற்படும்போது 
மனைவி வருந்துகிறாள்‌. அவளுடைய கணவன்‌ வீட்டு வேலைக்காரனைக்‌ 
கூப்பிட்டு பூனாத்தியை வெளியேற்ற வேண்டும்‌ என்றபோது, 
a நான்‌ வேணுமின்னா அம்மா வீட்டிற்குப்‌ போய்‌ 
விடுகிறேன்‌, அதைத்‌ தொந்தரவு பண்ண வேண்டாம்‌” என்றாள்‌. 
ந்ல்ல என்‌ மனைவி கலங்குவதையும்‌ விக்கித்து அழுவதையும்‌ 
பார்க்க முடிந்தது. சில நேரங்களில்‌ மனத்தைக்‌ கல்லாக்கிக்‌ 
கொண்டுதான்‌ காரியமாற்ற வேண்டியிருக்கிறது .....ஃஃப ஏய்‌ 
பூனாத்தி வந்து விட்டாயா வா வா! என்றேன்‌. குட்டிகளைக்‌ 
காணவில்லை. என்னைப்‌ போய்‌ இப்படி அனாகையாய்‌ 


விட்டுவிட்டீர்களே என்பது போல பார்த்தது. அதன்‌ பார்வையை 


சகிக்க முடியாமல்‌ திணறினேன்‌. பப அடுத்த நாள்‌ முதல்‌ 
மாரிமுத்துவிடம்‌ அதை நன்றாகப்‌ பார்த்துக்‌ கொள்ளும்படி 
கூறினேன்‌... ஐயா பூனாத்தி செத்து விட்டது ஐயா 


என்றான்‌ அழுதவாறே, எனக்கு பயங்கர அதிர்ச்சி பபப 


159 


அன்று முழுவதும்‌ எனக்குப்‌ பணியே ஓடவில்லை. மறுநாள்‌ என்‌ 
மனைவி ஏங்க! நம்ம குழந்தையைப்‌ பார்த்தாப்‌ பூனாத்தி 
சந்தோஷப்படுமில்லே பபப இன்னமும்‌ அந்தப்‌ பூனாத்தி 
உயிரோடு இருப்பதாக அவள்‌ சந்தோஷப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. நன்றியறிதலுடன்‌ எந்தப்‌ பூனையைப்‌ 
பார்த்தாலும்‌ பூனாத்தி நினைவு வருவதை என்னாலும்‌ தவிர்க்க 
முடியவில்லை” 
என்ற சிறுகதையின்‌ வரிகள்‌ விலங்குளிடம்கூட மனிதநேயத்துடன்‌ நடந்து 
கொள்ளும்‌ மனிதர்களை வெளிப்படுத்துகின்றன. 
தண்ணீர்த்‌ தொட்டிக்கு அருகில்‌ மயங்கிக்‌ கிடந்த அணிலைக்‌ கால்நடை 
மருத்துவமனைக்கு எடுத்துச்‌ சென்று அதனைக்‌ காப்பாற்றி அணில்‌ 
தங்குவதற்காகத்‌ தன்னுடைய புத்தக அலமாரியை ஒதுக்கிக்‌ கொடுத்த செயல்‌ 
மூலம்‌ விலங்குகளிடம்‌ இரக்கமும்‌ கருணையும்‌ கொண்ட மனிதர்கள்‌ இருப்பதை 
வெளிப்படுத்துகின்றனர்‌. 
ல்‌ அணில்‌ தொடையில்‌ ஊசி ஏறியது. சிறிது நேரத்தில்‌ 
அணில்‌ விழித்தது, பண்ணையாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி  ........... 
கிண்ணத்தில்‌ பால்‌ வைப்பா, நீ இன்னைக்கி மூச்சூடும்‌ 
பக்கத்திலேயே இருந்து பாதுகாக்க, பூனை ஏதாவது வந்து 
கல்விடப்‌ போகுது ........ அணிலுக்காக புத்தக ஷெல்‌ஃப்‌ ஒதுக்கித்‌ 
தரப்பட்டது. பழம்‌, பால்‌ எல்லாம்‌ அங்கேயே தரப்படும்‌ ........... 
என்ற சிறுகதை மூலம்‌ பண்ணையாரின்‌ பண்பை உணர்த்துகின்றார்‌. 
இவ்வாறு கருணைத்தன்மை என்பது எல்லா உயிர்களிடமும்‌ இருக்க 


வேண்டிய உயர்ந்த பண்பாகும்‌ என்பதை வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 
முடிவுரை 


*மனிதநேயச்‌ சிந்தனைகள்‌ என்ற மூன்றாம்‌ இயலில்‌ மனிதன்‌ தன்னைச்‌ 


சார்ந்தவர்களிடம்‌ மட்டுமன்றி அனைவரிடமும்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ 


160 


கருணையுடன்‌ நடந்துகொள்ளும்‌ பண்பே மனிதநேயம்‌ என்ற சிந்தனை 


இறையன்புப்‌ படைப்புகளில்‌ வெளிப்படுவதை அறியமுடிகின்றது. 


மனித இனத்தின்‌ அடிப்படைப்‌ பண்பே அனைவரையும்‌ சமமுடன்‌ 
நோக்குவதாகும்‌. மக்கட்பண்புடன்‌ வாழ்பவரே மனிதராவர்‌. பழிபாவத்திற்கு 
அஞ்சி, எல்லா இனமக்களுக்கும்‌ உதவும்‌ உள்ளம்‌, உண்மையாய்‌ வாழ்வது 
ஆகிய இரண்டும்‌ மனிதப்பண்பின்‌ சாரம்‌ என்பதை அறிஞர்களின்‌ கூற்றுகள்‌ வழி 
அறியமுடிகின்றது. 

மனிதநேயப்‌ பண்பால்‌ மனிதரிடம்‌ அன்பு வளரும்‌. ஏற்றத்தாழ்வுகள்‌ நீங்கி, 
ஒத்த சமநிலை, உருவாகி, பொருளாதார உதவிகள்‌ மட்டுமன்றி, பொருளில்லா 
நிலையிலும்‌ அரவணைப்பு, கருணைப்‌ பார்வை, அருள்‌ என்ற இரக்கக்குணம்‌, 
பொறுத்துக்கொள்ளுதல்‌ போன்ற பண்புகளே மனிதநேயம்‌ என்பதைக்‌ 
காப்பியங்களின்வழி எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 

தமக்கென வாழாமல்‌ எல்லோரும்‌ இன்புற்றிருக்க நினைப்பதும்‌, 
தனிமனிதனுக்கு மட்டுமின்றி, சமுதாயம்‌ முழுமைக்கும்‌ நலம்‌ தரும்‌ செயல்களைச்‌ 
செய்வதும்‌, ஒருவர்‌ துன்பத்தைப்‌ போக்குவதும்‌, வறுமைநிலையைப்‌ போக்க 
கொடை அளித்து அவர்களை வாழ்விக்கச்‌ செய்த நிலையைத்‌ தொல்காப்பியமும்‌ 


சங்கஇலக்கியமும்‌ குறிக்கின்றன. 


இல்லறம்‌ என்பது, விட்டுக்கொடுத்து புரிந்து வாழும்‌ தன்மையே என்றும்‌, 
அதன்‌ வழியில்‌ சங்ககாலத்‌ தமிழர்‌ வாழ்க்கை நடத்தினர்‌ என்றும்‌, அமிழ்தமே 
கொடுத்தாலும்‌ தனித்து உண்டு வாழும்‌ பண்பிலர்‌ தமிழர்‌ என்றும்‌ தமிழர்களின்‌ 
மனிதநேயப்‌ பண்பைச்‌ சங்கப்‌ பாடல்கள்வழி எடுத்தியம்பியுள்ளார்‌ இறையன்பு. 

முகமலர்ச்சியில்‌ மட்டும்‌ அல்லாது அகத்திலும்‌ இனிமையுடன்‌ 
நடந்துகொள்வதே மனிதநேயம்‌ என்று குறளும்‌, மானுடத்தின்‌ மாண்பில்‌ 


கடவுளைக்‌ காணமுடியும்‌ என்று பக்தி இலக்கியமும்‌ பசியும்‌, பிணியும்‌ பகையும்‌ 


161 


இல்லாமல்‌ மனிதகுலம்‌ வளமுடன்‌ வாழ வேண்டும்‌ என்று காப்பியமும்‌ அன்பே 
சிவம்‌ என்று அன்புவழியில்‌ மனிதன்‌ நடந்தால்‌ அன்பினில்‌ சிவத்தைக்‌ காணலாம்‌ 
என்று சித்தர்‌ பாடல்களும்‌ கூறும்‌, மனிதநேயமும்‌ இறையன்பு படைப்பில்‌ 
இடம்பெற்றுள்ளதைச்‌ சான்றுடன்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 

மாற்றாரின்‌ துன்பம்‌ கண்டு உடனே உதவும்‌ குணமே மனிதநேயம்‌. ஆசை, 
கோபம்‌, வன்மம்‌, மொழிச்சிக்கல்‌, சமயம்‌, சாதி என்று பாகுபாடில்லாமல்‌ 
அனைவரையும்‌ அரவணைக்கும்‌ பண்பே மனிதநேயம்‌ என்று தமிழ்த்தென்றல்‌ 
திரு.வி.க. குறிப்பிடுவதையும்‌, கல்வி, உணவு, உடை, உறையுள்‌ என எல்லார்க்கும்‌ 
எல்லாம்‌ என்ற பண்பில்‌ வாழ்வதே மனிதநேயம்‌ என்று இலக்கியங்கள்வழி 
எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 

திடமான இதயமும்‌, அயராத உழைப்பும்‌ உள்ளவர்களே மானுடத்தின்‌ 


சோகங்களைப்‌ போக்கி வறுமையை மாற்றி வளமாக்குபவர்கள்‌. 


இயற்கையின்‌ பேரிடர்களில்‌ சிக்கித்‌ தவிப்பவர்களைத்‌ தமது உயிரையும்‌ 
பொருட்படுத்தாது காப்பாற்றுபவர்களே மனிதரில்‌ புனிதர்‌ என்றும்‌, பறவை, 
விலங்கினங்கள்‌, தாவர இனங்களையும்‌ தனது உற்றார்‌, உறவினர்‌, 
குழந்தைகளைப்போல நேசிக்கும்‌ பண்பே மனிதநேயம்‌ என்று கூறும்‌ 


வெ.இறையன்புவின்‌ சிந்தனை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 

உயிரின்‌ உன்னதப்‌ பண்பே விருந்தோம்பல்‌ என்றும்‌, பொருட்செல்வத்தின்‌ 
பயனே பிறருக்குப்‌ பகிர்ந்து அளிப்பதும்‌, பொருளாதாரம்‌ சீர்பெற நீர்நிலைகளை 
ஏற்படுத்தி, பாதுகாத்து, இயற்கை வளங்களைப்‌ பராமரித்தால்‌ மக்கள்‌ 
வாழ்க்கையில்‌ வளம்‌ பெறுவர்‌ என்ற ஆசிரியரின்‌ உயரிய மனிதநேயச்‌ சிந்தனை 
விளக்கப்பட்டுள்ளது. 

மருத்துவ மாணவரின்‌ உள்ளார்ந்த அர்ப்பணிப்பில்‌ பழங்குடி மக்களின்‌ 


வாழ்வாதாரம்‌ உயர்ந்த நிலையும்‌, பொருளில்லா நிலையில்‌ அன்பை, 


162 


புன்னகையை, வாழ்க்கையை, ஆறுதல்‌ மொழியை, கண்களின்வழி கருணையைத்‌ 
தருவதே செயலினால்‌ செய்யும்‌ மனிதநேயம்‌ என்றும்‌, மனிதனின்‌ நேர்மைப்‌ 
பண்பும்‌, தூயஉள்ளமும்‌ கொண்டு தன்னையே பிறருக்குத்‌ தரும்‌ மனிதன்‌ 
மகானாகவும்‌, பிறர்‌ அறியாமலேயே உதவிசெய்யும்‌ மனிதன்‌ புத்தராகவும்‌ 
மிளிர்வதே மனிதநேயப்‌ பண்பு என்னும்‌ ஆசிரியரின்‌ கருத்து 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

நாம்‌ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும்‌ ஒவ்வொருவரையும்‌ புதியதாகப்‌ 
பார்ப்பதுபோல நினைத்து நேசித்து வருதலே மனிதநேயம்‌. பெற்றோர்கள்‌ 
குழந்தைகளுக்கு அன்பு, கருணைத்‌ அவர்களுக்கான கடமை, பொறுப்புகளையும்‌ 
உணர்த்த வேண்டும்‌ என்றும்‌ குழந்தை வளர்ப்பின்‌ மூலம்‌ மனிதநேயம்‌ மலரும்‌ 
என்றும்‌ ஆசிரியர்‌ வலியுறுத்தியுள்ளார்‌. 


விவசாயப்‌ பொருட்களின்‌ விளைச்சல்‌, உணவுப்பொருட்களின்‌ பயன்பாடு 
போன்றவை பற்றியும்‌ குழந்தைகளுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்துப்‌ பயிற்சி 
அளித்தால்‌ சரியான முறையில்‌ வருங்கால சமுதாயம்‌ உருவாகும்‌ என்ற 


இறையன்புவின்‌ உயரிய சிந்தனை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 

உலகின்‌ உயிர்ப்பு, பூமியின்‌ பூபாளம்‌, பூமியின்‌ பரிணாம வளர்ச்சி எனச்‌ 
சகலத்திற்கும்‌ பெண்ணே நாயகி ஆவாள்‌. இல்லாள்‌ இருப்பதால்தான்‌ இல்லறம்‌ 
நல்லறமாகிறது. சமுதாயம்‌ மேன்மையடைகிறது. உலகின்‌ நாகரிகம்‌ 
பெண்ணிடமிருந்தே தோன்றுகிறது. அதனால்‌ பெண்ணினத்தைச்‌ சீரழிக்காமல்‌ 
சீர்படுத்தி அவர்களைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்தல்‌ வேண்டும்‌ என்கின்றார்‌. 

இளைஞர்கள்‌ தேவையற்ற கற்பனை, கனவுகளில்‌ சிக்கிச்‌ சுழலாமல்‌, 
ஆக்கப்பூர்வமான செயல்களில்‌ ஈடுபட்டு சுயத்துடன்‌ உழைத்து வாழப்‌ பழகிக்‌ 


கொள்ள வேண்டும்‌. 


163 


விலங்குகளிடம்‌ மனிதன்‌ அன்பாக, கருணையுடன்‌ நடந்துகொண்டால்‌ 
விலங்கினமும்‌ நட்புடன்‌ நடந்துகொள்ளும்‌ என்ற ஆன்மநேயத்தையும்‌, இன்றைய 
அரசியல்‌ தலைவர்கள்‌ தங்களது சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றாமல்‌ 
உண்மையான, நேர்மையான முறையில்‌ மனிதாபிமானத்துடன்‌ செயலாற்ற 
வேண்டும்‌ என்ற மனிதநேயத்தையும்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. 

தலைவியும்‌ தலைவனும்‌ ஒழுக்கத்துடன்‌ ஒற்றுமையுடன்‌ இணைந்து 
வாழ்க்கை நடத்தினால்‌ அங்கு தாய்மைக்‌ குணம்‌ மேலோங்கும்‌ என்ற இல்லற 
மனிதநேயத்தையும்‌, அரசு அதிகாரிகள்‌ மக்களுக்காகப்‌ பணியாற்றும்‌ 
மனிதநேயத்தையும்‌ வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 

இன்றைய உலகில்‌ அமைதி நிலவ அன்பு, கருணை போன்ற உயரிய 
மானுடப்பண்பு வேண்டும்‌ என்று இறையன்பு தமது கவிதை, புதினம்‌ 


சிறுகதைகள்‌ மூலம்‌ வலியுறுத்தியுள்ளதை அறியமுடிகின்றது. 


சம்‌ அ அதக 2 ச 


N லவ = 9 9 _ 9 _ 9 _ 9 _அ_ 9 அ_ அ அ 
க ரு பனம்‌ க) த்‌ வன்‌ ப: ப 


DN NNN NKNNNN 
க்‌ ப்தி தன்‌ ம்‌ தைது நன்று ற னு 


164 


குறிப்புகள்‌ 


வ.நா.விஸ்வநாதன்‌, மனித உரிமைகள்‌, ப.145. 
ந.ஆனந்தம்‌, இந்தியாவின்‌ சில அடிப்படைப்‌ பிரச்சினைகள்‌, ப.80. 
வே.முத்துலக்குமி, பண்பாட்டுச்‌ சிந்தனைகள்‌, ப.108. 


சிற்பி பாலசுப்பிரமணியன்‌, பழங்காலத்தமிழர்‌ வாழ்வில்‌ மனிதநேயம்‌, ப.72. 


வே.முத்துலக்குமி, பண்பாட்டுச்‌ சிந்தனைகள்‌, ப.108. 
கீ.வீரமணி, வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌, ப.43. 
வ.நா.விஸ்வநாதன்‌, மு.நூ., ப.160. 

மேலது, ப.169. 

தொல்‌.பொருள்‌., நூ.1165. 

மேலது, நூ.1037. 

புறநா., பா.204. 

மேலது, பா.182. 

மேலது, பா.195. 

மேலது, பா.189. 

நற்‌., பா.198. 

கலி., பா.133. 

நற்‌., பா.210. 

பதிற்று., பா.55:21. 

குறள்‌.993. 


கோக்கலை ஜே.ராஜன்‌ (௨.ஆ., தாயுமானவர்‌ பாடல்‌ மூலமும்‌ உரையும்‌, 
ப.261. 


மேலது, ப.279. 

திருமூலர்‌ அருளிச்‌ செய்த திருமந்திரம்‌ மூலமும்‌ தெளிவுரையும்‌, ப.165. 
மேலது, ப.154. 

ஜெ.ஸ்ரீசந்திரன்‌, ஐம்பெருங்காப்பியங்கள்‌ மூலமும்‌ உரையும்‌, ப.54. 
கோ.மோகனரங்கன்‌, நல்ல உலகம்‌ நாளை மலரும்‌, ப.20 
வெ.இறையன்பு, நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, ப.8 
வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.84 

மேலது, ப.84 

மேலது, ப.108 


30. 
ls 
32: 
33. 
34. 
33. 
36. 
37. 
38. 
29. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
22 
2 
54. 
22, 
56. 
1 
58. 
39. 
60. 


165 


வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.108 
மேலது, ப.110 

வெ.இறையன்பு, வேடிக்கை மனிதர்கள்‌, ப.8 

மேலது, ப.41 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்‌ பயணம்‌, ப.83. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, மூன்றாம்‌ பாகம்‌, ப.16. 
மேலது, இரண்டாம்‌ பாகம்‌, ப.36. 

மேலது, ப.38. 

வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, பக்‌.92-93. 


மேலது, பக்‌.91-94 


மேலது, ப.96 
மேலது, ப.96 
வெ.இறையன்பு, 
குறள்‌.734. 
வெ.இறையன்பு, 
குறள்‌.29. 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 
வெ.இறையன்பு, 


வாழ்க்கையே ஒரு வழிபாடு, பக்‌.96-97. 


வாழ்க்கையே ஒரு வழிபாடு, பக்‌.104-105. 


நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, ப.38. 
ஏழாம்‌ அறிவு (பாகம்‌-D, ப.30. 

ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (பாகம்‌-[1), ப.67 
மென்காற்றில்‌ விளைசுகமே, ப.27. 
வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.107. 
வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.135-136. 
வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.140. 
வேடிக்கை மனிதர்கள்‌, ப.2-3. 

ஏழாம்‌ அறிவு (பாகம்‌-11]), ப.45. 
எப்போதும்‌ இன்புற்றிருக்க, ப.122 
ஆத்தங்கரை ஓரம்‌, ப.45. 

வேடிக்கை மனிதர்கள்‌, ப.17-18 
பூனாத்தி, பக்‌.6-7. 


மேலது, பக்‌.117-119. 


வெ.இறையன்பு, 


அரிதாரம்‌ (வைக்கோல்‌ கன்றுகள்‌), ப.111 


இயல்‌-4 
தனனம்பிக்கைச 


சிந்தனைகள்‌ 


166 


இயல்‌-4 
தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 

இறையன்புவின்‌ படைப்புகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு கோணத்தில்‌ 
சமுதாயத்தைப்‌ பற்றியே சிந்திக்கின்றன. இவருடைய படைப்புகளில்‌ மனநலச்‌ 
சிந்தனைகளே அதிகம்‌ பேசப்படுகின்றன. ஆறாம்‌ அறிவை உடைய 
மனிதப்பிறவி என்பது மகத்தான ஆற்றலையுடையது. மனிதன்‌ சிந்தித்துச்‌ 
செயலாற்றியதன்‌ காரணமாகவே உலகில்‌ நாகரிக மாற்றம்‌ ஏற்பட்டது. 
இவ்வாறான மனிதனின்‌ சிந்திக்கும்‌ ஆற்றல்‌ பூமியில்‌ இருந்து பால்வீதி மண்டலம்‌ 
வரை எங்கும்‌ வியாபித்துள்ளது. இந்த மனிதனின்‌ மனதில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ 
நன்மையாகவோ தீமையாகவோ நிகழ்கின்றன. பிறவியில்‌ மனிதனாகப்‌ 
பிறந்தவன்‌ வாழ்விலும்‌ மனிதனாக வாழவேண்டும்‌. முழுமனிதனாக வாழ்வதற்கு 
முதலில்‌ அவன்‌ தன்னை அறியவேண்டும்‌. தன்னை அறிவதற்கு அவனது 
வாழ்வில்‌ மனத்தெளிவு வேண்டும்‌. மனம்‌ தெளிவு பெற மனத்திற்குள்‌ இருக்கும்‌ 
இருளை அகற்றி ஒளியைப்‌ பெற வேண்டும்‌. அவ்வாறு பெறுகின்ற ஒளியே 
வாழ்வியல்‌ நெறியைச்‌ சிந்தனையாகக்‌ கொடுக்கின்றது. இத்தகைய வாழ்வியற்‌ 
சிந்தனைகளுள்‌ ஒன்றாகிய தன்னம்பிக்கை பற்றி அவரது படைப்புகள்‌ 
வெளிப்படுத்தும்‌ கருத்துக்களை வகைதொகைப்படுத்தி விளக்குவதாக இவ்‌ இயல்‌ 
அமைகின்றது. 

மனிதனின்‌ அறிவு வளர்ச்சிக்குச்‌ சிந்தனையே அடிப்படையானது. கருத்துப்‌ 
பரிமாற்றமே சிந்தனை வளரத்‌ தூண்டுகோலாகும்‌. சிந்தித்துச்‌ செயல்பட்டதன்‌ 
விளைவே இன்றைய மனிதனின்‌ வளர்ச்சி நிலையாகும்‌ என்பர்‌. அம்மனிதன்‌ பல 
தடைகளைத்‌ தாண்டித்தான்‌ வாழ்க்கையைப்‌ பெறவேண்டியுள்ளது. வாழ்க்கையில்‌ 
சிறப்பதற்கு நம்பிக்கை தேவை. அத்தகைய நம்பிக்கையை ஊட்டுவது 


இலக்கியமாகும்‌. 


167 
சமுதாயத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ தன்னையறிந்து, பிறரையும்‌ அறிந்து 
வாழ்க்கையில்‌ உயர்ந்த சிந்தனையுடைய வாழ்வை அடைய வேண்டும்‌ 
என்பதையே இறையன்பு தமது படைப்புகளில்‌ முக்கிய கொள்கையாகக்‌ 
கொண்டு எழுதி வருகின்றார்‌. அவரது படைப்புகளில்‌ இடம்பெற்றுள்ள 
பல்வேறுபட்ட தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ இங்கு ஆராயப்படுகின்றன. 
நம்பிக்கை 

எழுத்தும்‌ சொல்லும்‌ மனித உள்ளங்களை உற்சாகப்படுத்தும்‌ 
ஊக்கமருந்தாக இருக்க வேண்டும்‌. தோல்வியில்‌ துவண்டு போகாமல்‌ 
தோல்வியை வெற்றியாகக்‌ கொண்டு செயல்படுவதாக அமைய வேண்டும்‌ 
என்பர்‌ சான்றோர்கள்‌. 

“ஒரு பேனா குனிகிறபோது சமுதாயம்‌ நிமிர்கிறது' என்பது ஆன்றோரின்‌ 
வாக்கு. அவ்வகையில்‌ சமுதாயம்‌ தலைத்தோங்க உலகின்‌ நாகரிக மாற்றத்திற்கு 
எழுத்து அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. “பிரெஞ்சுப்‌ புரட்சி உருவாக, 
சமத்துவம்‌ அமைய 'ரூஸோ', வால்டர்‌; போன்றோர்களின்‌ எழுத்துக்கள்‌ 
பெரும்பங்கு வகித்துள்ளதை அறியமுடிகிறது. எனவே, மனித வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கை ஏற்பட சான்றோர்களின்‌ ஆக்கப்பூர்வக்‌ கருத்துக்கள்‌ வழிகாட்டியாக 
விளங்குவதை அறியமுடிகின்றது. 


உருஷ்ய நாட்டின்‌ புரட்சிக்குக்‌ 'காரல்மார்க்சின்‌ எழுத்துக்களும்‌, 'லியோ 


டால்ஸ்டாயின்‌ எழுத்துக்களும்‌", 'மார்க்சியம்‌ கார்க்கியின்‌ எழுத்துக்களும்‌” 
காரணமாக அமைந்தன என்பதை வரலாற்றுச்‌ சான்றுகளின்‌ மூலம்‌ 
அறியமுடிகின்றது. 


பாரத தேசத்தில்‌ அண்ணல்‌ மகாத்மாவின்‌ விடுதலைப்‌ போராட்ட 


எழுச்சிக்கு அவரது எழுத்தும்‌ காரணம்‌ என்பதை அறிகின்றோம்‌. ரஸ்கின்‌ 


168 
எழுதிய 'கடையனுக்கும்‌ கதிமோட்சம்‌' என்ற நூலே காந்தியடிகளின்‌ வாழ்வில்‌ 
மாற்றம்‌ ஏற்படக்‌ கரணமாயிற்று. “அரிச்சந்திர நாடகம்‌' அவரை உண்மைவழியில்‌ 
வாழ வழிவகுத்தது. 

தமிழகத்தில்‌ பாரதியாரின்‌ எழுத்துக்கள்‌ விடுதலைவேட்கையை மக்கள்‌ 
மனதில்‌ விளைவித்தது. பகுத்தறிவுச்‌ சிந்தனையோடு சுயமரியாதைக்‌ 
கருத்துக்களைத்‌ தம்‌ கவிதையாக எழுதிய “பாரதிதாசனின்‌ கவிதைகள்‌ புதிய 
உலகைக்‌ காண வழிவகுத்தது. எனவே சான்றோர்களின்‌ நல்லெண்ணக்‌ 
கருத்துக்களே மனிதன்‌ வாழ்க்கையில்‌ தன்னம்பிக்கையுடன்‌ தலைநிமிர்ந்து வாழ 
வழிவகுத்தது என்பதை அறியலாம்‌. 
நம்ரிக்கை - விளக்கம்‌ 

வாழ்க்கையினுடைய உயிர்த்துடிப்பு,, ஆணிவேர்‌ தன்னம்பிக்கைதான்‌. 
தன்னம்பிக்கை உள்ள மனிதன்‌ வாழ்க்கையில்‌ கடைசிநிமிடம்‌ வரை 
போராடுகிறான்‌. 

“தன்னம்பிக்கை என்பதற்கு ஒருவன்‌ தன்னினும்‌ தனது ஆற்றல்‌ 

திறமையிலும்‌ கொண்டிருக்கும்‌ நம்பிக்கை”" 
என்று வெப்ஸடர்‌ அகராதி பொருள்‌ தருகின்றது. 

தன்னம்பிக்கை நிரம்பியவன்‌ தரணி ஆளமுடியும்‌' என்பது பழமொழி. 
மிகச்‌ சாதாரண நிலையிலிருந்து உன்னத நிலையை அடைந்தவர்களின்‌ 
சரித்திரத்தைப்‌ புரிந்துகொண்டால்‌ அவர்களது உயர்விற்குக்‌ காரணம்‌ அவர்களின்‌ 
தன்னம்பிக்கைதான்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்ள இயலும்‌ என்பர்‌ “விமல்நாத்‌' 
என்னும்‌ ஆசிரியர்‌. நம்மால்‌ முடியும்‌ என்ற மனநிலையோடு ஒரு செயலைச்‌ 


செய்து முடிக்கும்‌ ஆற்றல்‌ உள்ளவரையே தன்னம்பிக்கை நிறைந்தவர்‌ என்பர்‌. 


169 


“மகாகவி பாரதியை அவரது சமகாலத்தில்‌ மகாகவியாக யாரும்‌ 
அங்கீகரிக்கவில்லை! பிழைக்கத்‌ தெரியாதவன்‌ என்பதே சமூகம்‌ 
அவர்மீது வைத்திருந்த அபிப்பரொயம்‌. ஆனால்‌ பாரதி தன்மீது 
வைத்திருந்த அபிப்பிராயம்‌ முற்றிலும்‌ வேறு. 

£புவியனைத்தும்‌ போற்றிட வான்‌ புகழ்‌ படைத்துத்‌ 
தமிழ்மொழியைப்‌ புகழில்‌ ஏற்றும்‌ 

கவியரசர்‌ தமிழ்நாட்டுக்கு இல்லையெனும்‌ 

வசை என்னால்‌ கழிந்தது" 

என்பதே பாரதிக்கு பாரதிமீதான அபிப்பிராயம்‌. பிறரது 
அங்கிகாரங்களைவிட அவரது அங்கீகாரங்களே 
அபிப்பிராயங்களே ஜெயித்தன”- 


என்றும்‌ தன்னம்பிக்கைக்கு விளக்கம்‌ அளிக்கிறார்‌ சுகி.சிவம்‌. எந்த நேரத்திலும்‌ 


எந்த நிலையிலும்‌ விழிப்பாக இருந்தால்‌ வெற்றியடைய முடியும்‌ என்கிறார்‌ 


சுகி.சிவம்‌. 


“உங்களைச்‌ சுற்றி ஊழிக்கால இருள்‌ படர்ந்திருந்தாலும்‌ 
பரவாயில்லை. உங்கள்‌ உள்ளத்தில்‌ மட்டும்‌ நம்பிக்கையின்‌ சிறு 
ஒளி கீற்றாக இருந்தால்போதும்‌, நீங்கள்‌ என்றாவது ஒருநாள்‌ 
வெளிச்சத்திற்கு வந்தே தீருவீர்கள்‌ என்கிறார்‌. அதை அடைய 
வேண்டும்‌ என்கிற தெளிவு நம்மிடம்‌ இருந்தால்‌ அதை 
கண்டிப்பாக அடைந்தே தீருவோம்‌” 


வெற்றி, தோல்விகளை நமது எண்ணங்களே நிர்ணயிக்கின்றன. 
சவால்களை எதிர்த்துப்‌ போராடினால்‌ வாழ்க்கையில்‌ வெற்றி பெறலாம்‌. 
சிக்கல்களுக்குப்‌ பயம்‌ கொள்ளாமல்‌ சிக்கல்களைக்‌ களைய முயற்சி மேற்கொள்ள 
வேண்டும்‌. பிறரது தரமான விமர்சனங்களை மதிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


அளவுக்கு மீறிய விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. 


முயற்சி தோல்வியடைந்தால்‌ விடாமுயற்சி வேண்டும்‌. முயற்சிக்கு எல்லை 


இல்லை என்கிறார்‌ சுகி.சிவம்‌. நம்மைச்‌ சுற்றி என்ன நடக்கின்றது எப்படி 


170 


எவ்வாறெல்லாம்‌ ஏமாற்றப்படுகின்றோம்‌; கொள்ளையடிக்கப்படுகின்றோம்‌ என்ற 
விழிப்புணர்வு தேவை. நமது ஒவ்வொரு செயலிலும்‌, ஒவ்வொரு வினாடியிலும்‌ 
விழிப்பாக இருக்க வேண்டும்‌. அதற்குப்‌ பொறுமையும்‌ தன்னம்பிக்கையும்‌ 
வேண்டும்‌ என்கிறார்‌ சுகி.சிவம்‌. 

வாழ்க்கையின்‌ மூலதனம்‌ 

திறமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, பொறுமை, சேமிப்பு ஆகியன 
வேண்டும்‌. நமக்கு ஏற்படும்‌ அவமானமே நம்மை வாழ்க்கையில்‌ உயர்ந்த 
நிலைக்குக்‌ கொண்டு செல்லும்‌ வெகுமானம்‌ என்பதைப்‌ புரிந்து கொண்டு வாழ 
வேண்டும்‌. இதுவே நமது வாழ்க்கையின்‌ மூலதனமாகும்‌ என்கிறார்‌. 

நம்பிக்கையே மனிதன்‌ வாழும்‌ வாழ்க்கையின்‌ அடித்தளம்‌ ஆகும்‌. 
வாழ்க்கையில்‌ வெற்றி பெற்ற வெற்றியாளர்களைக்‌ கண்டு உங்கள்‌ வெற்றியின்‌ 
காரணம்‌ என்னவென்று கேட்டால்‌ தன்மீதுள்ள நம்பிக்கையும்‌ தனது முயற்சியும்‌ 
என்பர்‌. 

“எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார்‌ 

திண்ணியர்‌ ஆகப்‌ பெறின்‌" 
என்ற குறள்‌ முயற்சியையும்‌ தன்னம்பிக்கையையும்‌ வலியுறுத்துகிறது. 

“முடியாது என்பதும்‌ 
விடியாது என்பதும்‌ 
முடமான வார்த்தைகள்‌! 
கிடையாது என்பதும்‌ 
இயலாது என்பதும்‌ 
சோம்பேறி ஓலங்கள்‌! 
விதியென்ற கூச்சலும்‌ 
சதியென்ற புலம்பலும்‌ 
இயலாமை வாதங்கள்‌!” 


என்ற கமலா கந்தசாமியின்‌ புதுக்கவிதை வரிகள்‌ தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையை 


வெளிப்படுத்துகின்றன. 


171 


“நம்பிக்கைதான்‌ நிகழ்ச்சிகளை உருவாக்குகின்றது. எந்தத்‌ 
திட்டத்திலும்‌ முக்கியமான அம்சம்‌ நம்பிக்கை. நம்பிக்கை 
இல்லாமல்‌ வெற்றிகரமான விளைவுகள்‌ இல்லை. இது 


அடிப்படை உண்மை” 
என்ற மனோதத்துவ நிபுணரான வில்லியம்‌ ஜேம்சின்‌ கருத்தினை எடுத்து 


மொழிந்துள்ளார்‌ சிவசூரியன்‌. 


“தன்னால்‌ முடியும்‌ என்னும்‌ மனஉறுகி, தன்மீதே 
கொண்டிருக்கும்‌ நம்பிக்கை” 
எனக்‌ கிரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ அகராதி பொருளுரைக்கின்றது. 
தன்னம்பிக்கையை உளவியல்‌ சார்ந்தது என்றும்‌ கூறுவர்‌. 
“நீங்கள்‌ பலவீனமானவர்கள்‌ என்று எண்ணிக்கொண்டிருந்தால்‌ 
நீங்கள்‌ பலமற்றவர்களாகவே ஆகிவிடுவீர்கள்‌. நீங்கள்‌ பலம்‌ 
பொருந்தியவர்கள்‌ என்று எண்ணினால்‌ பலமுடையவர்களாகவே 
ஆகிவிடுவீர்கள்‌” 


என்பதில்‌ தன்னம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகள்‌ உள்ளத்திலிருந்து 


தொடங்குகிறது என்பது புலனாகுகின்றது. 


“அமைதியாக இருப்பதிலும்‌ நம்பிக்கையுடன்‌ செயல்படுவதிலும்‌ 
மாபெரும்‌ சக்தி நிறைந்திருக்கிறது'* 
என்று “பைபிளில்‌” கூறப்பட்டுள்ளதை எடுத்துக்காட்டுகின்றார்‌ ராவ்‌. 
“ஒவ்வொரு மனித செல்லும்‌ சிகைத்துச்‌ 
சின்னாபின்னமாக்கப்பட்டாலும்‌ பீனிக்ஸ்‌ பறவை போல்‌ 
சிலிர்த்துப்‌ புதிதாய்ப்‌ பிறக்க மனிதனால்‌ மட்டுமே இயலும்‌" 
என்பதற்கேற்ப மனிதன்‌ பல தடைகளைத்‌ தாண்டித்தான்‌ வாழ்க்கையைப்‌ பெற 
வேண்டியிருக்கிறது. எப்படி வாழ்வது என்பதை அறிந்தபிறகே வாழ்க்கையை 


வசப்படுத்தினார்கள்‌. அப்படி வாழ்வதற்குத்‌ தன்னம்பிக்கைத்‌ தேவை என்பதை, 


72 


“மனித முன்னேற்றத்திற்கு முதற்படி அவன்‌ முதலில்‌ தன்னை 


நம்புவது; தனக்கு வரும்‌ பிரச்சினைகளுக்கு வேறு யாராவது 


வந்து தீர்வு சொல்லமாட்டார்களா? என ஏங்காமல்‌ இருப்பது” 


என்கிறார்‌ இறையன்பு. 


“இன்றைய நாளைக்‌ காட்டிலும்‌ நாளை இன்னும்‌ மகிழ்ச்சியாக 


இருக்க முடியும்‌ என்று நாம்‌ திடமாக நம்பினால்‌ அது சிறந்த 


. உ 12 
எதிர்பார்ப்பு" 


என்கிறார்‌ இறையன்பு. 

மனிதர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும்‌. நடப்பு 
வாழ்க்கையில்‌ செயற்கைத்‌ தன்மை அதிகமாகிவிட்டதால்‌ மனிதனிடம்‌ நம்பிக்கை 
குறைந்துபோய்விட்டது. அதனால்‌ இன்றைக்குச்‌ சுயத்தை அறியவும்‌, 
தன்னம்பிக்கை ஊட்டவும்‌ பயிற்சியளிக்கப்படுகிறது. 
முன்னோர்களின்‌ நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 


முன்னோர்கள்‌ என்பவர்கள்‌ தலைமுறையைக்‌ கடந்தவர்கள்‌; உடலையும்‌ 
உள்ளத்தையும்‌ பலமாகக்‌ கொண்டவர்கள்‌. இயற்கையைத்‌ தனக்கு சாதகமாகக்‌ 
கொண்டு வாழ்ந்தவர்கள்‌. ஒருசாரர்‌ வீரத்திற்கும்‌ ஒருசாரர்‌ விவேகத்திற்கும்‌ 
முக்கியம்‌ கொடுத்தனர்‌. மனிதர்கள்‌ சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்வதற்கு 
அடித்தளம்‌ இட்டவர்களே முன்னோர்கள்‌ தான்‌. சமுதாய மாற்றத்திற்கும்‌ அதனால்‌ 
ஏற்படும்‌ வளர்ச்சிக்கும்‌ வித்திட்டவர்கள்‌ முன்னோர்கள்‌. 

ஆதிகாலத்தில்‌ முன்னோர்கள்‌ கல்வியறிவு இல்லாது விலங்குகளுக்கு 
மத்தியில்‌ மனிதனாக வாழ்ந்தனர்‌. இவ்வாறு மனிதனாக வாழவைத்தது 
அவனிடமிருந்த நம்பிக்கையே. தன்னை முதலில்‌ உணர்ந்து பிறகு பிறரையும்‌ 
உணர வைப்பதே நம்பிக்கையாகும்‌. இத்தகைய உணர்தல்‌ தன்மையே நம்‌ 


முன்னோரிடம்‌ இருந்தது. 


173 


காளிதாசர்‌ முதல்‌ இக்காலக்‌ கவிஞர்கள்‌ வரை நம்பிக்கை பற்றிய 


சிந்தனைகளை வலியுறுத்தி வெளிப்படுத்தியுள்ளனர்‌. 
ஒளவையாரின்‌, 'ஊக்கமது கைவிடேல்‌' என்ற ஆத்திச்சூடி வரிகள்‌ நமக்கு 


வாழ்க்கையில்‌ வாழ ஊக்கத்தைத்‌ தருகிறது. 'உலக நீதியும்‌' மூத்தோர்‌ சொல்‌ 


வார்த்தைகளை மறக்க வேண்டாம்‌ என்று கூறுகிறது. 


'திருவள்ளுவர்‌' ஒரு தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையாளர்‌. முதலில்‌ தன்னை 


உணர்ந்தபிறகு பிறரை உணர வைக்கிறார்‌. 


“உடையார்‌ எனப்படுவது ஊக்கம்‌ அஃதுஇல்லார்‌ 


உடையது உடையரோ மற்று"! 


என்ற குறளில்‌ தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்‌. 


“கல்வியில்‌ பெரியவர்‌ கம்பர்‌' எனப்‌ 'பாரதியால்‌' போற்றப்பட்ட 
கவிச்சக்கரவர்த்தி கம்பரிடம்‌ தன்னம்பிக்கை இருந்ததால்தான்‌ உலகம்‌ போற்றும்‌ 
காப்பியமான கம்பராமாயணத்தைப்‌ பாடி முடித்தார்‌. இராவணன்‌ வாயிலாக 
தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்‌. 


“முன்னையோர்‌ இறந்தார்‌ எல்லாம்‌ 
இப்பகை முடிப்பர்‌ என்றும்‌ 
பிள்ளையோர்‌ நின்றோர்‌ எல்லாம்‌ 
வென்றனர்‌ பெரியவர்‌ என்றும்‌ 
உன்னை, 'நீ அவரை வென்று 
தகுதி' என்று உணர்ந்தும்‌ அன்றால்‌ 
என்னையே நோக்கி, யான்‌ இது 


நெடும்பகை தேடிக்‌ கொண்டேன்‌” 4 


என்கிறார்‌. 


174 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இணையற்ற கவிஞர்‌, கல்வி இல்லாத பாமர 
மக்களிடம்‌ விடுதலை உணர்வை ஏற்படுத்திய தன்னம்பிக்கையாளர்‌ மகாகவி 


பாரதியார்‌, 


“மனதில்‌ உறுதி வேண்டும்‌ 

வாக்கினிலே இனிமை வேண்டும்‌”! 
என்ற கவிதையில்‌ மனதின்‌ உறுதிப்பாடே தன்னம்பிக்கை என்பதை 
உணர்த்துகின்றார்‌. 

“அச்சம்‌ தவிர்‌ 
உடலை உறுதி செய்‌ 
சிதையா நெஞ்சு கொள்‌ 
செய்வது துணிந்து செய்‌ 


தெய்வம்‌ நீ என்றுணர்‌”'௦ 


எனத்‌ தன்னம்பிக்கையை ஊட்டி மானிடனே தெய்வம்‌ என்று உணர்த்துகின்றார்‌. 
புரட்சிக்கவிஞர்‌ பாரதிதாசன்‌" கவிதைகளின்‌ வாயிலாகப்‌ 
புரட்சிக்கருத்துக்களை வெளிப்படுத்தித்‌ தன்னம்பிக்கை விதைகளை விதைத்தவர்‌. 


“அறிவை விரிவுசெய்‌ அகண்டமாக்கு 


விசாலப்‌ பார்வையால்‌ விழுங்கு மக்களை"? 


“புதியதோர்‌ உலகு செய்வோம்‌ கெட்டப்‌ போரிடும்‌ 


உலகத்தை வேரொடு சாய்ப்போம்‌”! 


எனப்‌ போரில்லா புதிய உலகத்தை அறிவின்‌ துணைகொண்டு உருவாக்கி 
அதன்வழி ஒற்றுமையை ஏற்படுத்தலாம்‌ என்ற தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையை 


வெளிப்படுத்தினார்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ இணையற்ற கவிஞராகத்‌ திகழ்ந்தவர்‌ 
கவிஞர்‌ கண்ணதாசன்‌. திரைப்படப்‌ பாடல்‌ வாயிலாகத்‌ தன்னம்பிக்கைச்‌ 


சிந்தனையை வெளிப்படுத்தியவர்‌. 


175 


உன்னையறிந்தால்‌ நீ உன்னையறிந்தால்‌ 
உலகத்தில்‌ போராடலாம்‌ 
உயர்ந்தாலும்‌ தாழ்ந்தாலும்‌ - தலை 


s . 519 
வணங்காமல்‌ நீ வாழலாம்‌ 


என்னும்‌ பாடலில்‌ முதலில்‌ தன்னை அறிந்துகொண்டால்‌ தரணியாளலாம்‌ என்ற 
தத்துவச்‌ சிந்தனையை வெளிப்படுத்தினார்‌. 

“தன்னை அறியத்‌ தனக்கொரு கேடில்லை 
தன்னை அறியாமற்‌ தானே கெடுகின்றான்‌ 


தன்னையே அறியும்‌ அறிவை அறிந்தபின்‌ 


தன்னையே அர்ச்சிக்கத்‌ தானிருந்தானே”-0 


என்று தன்னை அறிவதே மனித வளர்ச்சியின்‌ முதல்படி என்ற சிந்தனையை 


உருவாக்குகிறார்‌ கவிஞர்‌ கண்ணதாசன்‌. 


“தன்னைப்‌ பற்றி தெரியாமல்‌ இருப்பது முற்றா நிலையைக்‌ 
குறிக்கின்றது. ஒருவர்‌ தன்னைத்தானே அறிந்துகொள்ளுதல்‌ 
அறிவுடைமையின்‌ ஆரம்பமாகும்‌”! 

என்பது ஜே.கிருஷ்ணமூர்த்தியின்‌ தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையாகும்‌ என்கிறார்‌ 


சோ.சேசாசலம்‌. 


நல்ல நூல்களும்‌, நல்ல நண்பர்களும்‌ இருந்தால்‌ ஒருவனுக்கு அவை 
தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும்‌. முன்னோர்களின்‌ ஒவ்வோர்‌ அனுபவச்‌ 
சிந்தனைகளும்‌ நமக்குத்‌ தன்னம்பிக்கையை ஊட்டக்‌ கூடியதாக அமைந்துள்ளன 
என்பதை அவர்களின்‌ இலக்கியங்கள்‌ வெளிப்படுத்துகின்றன. 
இறையன்பு படைப்புகளில்‌ தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 

இறையன்பு படைப்புகளில்‌ வெளிப்படும்‌ தன்னம்பிக்கைச்‌ 
சிந்தனைகளாகப்‌ பொதுவுடைமை, வாழ்க்கையின்‌ நோக்கம்‌, கால 
அடிப்படையில்‌ வளமான எதிர்காலத்திற்கு வழி, எச்சரிக்கை என்ற வகையில்‌ 


பகுத்து ஆய்வு செய்யப்படுகின்றன. 


176 


பொதுவுடைமைச்‌ சிந்தனை 

கழனியில்‌ களையெடுப்பவருக்கும்‌ கணிப்பொறி இயக்குபவருக்கும்‌ ஒரே 
மரியாதை தரப்பட வேண்டும்‌ என்பது முன்னோர்களான காரல்மார்க்ஸ்‌, லெனின்‌ 
ஆகியோரை நினைவுறுத்துகிறது. இதன்வழி அனைவரும்‌ சமத்துவ 
வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமென்கிறார்‌ இறையன்பு. உலகில்‌, வாழ்வு 
எதனைச்‌ சார்ந்ததாக நிகழ்கின்றது என்பதைப்‌ பற்றியும்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 
மனிதப்பிறவியின்‌ பயன்‌, பிறப்பு, இறப்பு, மூடநம்பிக்கை, மனிதப்பிறவியின்‌ 
மதிப்பு, மரியாதை, சமபுத்தி, குழந்தைகளிடம்‌ பிரச்சினைகள்‌, முன்யோசனை 
எனப்‌ பல கருத்துச்சிந்தனைகளை இறையன்பு படைப்புகளில்‌ காணலாம்‌. 

“எலிகளும்‌ வலிகளும்‌' என்ற கதையின்‌ வாயிலாக மனிதனின்‌ வாழ்க்கைப்‌ 
பாதையை வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 

உடல்‌ முழுவதும்‌ கம்பி போன்ற முடிகளைக்‌ கொண்ட முள்ளெலி குட்டி 
போட்டால்‌ கருப்பை என்னாகும்‌ என்ற சந்தேகம்‌ ஒருவருக்கு எழுந்தது. 
ஒருமுறை முள்ளெலி போட்ட குட்டிகளைப்‌ பார்த்தார்‌. அதன்மேல்‌ காணப்படும்‌ 
முடியானது மென்மையாக இருந்தது. நாட்கள்‌ ஆக ஆக அம்முடி கம்பிபோல 
பிறரைத்‌ தாக்குவதுபோல்‌ இருந்தது என்பதை, 

“பிறந்தகுட்டி உடல்‌ முழுவதும்‌ முள்ளிருந்தது. ஆனால்‌ 

மிருதுவான முட்கள்‌. வெல்வெட்டைப்‌ போன்ற அவை வளர 

வளர குடைக்கம்பிகளைப்‌ போல இறுகிப்போய்விடுகின்றன 

என்பதை நேரடி அனுபவம்‌ நிகழ்த்தியது. 

மனிதன்‌ இப்படித்தான்‌ பிறக்கும்போது  வெல்வெட்டாய்‌ 

இருக்கும்‌ அவன்‌ இதயம்‌ நாளடைவில்‌ முள்ளெலியாய்‌ மாறிப்‌ 

போய்விடுகிறது. உள்ளுக்குள்‌ முட்களையும்‌, வெளியில்‌ 

மலர்களையும்‌ வைத்துத்‌ தன்னை அழகுப்டுத்திக்கொள்கின்ற 

விசித்திரப்பிறவி அவன்‌. இது தத்துவக்‌ கீற்றாய்‌ முள்ளெலி தந்த 


2 : ; "22 
உள்ளொளிப்‌ பார்வை 


என்ற வரிகளில்‌ மனிதனின்‌ வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்‌. 


177 


யாரிடம்‌ முயற்சி இருக்கிறதோ அவர்களது கனவே மெய்ப்படுகின்றது 
என்கிறார்‌. 

“ரைட்‌ சகோதரர்கள்‌ ஆகாய விமானத்தைப்‌ பறக்கவிட்டது ஒரு 

செய்தியாகக்‌ கூட பத்திரிக்கைகளில்‌ இடம்பெறவில்லை. 

“கிராகம்பெல்‌' தொலைபேசியைக்‌ கண்டுபிடித்தபோது 

'இதையார்‌ உபயோகிக்கப்‌ போகிறார்கள்‌ என்று தள்ளுபடி 

செய்தார்கள்‌. 'கொலம்பஸ்‌' இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன்‌ 

என்று சொன்னபோது பலர்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை”? 
என்ற வரிகளில்‌ முயற்சியால்‌ முன்னேற்றமடைந்தவர்களை எடுத்துக்காட்டி 
மனிதனிடம்‌ முயற்சி பற்றியச்‌ சிந்தனைத்‌ தத்துவத்தைக்‌ குறிப்பிட்டு அவனுக்கு 
வாழ்க்கையில்‌ முயற்சியும்‌ பயிற்சியும்‌ இன்றியமையாதது என்பதை 
வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 

நமக்கு அங்கீகாரம்‌ கிடைக்கவில்லை என்று வருத்தப்படும்‌ 
அதேநேரத்தில்‌ மற்றவர்களின்‌ முயற்சியையும்‌ செயல்களையும்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌ என்பதை வலியுறுத்துகின்றார்‌. 

“பெறுகின்ற அங்கீகாரத்தைப்‌ பொருட்படுத்தாமல்‌, விழுகின்ற 

மாலைகளால்‌ மகிழ்ச்ச்யடையாமல்‌ தொடர்ந்து செல்லத்‌ 

தெரிகின்றவர்கள்‌, எப்போதும்‌ ஒரே மனநிலையுடன்‌ 


இருக்கின்றவர்கள்‌. பாறைகளையும்‌ பஞ்சுமெத்தையாகக்‌ கருதிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


உலகிற்கு பெரிய பங்களிப்பைச்‌ செய்தவர்கள்‌ பலர்‌ புகழுக்காகச்‌ 
செய்யவில்லை. தன்‌ திருப்திக்காகச்‌ செய்தார்கள்‌. மானுடத்தின்‌ 
வளர்ச்சிக்காகச்‌ செய்தார்கள்‌“ 
என்கிறார்‌ இறையன்பு. 

பிறரின்‌ உதவியால்‌ வாழ்க்கையில்‌ முன்னேறி விடவேண்டும்‌ என்கின்ற 


எண்ணம்‌ நம்மைவிட்டு அகலவேண்டும்‌ என்ற சிந்தனையைத்‌ தூண்டுகின்றார்‌. 


178 


“சிபாரிசுக்கு அலைகின்ற வேகத்தைப்‌ படிப்பதில்‌ 
செலவழித்திருந்தால்‌, உழைப்பில்‌ செலவழித்திருந்தால்‌ இவர்கள்‌ 
எதிர்பார்க்கும்‌ முன்னேற்றம்‌ தானாகக்‌ கிடைத்திருக்கும்‌. ஆனால்‌ 
அதை நம்ப இவர்கள்‌ தயாராக இல்லை. 

தன்னை நம்புவதைக்‌ காட்டிலும்‌ அடுத்தவர்கள்‌ தயவை 
நம்புகின்றவர்கள்தான்‌ சிபாரிசு தேடி அலைபவர்கள்‌ 


தாழ்ந்து தன்மானத்தைத்‌ தொலைத்து வெகுநேரம்‌ காத்திருந்து 
உதாசீனத்திற்கு உள்ளாகி... இப்படியொரு உயர்வு தேவையா? 
என எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌” 

என்ற வரிகளில்‌ சிபாரிசு தேடுவதைவிட, முயற்சி செய்து முன்னேற வேண்டும்‌ 


என்ற சிந்தனையை வலியுறுத்துகின்றார்‌. 


தாழ்வு மனப்பான்மைக்குக்‌ காரணம்‌ பிறருடன்‌ நம்மை ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பதால்தான்‌ என்பதை, 

“நமது முயற்சி, நம்மை நாம்‌ அப்படியே ஏற்றுக்கொள்ளாததால்‌ 

ஆரம்பித்தது. எப்போது நாம்‌ நம்மை அடுத்தவர்களுடன்‌ ஒப்பிட 


ஆரம்பித்தோமோ அப்போதே நமக்குள்‌ ஒரு தாழ்வு 
மனப்பான்மை தோன்றியது. 


நம்முடைய எல்லாப்‌ பிரச்சினைகளுக்குமே அடிப்படையான 


காரணம்‌ நாம்‌ நம்மைத்‌ தொடர்ந்து அடுத்தவர்களுடன்‌ 


ஒப்பிட்டுக்‌ கொண்டே இருக்கின்ற மனநிலைதான்‌” 


எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌ இறையன்பு. 

வெற்றி ஒன்றே முக்கியமில்லை. கவுரவமாகப்‌ பெறுகின்ற தோல்வியானது 
கேவலமாக அடைகின்ற வெற்றியைக்‌ காட்டிலும்‌ மேன்மையானது என்கிறார்‌ 
இறையன்பு. 


“மற்றவர்கள்‌ தாழ்வாக நினைக்கும்போது, அவர்கள்‌ நிராகரிக்க 


முடியாதபடி நாம்‌ வளர்ந்துகொண்டே இருப்பதுதான்‌ ஒரே 
உத்தி. புழுவைப்போல சுருங்காமல்‌ பாம்பைப்போல படம்‌ 


179 


எடுப்பவர்கள்‌, தன்‌ ஒட்டுமொத்த ஆற்றலையும்‌ ஒருசேரத்‌ 
திரட்டத்‌ தெரிந்தவர்கள்‌” 
என்ற வரிகளில்‌ மனிதன்‌ தனது நிறைகுறைகளைத்‌ தெரிந்து கொள்ள ஆர்வம்‌ 
காட்டினால்‌ அவற்றைக்‌ களைவதற்கான வழிகளும்‌ பிறந்துவிடும்‌ என்கிற 
சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 
“தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதும்‌ முயற்சியில்லாமலே முன்னேறத்‌ 
துடிப்பதும்‌ படிக்காமலேயே மதிப்பெண்கள்‌ பெற விரும்புவதும்‌, 
இடஒதுக்கீட்டைக்‌ காட்டி பணிப்‌ பொறாமையை 
நியாயப்படுத்துவதும்‌, கடும்பசிக்கு தேநீர்‌ குடிப்பதைப்போல 
தற்காலிக ஆறுதலை வேண்டுமானால்‌ தரலாம்‌. நிரந்தரத்‌ தீர்வை 
அவற்றால்‌ தர இயலாது”-௫ 
என்பதன்‌ மூலம்‌ தகுதிக்கு மீறிய ஆசையை வளர்த்துக்கொள்ளாமல்‌ முயற்சியால்‌ 


முன்னேற வேண்டுமென்பதை வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 
வாழ்க்கைப்‌ போராட்டம்‌ 


ஆபத்தான வாழ்க்கை வாழும்‌ யாரும்‌ ஆபத்தைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படுவதில்லை. ஆனால்‌ அவர்களைப்‌ பார்க்கிற மற்ற எல்லோரும்‌ 
பயப்படுகின்றார்கள்‌. வாழ்க்கையில்‌ ஆழமான அனுபவத்தில்‌ எதிர்கொண்டு 


இடர்களை எப்படிச்‌ சமாளிக்க வேண்டும்‌ என்பதையும்‌ உணர்த்துகின்றார்‌. 


வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ சிக்கல்களையும்‌, போராட்டங்களையும்‌ 
எதிர்கொண்டு சமாளிக்கும்‌ திறனை மனிதன்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌ என்பதை 
உளவியல்‌ பார்வையில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 

“வாழ்க்கையில்‌ புயலடிக்கும்‌ நேரங்களில்‌ எல்லாம்‌ புயல்‌ 

பறவைபோலத்‌ துணிச்சலாக இருப்பவர்களால்தான்‌ சமாளிக்க 

முடிகிறது. 

நமது புயல்‌ உளவியல்‌ ரீதியானது. வெளியே அடிக்கும்‌ புயலைக்‌ 

காட்டிலும்‌ உள்ளுக்குள்‌ அடிக்கும்‌ புயல்‌ பயங்கரமானது. அதை 


180 
எதிர்கொள்ளும்‌ துணிவு பெற்றவர்கள்‌ எத்தகைய 
கூறாவளியிலும்‌ நிமிர்ந்து நிற்கிறார்கள்‌” 

என்று தன்னம்பிக்கை உடையவனே உலகில்‌ தலைநிமிர்ந்து வாழமுடியும்‌ 


என்பதை உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 


சிறுகுழந்தைகளிடம்‌ சமயோசிதபுத்தி இருக்கிறது. யாரும்‌ அறிவைப்‌ 
பதுக்கி வைக்க முடியாது என்ற பொதுவுடைமைக்‌ கருத்துக்களை 
இச்சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகின்றார்‌. மிகப்பெரிய அறிஞர்கள்கூட 
சிறார்களிடம்‌ தோல்வி அடையும்‌ நிலையை எடுத்துரைக்கின்றார்‌ இறையன்பு. 
“ஒரு மிகப்பெரிய புலவர்‌ ஒருவர்‌ ஊருக்குச்‌ சென்றார்‌. சோறு 
எங்கும்‌ விக்கும்‌ என்று கேட்டார்‌. விற்கும்‌ என்று கேட்பதற்குப்‌ 
பதிலாக விக்கும்‌ என்று கேட்டதால்‌ அந்தச்‌ சிறுவன்‌ 
தொண்டையிலே விக்கும்‌ என்று பதில்‌ சொல்லி அந்தப்‌ 
புலவரைசத்‌ திக்குமுக்காடச்‌ செய்தான்‌. 
சின்னக்‌ குழந்தைகளிடம்‌ சமயோசித்த புத்தி அதிகமாகவே 
இருக்கிறது. ஆனால்‌ நாம்தான்‌ அவற்றின்‌ புத்தியை முழுமையாக 


அறிந்துகொள்ளாமல்‌ நம்மைக்‌ காட்டிலும்‌ மூளையைக்‌ கசக்க 


நினைக்கிறோம்‌” 


என்ற வரிகளில்‌ குழந்தைகளின்‌ அறிவுக்கூர்மையை அறிந்து அதன்படி 
அவர்களை ஊக்குவித்தால்‌ அவர்களுக்குத்‌ தன்னம்பிக்கைப்‌ பண்பு தன்னால்‌ 
வளர்ந்து அவர்கள்‌ தலைநிமிர்ந்து வாழ்வார்கள்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 

இவ்வாறு மனித சமுதாயம்‌ தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்து 
அதன்வழியில்‌ பொதுவுடைமைச்‌ சமுதாயத்தையும்‌ உருவாக்க வேண்டும்‌ என்று 


தனது இலக்கியங்களின்வழி வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 


181 
வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ 
வாக்கின்‌ இனிமையைப்‌ பயிற்றுவிப்பர்‌ வாத்தியார்‌, வாழ்க்கையில்‌ 
உள்ள போக்குகளைக்‌ களைபவனே போலீஸ்காரன்‌ என்ற காவல்காரன்‌ 
என்பதுபோல உயர்ந்த நோக்கத்தில்‌ செயல்படுபவன்‌ மனிதன்‌. அந்த 
நோக்கத்தை அடைவதற்காக வாழ்வதே வாழ்க்கை என்பதைப்‌ பற்றிய 


தன்னம்பிக்கைக்‌ கூறுகளாகக்‌ கீதா தெய்வசிகாமணி, 


“குறிக்கோளை வாழ்வில்‌ கொண்ட பிறகு அதனை அடைவதற்கு 
அன்றாடம்‌ தொடர்ந்து முயலுதல்‌ வேண்டும்‌. நீருக்குள்‌ 
மூழ்கியவன்‌ எவ்வாறு வெளிவரத்‌ துடிக்கிறானோ, 


அவனைப்போல நாமும்‌ வெளிவரத்‌ துடிக்க வேண்டும்‌” 


என்று “விவேகானந்தர்‌' கூறியதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 
வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ இரண்டு வகைப்படும்‌. 1.தனிநபர்‌ வாழ்க்கை, 


2.பொது வாழ்க்கை. 


தனிநபர்‌ வாழ்க்கை 
தனிநபரானவன்‌ வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ சிக்கல்களையும்‌ 
போராட்டங்களையும்‌ எதிர்த்து துணிந்து வாழ முயற்சி மேற்கொள்ளாமல்‌ 
தன்னையே அழித்துக்கொள்கிறான்‌. பொருளாதாரச்‌ சிக்கல்கள்‌, வேலைவாய்ப்பு, 
நினைத்தப்படி அமையாத வாழ்க்கை, அதனால்‌ ஏற்படும்‌ வாழ்க்கை விரக்தியால்‌, 
தற்கொலை செய்துகொண்டு தன்‌ முடிவை மேற்கொள்ளும்‌ தனிநபர்களுக்கு 
நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்கள்‌ நல்வழியில்‌ வாழ அவர்களுக்கு ஊக்கத்தை 
வழங்க வேண்டும்‌. தனிநபரைப்‌ பற்றி சிந்தனையாளர்‌ கன்‌ஃபூஷியஸ்‌, 
“மாமனிதன்‌ தனித்திருக்கும்பொழுது தன்னையேதான்‌ 
கவனிக்கிறான்‌. தன்னுடைய இதயத்தில்‌ ஏதேனும்‌ மாசு 
இருக்கிறதா என்று சோதித்துப்‌ பார்க்கிறான்‌. தன்னைப்‌ 
பற்றியே தான்‌ அதிருப்தி கொள்வதற்கான யாதொரு காரணமும்‌ 


182 


இல்லாதிருக்கும்‌ வண்ணம்‌ தன்னையே தான்‌ சோதித்துப்‌ 
பார்த்துக்‌ கொள்கிறான்‌” 
என்கின்றார்‌. 

எனவே, தன்னைப்‌ பற்றியும்‌, தன்னைச்‌ சுற்றியும்‌ அறிந்தவர்களே 
தன்னைச்‌ சோதித்தறிந்து வாழ்வில்‌ வெற்றி பெறுவர்‌ என்கிறார்‌ இறையன்பு. 


[13 


நாம்‌ யாரை எப்படி நடத்துகிறோம்‌ என்பதைப்‌ 
பொறுத்துத்தான்‌ அவர்கள்‌ நடத்தையும்‌ மாறுகிறது. ஒருவரிடம்‌ 
அவருடைய மேலதிகாரி உயர்ந்த எதிர்பார்ப்புகளை 
வைத்திருந்தால்‌, அவர்‌ அதை நிச்சயம்‌ நிறைவேற்றியேத்‌ 
தீருவார்‌” 

என்ற வரிகளில்‌ இறையன்பு தன்கீழ்ப்‌ பணிபுரியும்‌ பணியாளர்களிடம்‌ நம்பிக்கை 
வைத்திருக்க வேண்டும்‌. இந்த நம்பிக்கை ஒன்றே அவர்களையும்‌, நம்மையும்‌ 


முன்னேற்றம்‌ அடையச்செய்யும்‌ என்பதைச்‌ சுட்டுகின்றார்‌. 
கனிநயபர்‌ சுயநலம்‌ 

'வேலியே பயிரை மேய்வது போல' என்ற பழமொழிக்கு ஏற்ப 
மெய்க்காப்பாளர்களால்‌ உயிர்நீத்தவர்கள்‌ அதிகம்‌ உண்டு. மெய்க்காப்பளர்கள்மீது 
நம்பிக்கை வைத்து அழிந்தவர்கள்‌ பலர்‌ உண்டு. இவர்களைப்‌ பற்றியச்‌ 


செய்தியை, 


“வேலிகள்‌ பயிரை மட்டும்‌ மேயாமல்‌ விதைத்தவனையும்‌ 
மேய்த்துவிடும்‌ சம்பவங்கள்‌ நடந்து கொண்டுதான்‌ 
இருக்கின்றன. பாதுகாக்க வேண்டியவனே பறித்துக்கொள்வதும்‌ 
காப்பாற்ற வேண்டியவனே களவாடுவதும்‌ நிறைந்ததுதான்‌ 
உலகம்‌. அவர்களை எதிர்கொள்வதுதான்‌ வாழ்க்கை“ 


என்கிறார்‌ இறையன்பு. 


“மனிதனின்‌ மரபணுவிலேயே சுயநலம்‌ இருக்கிறது. மனிதன்‌ 
பகிர்ந்துகொள்வதே தன்னைத்‌ தக்கவைத்துக்‌ கொள்ள முடியும்‌ 


என்கிற சுயநலத்தின்‌ பாற்பட்டுதான்‌ குடும்பம்‌, உறவுகள்‌, சமூகம்‌ 
என்கிற எல்லா அமைப்புகளும்‌ சுயநலம்‌ என்கிற மைய 


அச்சினால்‌ சுழன்று கொண்டிருக்கின்றன...” 


“உலகம்‌ உண்மையில்‌ அழகானதுதான்‌ நிறைய மனிதர்கள்‌ இந்த 
உலகத்தை அழகாக்கும்‌ முயற்சியில்‌ தொடர்ந்து செயல்பட்டு 
வருகிறார்கள்‌. அவர்களால்தான்‌ இன்றும்‌ காற்று கந்தலாகாமல்‌ 
காப்பாற்றப்படுகிறது. நீர்‌ நீர்த்துப்போகாமல்‌ நெஞ்சை 


n35 


குளிர்விக்கிறது 


183 


என்ற வரிகளில்‌ தனிநபர்‌ வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு மனிதனும்‌ தன்மீதும்‌ 


சகமனிதர்மீதும்‌ நம்பிக்கை கொள்ளும்போதும்‌ வாழ்க்கை காப்பாற்றப்படும்‌ 


என்பதைத்‌ தம்‌ படைப்பில்‌ சுட்டிக்காட்டி உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 


உலகப்‌ பரர்வையில்‌ நம்பிக்கை 


பல மனிதர்களின்‌ வாழ்க்கை இன்றையக்‌ காலகட்டத்திலும்‌ 


கிணற்றுத்தவளைகளின்‌ வாழ்க்கையோடு ஒப்பிடும்‌ நிலையில்தான்‌ உள்ளது. 


“கிணற்றில்‌ இருக்கின்ற தவளை எப்படித்‌ தன்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ அந்தக்‌ கிணற்றிலேயே கழித்துவிடுகிறதோ அதைப்‌ 
போலவே பல மனிதர்கள்‌ தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுமையையுமே 
ஒரு சின்ன வட்டத்திற்குள்‌ சுருக்கிக்கொண்டு முடித்துக்‌ 
கொள்வதில்‌ ஆனந்தம்‌ அடைகிறார்கள்‌. ....ஆனால்‌ அவர்கள்‌ 
இருக்கின்ற உலகத்தைக்‌ காட்டிலும்‌ இனிமையானதாக 
வேறொரு உலகம்‌ இருக்க முடியாது என்று நினைக்கிறார்களே. 


அந்த எண்ணம்‌ தவறானது” 


என்கிறார்‌. உலகப்பார்வையில்‌ விசாலமான உலகத்தை அவன்‌ நம்பிக்கையுடன்‌ 


பார்த்துச்‌ செயல்பட வேண்டும்‌. அப்போது அவன்‌ இன்னும்‌ ஆக்கப்பூர்வமான 


உலகத்தையும்‌ அவனால்‌ அமைக்க முடியும்‌ என்ற பொதுவாழ்க்கைப்‌ பற்றிய 


நம்பிக்கை கலந்த சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 


184 


மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ கழிந்துபோன நேற்றைய பொழுதையும்‌, 
வரப்போகின்ற நாளைய பொழுதையும்‌ பற்றி எண்ணிக்‌ கொண்டிருக்காமல்‌ 
இன்றைய நாளில்‌ நம்பிக்கையுடன்‌ வாழ முயற்சி மேற்கொண்டால்‌ நாளைய 
பொழுது நன்றாக மலரும்‌ என்கின்றார்‌ இறையன்பு. 

“வெள்ளை சாமந்தியின்‌ புன்னகை உண்மையானது. வெள்ளை 

சாமந்தியின்‌ துணிச்சல்‌ அபாரமானது. இன்று மாலையோ 

அல்லது நாளை மாலையோ உதிர்ந்துவிடப்‌ போகிறோம்‌ என்று 

தெரிந்தும்‌ இந்தக்‌ கணம்‌ நிச்சயமானது என்ற நம்பிக்கையில்‌ 

அவை முகிழ்கின்றன புன்னகைக்கின்றன””! 
என்று மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ நம்பிக்கைகொள்ள பூக்களின்‌ 
வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக்‌ காட்டுகின்றார்‌. 

இவ்வாறு மனிதர்களின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிய நம்பிக்கைகளை 
வெளிப்படுத்தும்‌ சிந்தனைக்‌ கருத்துக்களையும்‌, பொதுவாழ்க்கையில்‌ 
இச்சமுதாயத்தில்‌ மனிதனின்‌ வாழும்முறை பற்றியப்‌ பண்புகளையும்‌ குறிப்பிட்டு 


வலியுறுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
கால அடிப்படை 


இறந்த காலம்‌, நிகழ்காலம்‌, வருங்காலம்‌ என்ற காலஅடிப்படையில்‌ 
மனிதனின்‌ முக்கால நிகழ்ச்சிகள்‌ அமைந்துள்ளன. இறந்தகாலம்‌, கழிந்துபோன 
வாழ்க்கை அனுபவங்களைக்‌ கொண்டு நல்ல செயல்களைப்‌ பின்பற்றி, 
நிகழ்காலத்தில்‌ மனிதன்‌ முயற்சி மேற்கொண்டால்‌ அவனது எதிர்வரும்‌ 
வருங்காலம்‌ வலிமையுடையதாக மாறும்‌ என்பதை வலியுறுத்துகின்றார்‌ 


வெ.இறையன்பு. 


காலம்‌ பற்றி கவிஞர்‌ “கண்ணதாசன்‌, 


“கவிஞன்‌ யானோர்‌ காலக்‌ கணிதம்‌ 


கருப்படு பொருளை உருப்படவைப்போன்‌ 


185 
ஆக்கல்‌ அளித்தல்‌ அழித்தல்‌ இம்மூன்றும்‌ 
அவனும்‌ யானுமே அறிந்தவை; அறிக” 
என்று கருத்துரைத்துள்ளார்‌. அழித்தலான இறந்தகால நிலையில்‌ உள்ள அனுபவ 
அறிவைக்‌ கொண்டு நிகழ்காலத்தைத்‌ தனதாக்கிக்‌ கொண்டு முயற்சியுடன்‌ 
உழைத்தால்‌ அது நல்ல பயனை எதிர்காலத்தில்‌ அளிக்கும்‌ என்று காலத்தின்மீது 
இருக்கின்ற தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையைக்‌ கவிஞர்‌ கண்ணதாசன்‌ 


வெளிப்படுத்துகின்றார்‌. 
மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ வெற்றி கொள்வதற்கு முதலில்‌ அவனுக்கு 
நம்பிக்கை தேவை. இந்த கால நம்பிக்கைப்‌ பற்றி பக்தவத்சலபாரதி, 
“மனித சமுதாயம்‌ என்னும்‌ அமைப்பு 'தொன்மை', மனிதனின்‌ 
நுண்ணறிவிலிந்து தோன்றியதாகும்‌. இம்மக்கள்‌ அவர்களின்‌ 
தேவைகளைப்‌ பற்றியும்‌, சுற்றுப்புறச்‌ சூழலைப்‌ பற்றியும்‌ அங்கு 
எவ்வாறு வாழவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ நன்கு 
அறிந்திருந்தனர்‌. பிளோட்டோவின்‌ இவ்வகை கருத்துக்களில்‌ 
ஹெர்பர்ட்ஸ்‌ பென்சரும்‌, பிற சிந்தனையாளர்களும்‌ பெருமளவு 
தாக்கம்‌ பெற்றிருந்தனர்‌” 
என விளக்கம்‌ தருகின்றார்‌. 
காலஅடிப்படையை மையமாகக்‌ கொண்டு வெ.இறையன்பு படைப்புகள்‌ 
வெளிப்படுத்தும்‌ நம்பிக்கைக்‌ கருத்துக்களை இரண்டு பகுதியாகப்‌ 
பாகுபடுத்தலாம்‌. 
1. நிகழ்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 
2. எதிர்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 
1. நிகழ்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 
மனிதனின்‌ நிகழ்காலப்‌ பருவம்‌ என்பது இளமை, நடுத்தரத்தையும்‌ 
உள்ளடக்கிய காலக்கட்டமாகும்‌. இலக்கிய படைப்பாளர்‌ வெ.இறையன்புவின்‌ 


இளமைக்காலமே அவரை ஐ.ஏ.எஸ்‌. ஆக்கியது. தன்னம்பிக்கை கொண்ட அவர்‌ 


186 


நிகழ்காலத்தைச்‌ சாதனைகள்‌ நிகழ்த்தும்‌ காலமாக மாற்றிக்கொள்ள 
வேண்டுமென்கிறார்‌. சாதாரண நிலையில்‌ உள்ள பள்ளி, கல்லூரி 
மாணவர்களுக்குப்‌ படிக்கும்‌ காலத்தில்‌ என்ன செய்ய வேண்டும்‌? எதைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று அவர்களது செயல்முறைகளையும்‌, சமுதாயத்தில்‌ முடியும்‌ 
என்பதற்கான உயரிய கருத்துக்களைப்‌ பற்றிய நிகழ்காலத்‌ தேவைகளையும்‌ 


இலக்கியம்வழி உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 


“பறப்பு முதல்‌ இறப்பு வரை, ஆன்மீகம்‌ முதல்‌ அறிவியல்‌ வரை 
அன்பு முதல்‌ வன்முறை வரை அவர்‌ காணுகிற மானுட வாழ்வும்‌, 
தத்துவ உலகும்‌ மானுட மதிப்புக்களும்‌ முரண்பாடுகள்‌ அற்றவை. 
வாழ்க்கையின்‌ எல்லா அம்சங்களுமே ஒன்றிற்கொன்று மேவி, 
ஒருங்கிணைப்புடன்‌ திகழ்வதை நேர்முறைச்‌ சிந்தனையுடன்‌ 
அணுகி அவர்‌ எடுத்துரைக்கும்‌ எல்லாப்‌ பொருண்மைகளும்‌ 
பொருள்‌ பொதிந்தவை. இருத்தலும்‌ விழிப்புணர்வும்‌ நிகழில்‌ 
வாழ்த்தலும்‌ அவர்‌ வலியுறுத்தி வருகின்ற முதன்மைச்‌ 
சிந்தனைகள்‌. இருட்டிலும்‌ வெளிச்சம்‌ பாய்ச்சி, தோல்வியிலும்‌ 
வெற்றியைத்‌ தேக்கி, மரணத்திலும்‌ மகிழ்ச்சியைப்‌ பரவச்‌ 
செய்கிற மந்திரச்‌ சிந்தனைகள்‌ அவருடையவை”“ 
என்கிறார்‌ சுந்தர ஆவுடையப்பன்‌. 

இளைஞர்கள்‌ திடமாக இருந்தால்‌ மட்டுமே ஒருநாடு வளமானதாக 
அமைய முடியும்‌. நம்பிக்கை, லட்சியம்‌, வேட்கை கொண்ட இளைஞர்கள்‌ நூறு 
பேர்‌' இருந்தால்‌ கூடப்‌ போதும்‌. அவர்களை அன்பினால்‌ உயர்ந்த மனிதனாக 
உருவாக்க முடியும்‌. அயராத உழைப்பும்‌, தளராத மனமுமே நம்மை உச்சத்திற்கு 
அழைத்துச்செல்லும்‌ என இளைய சமுதாயத்திற்குச்‌ சொல்கிறார்‌ இறையன்பு. 

மனித வாழ்க்கையில்‌ கல்லாதவர்‌, கற்றவர்‌, ஏழை, செல்வந்தர்‌, பதவியில்‌ 
உள்ளோர்‌, பதவியில்‌ இல்லாதோர்‌, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி போன்ற சாமானிய 
மனிதர்‌ முதல்‌ சரித்திரம்‌ படைக்கும்‌ சான்றோர்களுக்கும்‌ நிகழ்காலமே முக்கிய 


காலக்கட்டமாக இருந்து வருகின்றது என்பதைப்‌ பற்றி தமது இலக்கியப்‌ 


187 


படைப்புகளின்‌ வாயிலாக எடுத்துரைத்து, நிகழ்காலமே வாழும்‌ தருணம்‌ அதில்‌ 
மனிதன்‌ தன்னம்பிக்கை கொண்டு வாழ முனைந்தால்‌ மிக உயர்ந்த 


வாழ்க்கையைப்‌ பெறலாம்‌ என்று முன்னேற்றச்‌ சிந்தனையை விதைத்துள்ளார்‌. 


இறையன்பு பரர்வையில்‌ நிகழ்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 
வெ.இறையன்புவின்‌ நிகழ்காலம்‌ பற்றிய தன்னம்பிக்கைக்‌ கருத்துக்களை 

வைராக்கியம்‌, முயற்சி, வாழ்க்கையின்‌ தேடல்‌, கற்பனைச்சிறகு, 

கல்லூரிப்பெண்கள்‌, தன்கையே தனக்குதவி, வழிகாட்டுதல்‌, மனிதனும்‌ மிருகமும்‌ 


போன்ற தலைப்புக்களின்‌ வழியே ஆராயப்படுகின்றன. 


வைராக்கியம்‌ 
மானுடவாழ்வின்‌ மகத்தான பண்பே வைராக்கியம்‌ என்பதை 
உணர்த்துகின்றார்‌. 
“நாம்‌ ஒவ்வொருவருமே நமக்குள்‌ ஒரு தேடலைத்‌ தொடங்க 
வேண்டியவர்களாக இருக்கிறோம்‌. தேடலுக்குத்‌ துணிவுவேண்டும்‌. 
பொறுமை வேண்டும்‌. வைராக்கியம்‌ வேண்டும்‌, நமக்குள்‌ எவ்வளவு 
தூரம்‌ உள்ளே செல்லுகின்றோம்‌ என்பதைப்‌ பொறுத்தே நம்‌ 
கண்களுக்குத்‌ திரவியம்‌ தென்படுகின்றது” 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. இதில்‌ வைராக்கியம்‌ என்பது தன்னம்பிக்கையே 
ஆகும்‌. யார்‌ யாரிடம்‌ முயற்சி இருக்கின்றதோ அவர்களின்‌ கனவே 
மெய்ப்படுகிறது. அவர்களே சாதனையாளர்களாகத்‌ திகழ்கின்றார்கள்‌. முயற்சி 
செய்தால்‌ முடியாதது எதுவுமில்லை. அயற்சி என்ற சோம்பல்‌ கொண்டால்‌ 
அனைத்தும்‌ மடியும்‌ என்றும்‌, முயற்சிதான்‌ தன்னம்பிக்கையைக்‌ கொடுக்கும்‌ 
என்றும்‌ ஊக்குவிக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 
முயற்சி 
முயற்சி திருவினையாக்கும்‌ என்கிறார்‌ வள்ளுவர்‌. முயற்சியின்‌ சிறப்புப்‌ 


பற்றிக்‌ கூறவந்த இறையன்பு, 


188 


[13 


ஒரு விறகுவெட்டி தினமும்‌ காட்டிற்குள்‌ போய்வருவான்‌. அவன்‌ 
முதுமையடைவதையும்‌,  நோய்வாய்ப்படுவதையும்‌ கவனித்த 
முதியவர்‌ ஒருவர்‌ 'நீ இன்னும்‌ கொஞ்சதூரம்‌ போ என்று 
சொன்னார்‌. அவனும்‌ போனான்‌. ஒரு பித்தளைச்‌ சுரங்கத்தைப்‌ 
பார்த்தான்‌. பின்பு அவரை வந்து வணங்கினான்‌. இதற்கே 
மகிழ்ச்சியடையாதே, இன்னும்‌ கொஞ்சதூரம்‌ போ என்றார்‌. 
எங்கே இந்தப்‌ பித்தளைச்‌ சுரங்கத்தே இழந்துவிடுவோமோ 
என்று நினைத்தான்‌. இருந்தாலும்‌ இதயத்தின்‌ ஓரத்தில்‌ 
ஒட்டிக்கொண்டிருந்த நம்பிக்கையால்‌ மேலும்‌ முன்னேறினான்‌. 
நிறைய தங்கமும்‌ வெள்ளியும்‌ வைரமும்‌ நிறைந்த சுரங்கத்தைக்‌ 
கண்டான்‌. நிறைய வைரங்களை எடுத்துக்கொண்டு அந்த புதிய 
மனிதரைச்‌ சந்தித்தான்‌. அவரோ அமைதியாகச்‌ சொன்னார்‌. 

ஒருவேளை நான்‌ இனி உன்னை சந்திக்க முடியாமல்‌ போகலாம்‌. 
இந்த வைரம்‌ உன்‌ வாழ்நாள்‌ முழுமைக்கும்‌ போதுமானது. நீ 
சுரங்கங்களை மறந்துவிடு. ஆதிஅந்தமாகிய புதையல்‌ 
உனக்குள்ளேயே இருக்கிறது. அதைத்‌ தேடியாக வேண்டும்‌. 


எனவே, உனக்குள்‌ போக முயற்சிசெய்‌”* 


என்ற இலக்கியக்‌ கதையின்‌ வாயிலாக உணர்த்துகின்றார்‌. 
வழிகாட்டுதல்‌ 

'வாழ்க்கை' என்ற சொல்லும்‌, 'வழி' என்ற சொல்லும்‌ ஒரே சொல்லில்‌ 
இருந்தேதான்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. வழிகாட்டுதல்‌ பற்றி, 


“உலகின்‌ ஒவ்வொரு செயல்பாடும்‌ ஒரு வழிகாட்டுகிற 
நிகழ்வாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை, இறையன்பு 
அவர்கள்‌ பல இலக்கிய எடுத்துக்காட்டுதலின்‌ வாயிலாக 
வழிகாட்டுதலை உணர்த்துகின்றார்‌. இந்த வாழ்க்கையின்‌ 
வழிகாட்டுதலில்‌ நாம்‌ தன்னம்பிக்கைக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இந்த நம்பிக்கையே வாழ்வில்‌ நம்மை உயர்வடையச்‌ செய்யும்‌. 


இலக்கியம்‌ என்பது தன்‌ அனுபவத்தை வழிகாட்டுவது. நம்‌ 
உழைப்பு என்பது நம்‌ வியர்வையை வழிகாட்டுவது. நம்‌ சேமிப்பு 


189 


என்பது நம்‌ சிக்கனத்தை வழிகாட்டுவது. நம்‌ படைப்புகள்‌ 
என்பது நம்‌ அறிவுத்திறனை வழிகாட்டுவது. 

இப்படி ஒவ்வொரு செயல்பாடும்‌ நாம்‌ சீரான வாழ்க்கையைத்‌ 
தெரிந்துகொள்வதற்கான முயற்சியாக இருக்கும்‌. உலகம்‌ 


முழுமைக்கும்‌ வழிகாட்ட முற்படுபவர்கள்‌ விழிப்புணர்வு பெற்று 


ஞானிகளாக மாறுகிறார்கள்‌”* 


என்கிறார்‌. 
அனுபவசாலிகளின்‌ வார்த்தைகளின்மீது நாம்‌ நம்பிக்கை வைக்க 


வேண்டும்‌ என்பதை இறையன்பு 'வழிகாட்டுதல்‌' என்ற கட்டுரையில்‌, 


“பல நேரங்களில்‌ நாம்‌ எப்படிச்‌ செல்வது என்பதை அனுபவம்‌ 
வாய்ந்தவர்களிடம்‌ இருந்து தெரிந்துகொள்வது வாழ்க்கையை 
வளப்படுத்தும்‌. ஏனென்றால்‌ வாழ்க்கை என்பது ஒரு 
வழிகாட்டுகிற நிகழ்வு" 
என்கிறார்‌. 
சூழல்‌ - வெற்றி 
நமக்குள்‌ இருக்கும்‌ சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால்‌ நம்மைப்‌ 
போராடச்‌ செய்கின்ற சூழல்‌ நிலவவேண்டும்‌. சில நேரங்களில்‌ சூழலை நாமே 
உருவாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ 
முன்னேற முடியும்‌ என்பதை “ஊறும்‌ ஊரணி' என்ற கட்டுரையின்‌ மூலம்‌ 
வெளிப்படுத்துகின்றார்‌. 
“ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ இக்கட்டு வரும்போது சுறுசுறுப்புடன்‌ 
பணி செய்கிறான்‌. வெள்ளம்‌ வரும்போது, விபத்து 
ஏற்படும்போது நாளெல்லாம்‌ மின்னல்‌ வேகத்தில்‌ பணிகளை 


முடுக்கிவிடுகிறோம்‌”“ூ 


என்று தற்போதைய நிலையில்‌ நம்மைப்‌ பாதுகாப்பது என்பது நிலையான 


தன்மையில்‌ இல்லை என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 


190 


குழந்தைகளுக்குப்‌ போராட்ட வாழ்க்கையை எடுத்துக்காட்டி, 
அவர்களையும்‌ போராட்ட வாழ்க்கையில்‌ பங்குபெறச்‌ செய்து அதன்வழி 
வாழ்க்கையின்‌ பயனைக்‌ கற்பிக்க வேண்டுமென்பதை, 

“குழந்தைகளைப்‌ போராடும்‌ மனநிலையோடு நாம்‌ வளர்க்க 

வேண்டும்‌. மிகவும்‌ பணிவோடு வளர்க்கப்படுகின்ற 

குழந்தைகளுக்குப்‌ போராடத்‌ தெரியாது. உண்மைக்காகவும்‌, 

நியாயத்திற்காகவும்‌ துணிச்சலுடன்‌ போராடுகின்ற பக்குவம்‌ 

அவர்களுக்கு வந்துவிட்டால்‌ அக்கிரமங்களும்‌ அநீதிகளும்‌ 

அராஜகங்களும்‌ அடியோடு அழியும்‌”* 
என்கிறார்‌ இறையன்பு. 

நம்‌ உடலும்‌ மனமும்‌ அளவில்லாத ஆற்றலை உடையது. 
இறைப்பவர்களுக்கு அது 'தொட்டனைத்தூறும்‌ மணற்கேணி, மலைப்பவர்களுக்கு 
மண்மூடிய பாழ்‌ ஊரணி' போன்றது. அதனால்‌ நம்மிடம்‌ உள்ள ஆற்றலை 
நம்பிக்கையுடன்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


தன்கைமே தனக்குதவி 


ஒரு செயலைச்‌ செய்ய பிறரை எதிர்பார்த்துக்‌ காத்திருப்பதைவிட அதைத்‌ 
தானே செய்யும்போது அப்பிரச்சினைக்குரிய தீர்வு கிடைத்துவிடுமென்பதை 


எடுத்துக்காட்டுடன்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 


“கால்களே இருக்கும்போது கால்‌ அளவைத்‌ தேடுவதைப்போல 


நம்முடைய அறிவின்‌ தீட்சண்யத்தைக்‌ கொண்டு 
பிரச்சினைகளைத்‌ தீர்க்காமல்‌ அவற்றிற்கு தீர்வு தர வேறு 
யாராவது கிடைப்பார்களா? என்று நாம்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்கின்றோம்‌”' 


என்று பிறரை எதிர்பார்க்காமல்‌ பிரச்சினையை நாமே தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌ 


என்பதை வலியுறுத்திக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


191 


“மின்னலில்‌ இருக்கும்‌ மின்சாரம்போல, காற்றில்‌ இருக்கும்‌ 
நறுமணம்‌ போல, ஓடும்‌ நதியில்‌ உள்ள ஆற்றல்போல்‌, நம்‌ 
சிந்தனையில்‌ உள்ளிருக்கும்‌ வெளிச்சத்தில்‌ மலைபோல 
பிரச்சினைகளையும்‌ தாண்டிக்‌ குதிப்போம்‌. கடல்‌ போன்ற 
கவலைகளையும்‌ நீந்திக்‌ கடப்போம்‌”*்‌ 


என வாழ்க்கையில்‌ நம்பிக்கையை ஊட்டுகின்றார்‌ இறையன்பு. 
முன்னேற்றம்‌ 

ஒவ்வொரு மனிதனும்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ முன்னேற்றம்‌ குறித்து 
ஒவ்வொரு நொடிப்பொழுதும்‌ சிந்தித்துக்‌ கொண்டேயிருக்க வேண்டும்‌. 
இல்லையெனில்‌, வாழ்க்கையின்‌ முன்னேற்றம்‌ தடைப்பட்டுவிடும்‌ என்பதை 


இறையன்பு தமது படைப்புகளின்‌ வாயிலாக, 


“உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரேயடியாக நிகழ்வது 
இல்லை. ஒவ்வொரு அடியையும்‌, ஒவ்வொரு நொடியையும்‌, 
ஒவ்வொரு படியையும்‌ உன்னிப்பாக உற்றுநோக்குவதில்‌ அது 
அடங்கியிருக்கிறது. இந்த நொடியை சரியாகப்‌ பயன்படுத்தாமல்‌ 


அடுத்த மணியை முழுமையாகப்‌ பயன்படுத்த முயலக்கூடாது. 


விழிப்புணர்வு இல்லாதவர்கள்‌ பிடிபட்டு விடுவார்கள்‌”* 


என்பதை உணர்த்துகின்றார்‌. வாழும்‌ நிகழ்காலம்‌ பற்றிய நிலையை 
உணரவேண்டும்‌. பின்பு எதிர்காலத்தைப்‌ பற்றிய சிந்தனைகளை மனதில்‌ கொள்ள 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌, வாழ்க்கையில்‌ வழுக்கல்‌ ஏற்பட்டு அவை 
சறுக்கலாக முடியும்‌ என்கிறார்‌. 
மனிதனும்‌ மிருகமும்‌ 

மனிதனிடம்‌ உள்ள மிருக உணர்வுகளை வெளிக்கொணராமல்‌ அதனைத்‌ 
தடுக்கும்போது வாழ்வு சிறப்பாக அமையும்‌. அதனை அப்படியேவிட்டு மிருகக்‌ 


குணத்தை வளரவிட்டால்‌ அது வாழ்க்கைப்‌ பாதையை அழிவுக்கு அழைத்துச்‌ 


செல்லும்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌. 


192 


“ஒவ்வொரு மனிதனிடமும்‌ எழுந்து கொண்டிருக்கும்‌ மிருக 
உணர்வுகளைப்‌ போட்டு அமுக்கி மிதித்து எழவிடாமல்‌ பண்ண 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ எப்பொழுது வேண்டும்‌ என்றாலும்‌ 
மனிதனை அவை புரட்டிவிடும்‌”£ 
என்ற கருத்தினை நமக்கு உணர்த்துகின்றார்‌. 

இவ்வாறு நிகழ்காலத்தின்‌ மீது தன்னம்பிக்கையுடன்‌ வாழ ஒவ்வொருவரும்‌ 
முயற்சி மேற்கொண்டால்‌ அதுவே அவனது எதிர்கால வாழ்க்கைக்குரிய 
வளமான பாதையைக்‌ காட்டிவிடும்‌ என்று நிகழ்காலம்‌ குறித்த தன்னம்பிக்கைச்‌ 


சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
எகிர்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 


மனிதனின்‌ எதிர்காலம்‌ என்பதே இன்றைய நிலையில்‌ கவனத்தில்‌ கொள்ள 
வேண்டியதொரு முக்கியப்‌ பண்பாகும்‌. கருவறையில்‌ இருக்கும்‌ குழந்தையின்‌ 
பிறப்பிலேயே எதிர்காலம்‌ பற்றியச்‌ சிந்தனைகள்‌ ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ 


கவலையளிப்பதாகவே உள்ளன. 


குழந்தை வளர்ப்பு, குழந்தையின்‌ படிப்பு, குழந்தை வளர்ந்து, கல்வி 
பயின்று அவனது எதிர்கால வேலை பற்றிய சிந்தனை, அவனுக்குத்‌ திருமணம்‌, 
அவனது குடும்ப வாழ்க்கை, அவனது சமுதாய மதிப்பு பற்றிய சிந்தனை என்பன 
பெற்றோர்களின்‌ இன்றைய கவலையாகவும்‌, உலகமே எதிர்நோக்கியிருக்கக்கூடிய 


கேள்வியாக உள்ளது. 
எதிர்காலம்‌ பற்றிய நிகழ்வு குறித்துத்‌ தத்துவ அறிஞர்‌ அரிஸ்டாட்டில்‌, 


“நிச்சயமாக எதிர்காலம்‌ என்பது நமக்குப்‌ புரியாத மங்கலமான 
51 


மற்றும்‌ மறைந்த ஒன்றாக இருக்கின்றது 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 


193 


எஏதீர்காலம்‌ பற்றியத்‌ தமிழ்‌ பழமொழி 
“எல்லாம்‌ போனவர்க்கும்‌ எதிர்காலம்‌ உண்டு 
நற்காலமே எதிர்காலத்தை நிச்சயிக்கும்‌” 
என்றும்‌, 
“The future is purchased by the present” 
என்றும்‌ வரும்‌ ஆங்கிலப்‌ பழமொழியும்‌ எதிர்காலம்‌ என்பது தற்காலத்தில்தான்‌ 


பெறப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றன. 


இந்தியாவின்‌ முன்னாள்‌ ஜனாதிபதி அப்துல்கலாம்‌ எதிர்காலத்தை 
நிர்ணயிக்கக்‌ கூடிய சக்தி நிகழ்காலத்திற்கு உண்டு என்பதை, 

“பெருமை நிறைந்த கடந்த காலத்தையும்‌, மகத்தான 

எதிர்காலத்தையும்‌ இணைக்கும்‌ சக்தி இன்றைய நாளாகும்‌””“ 
எனவரும்‌ பகுதியால்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. 
சமுதாய மாற்றம்‌ 

உலகில்‌ எந்த மாற்றம்‌ நிகழ்ந்தாலும்‌ அவை மனித வாழ்க்கையின்‌ 
மாற்றத்தை வைத்துத்தான்‌ நிகழும்‌ என்பர்‌. எனவே, மனிதன்‌ மாறும்பொழுது 
மனிதன்‌ வாழும்‌ சமுதாயமும்‌ மாற்றம்‌ பெறுகின்றது. இச்சமுதாய மாற்றம்‌ மனித 
இனத்தை வாழ்வதற்கும்‌, அழிப்பதற்கும்‌ வழிகாட்டும்‌. இந்நிலையில்‌ எதிர்கால 
சமுதாய வாழ்க்கையை வளப்படுத்த நிகழ்காலத்தை நுண்ணறிவுடன்‌ நோக்கி 
அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்‌. இந்த முயற்சிக்கு ஒவ்வொரு 
மனிதனுக்கும்‌ தேவையான கருவி தன்னம்பிக்கையாகும்‌. இந்தச்‌ சமுதாயம்‌ 
பற்றிய சிந்தனையைக்‌ கவிஞர்‌ பா.விஜய்‌, 

“சமுதாயம்‌ ஒரு வித்தியாசமான பிராணி 

நீ தோற்றால்‌ 


தரதரவென்று உன்னைத்‌ 
தரையில்‌ இழுத்துப்‌ போடும்‌ 


194 


நீ ஜெயித்தால்‌ பின்னால்‌ 
பரபரவென்று உன்‌ 
பின்னால்‌ வரும்‌”? 

என்கிறார்‌. மனிதனின்‌ மனநிலையில்‌ ஏற்படும்‌ மாற்றமே சமுதாய மாற்றமாக 


உருவாகின்றது என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 
இறையன்பு பார்வையில்‌ எதீர்கால நம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ 


வெ.இறையன்பு ஓர்‌ ஆட்சியாளர்‌, கவிஞர்‌, எழுத்தாளர்‌, சமுதாயத்‌ 
தொண்டாற்றுபவர்‌ எனப்‌ பன்முகத்‌ தன்மை கொண்டவர்‌. இத்தன்மையே 
எதிர்கால நம்பிக்கைச்‌ சிந்தனையைத்‌ தரக்கூடியதாகும்‌. இறையன்பைப்‌ 
பொறுத்தவரை சாதாரண நிலையில்‌ உள்ளவர்களும்‌ ஐ.ஏ.எஸ்‌. படித்து 
ஆட்சியராக வேண்டும்‌ என்ற சிந்தனை உள்ளவர்‌. படிக்க வேண்டும்‌, படித்தவர்‌ 
தெளிவு பெற வேண்டும்‌. அரசியல்வாதிகள்‌ மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும்‌. 
அரசுப்‌ பணியாளர்‌ தம்‌ பணியை நேர்மையாகச்‌ செய்ய வேண்டும்‌. 
இலக்கியவாதிகள்‌ இலக்கியத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும்‌. 
முன்னோர்களின்‌ இயற்கை வாழ்வுமுறை, பாரம்பரியம்‌, பண்பாடு, மருத்துவம்‌ 
போன்றவை பின்பற்றப்பட வேண்டும்‌ என்பது பற்றி தமது பேச்சிலும்‌ 
எழுத்திலும்‌ உணர்த்தி வருபவர்‌. எதிர்காலம்‌ புதிர்காலமாக இல்லாமல்‌ சாதனைக்‌ 
காலமாக இருக்க வேண்டுமென்பதே இலக்கியவாதியான வெ.இறையன்புவின்‌ 
நம்பிக்கைச்‌ சித்தாந்தமாக உள்ளது. 

இறையன்புவின்‌ எதிர்காலச்‌ சிந்தனையாக நிதானம்‌, பொறுமை, வளமான 
எதிர்காலத்திற்கு வழி, எதிர்பார்ப்பு, அற்பஆசை, இளைஞர்களின்‌ சிரிப்பு, துணிவு, 
வரம்‌, பலவித மனிதர்கள்‌, வருங்கால சந்ததி, அடுத்த தலைமுறை, 
புகழ்மனிதர்கள்‌, தடைக்கற்கள்‌, எதிர்காலச்‌ சூரியன்‌, சுற்றுச்சூழலின்‌ எதிர்காலம்‌ 


ஆகியன அவரது படைப்புகள்வழி ஆராயப்படுகின்றன. 


1:95 


நிதானமும்‌ பொறுமையும்‌ 
இன்றைய இயந்திர வாழ்க்கைச்‌ சூழலில்‌ மனிதன்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
தேவையானதொன்று நிதானமும்‌ பொறுமையுமேயாகும்‌. இவை இல்லாதுப்‌ 


போனால்‌ வாழ்க்கைப்‌ பாதை என்பது அழிவைத்தரும்‌ என்பதை, 


“ஒளியை மனிதன்‌ நேசிப்பது அது மிகுந்த விரைவாகச்‌ 
செல்வதால்தான்‌. வேகம்‌ மனித இயல்பு எனின்‌ அதை எப்படி 
மறுதலிப்பது, வேகத்தை எல்லாவற்றின்‌ முதுகிலும்‌ 
சுமத்தினோம்‌..... வேகத்தை வைத்து விளையாடினோம்‌. 
கசூதாடினோம்‌, பணம்‌ திரட்டினோம்‌, வேகமே பிரதானம்‌ என்று 
முடிவு செய்தோம்‌. 

ஆனால்‌ வேகம்‌ வெற்றிகளை மட்டுமா பெற்றுத்‌ தந்தது? 30 
வயதிலேயே இன்று இரத்தக்கொதிப்பு பலருக்கு! 25 வயதிலேயே 
சர்க்கரை வியாதி சிலருக்கு 


வேகத்தை நாம்‌ துரத்தினோம்‌. இன்று வேகம்‌ நம்மைத்‌ 
துரத்துகிறது. வேகத்திலும்‌ நிதானத்தை விரைவிலும்‌ 


பொறுமையை சரிவிகிதத்தில்‌ கலக்க முயற்சி செய்வோமா?” 


எனவரும்‌ பகுதியின்மூலம்‌ விளக்குகின்றார்‌ வெ.இறையன்பு. 
வளமான எதிர்காலத்திற்கு 


வளமான எதிர்காலம்‌ வேண்டும்‌ என்று நினைப்பவர்கள்‌ அதிர்ஷ்டத்தைத்‌ 


துணைக்கு அழைக்கக்கூடாது என்பதை, 


“தொடர்ந்து பெறுகின்ற வெற்றி இறுதியில்‌ தோல்விக்குக்‌ 
கொண்டு போய்விடும்‌. எனவே, நீ அதிர்ஷ்டத்தைத்‌ துணைக்கு 
அழைக்க வேண்டும்‌ என நினைத்தால்‌ ஒரு காரியம்‌ செய்வாய்‌. 
உன்னிடம்‌ இருக்கும்‌ பொக்கிஷத்திலேயே எதை நீ மிகவும்‌ 
விலை மதீப்பற்றதாகக்‌ கருதுகிறாயோ, எதைப்‌ பிரிக்க முடியாது 
எனக்‌ கருதுகிறாயோ அதைத்‌ தூக்கி எறிந்துவிடு. அது திரும்பிப்‌ 


196 


பார்க்க முடியாதபடி ஆகும்போது உன்னிடம்‌ துர்‌அதிர்ஷ்டமும்‌ 


தீண்டாது" 
என எதிர்காலத்திற்குரிய நம்பிக்கைச்‌ சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்‌ 
இறையன்பு. 


எதிர்பார்ப்பு 


“சிறந்த மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்க முடியும்‌. 
பள்ளிக்கு அனுப்பாத கிராம மக்களின்‌ குழந்தைகளை 
பெற்றோர்களிடம்‌ கூறி பள்ளிக்கு அனுப்பும்படி நச்சரித்தனர்‌. 
அதனால்‌ அவர்களும்‌ குழந்தைகளைப்‌ பள்ளிக்கு அனுப்பினர்‌. 
பெற்றோர்கள்‌ அந்த ஆசிரியரின்‌ உண்மைத்தன்மையால்‌ 
ஈர்க்கப்பட்டனர்‌. அவர்களுக்கும்‌ அட்சரங்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்‌ ஆசை எழுந்தது. இரவு பாடசாலை உதயமானது. 


விழிகள்‌ விளக்குகள்‌ ஆனதால்‌ வெளிச்சம்‌ நிரந்தரமானது” 


என எதிர்காலத்திற்கான தன்னம்பிக்கை வேண்டுமென்பதை அவரது வரிகள்‌ 


உணர்த்துகின்றன. 


தங்கள்‌ கிராமத்தைத்‌ தாங்களே  செழிப்படையச்‌ செய்வதற்கான 
ஊக்கத்தைக்‌ கிராமமக்களுக்கு ஊட்டினர்‌. அதனால்‌ ஏற்பட்ட மாற்றத்தை 


இறையன்பு, 


“வெகுநாட்களாக நீர்‌ ஓடாமல்‌ இறுகியிருந்த ஓடையில்‌ நீர்‌ 
ஊற ஆரம்பித்தது. மகசூல்‌ அதிகரித்தது. செறிந்த உணவால்‌, 
சிறந்த பழக்கவழக்கங்களால்‌ அந்த ஊரில்‌ ஒளிவீசும்‌ 
கண்களுடன்‌ கூடிய குழந்தைகளும்‌, மணம்‌ வீசும்‌ மணத்துடன்‌ 
கூடிய மனிதர்களும்‌ வாழ்க்கையைக்‌ கொண்டாட்டமாக, 
மாற்றினர்‌. அங்கு ஒழுக்கக்‌ கட்டுப்பாட்டாலும்‌ 
தட்டுப்பாட்டாலும்‌ ஏற்படாமல்‌ மகிழ்ச்சியின்‌ மறுபெயராக 


"59 


மாறிப்போனது 


197 


என்ற வரிகளில்‌ வாழும்‌ வாழ்க்கைமுறையின்‌ எதிர்பார்ப்பில்‌ நம்பிக்கை மிக 


அவசியம்‌ என்பதை வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
அற்பஆசை 


சமுதாயத்தில்‌ வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ எப்பொழுதும்‌ 
வரப்போகிற ஆண்டிலாவது நம்முடைய பிரச்சினைகள்‌ எல்லாம்‌ தீராதா; 
துன்பங்கள்‌ எல்லாம்‌ மாறாதா; குறைகள்‌ எல்லாம்‌ கரைந்து போகாதா என்ற 


நப்பாசை இருக்கத்தான்‌ செய்கிறது. இதைப்பற்றி, 


“யாரேனும்‌ ஒருவர்‌ நம்முடைய பிரச்சினைகளையெல்லாம்‌ 
தீர்த்துவிடுவார்கள்‌ என்று திடமாக நம்பிக்‌ காத்திருக்கின்றோம்‌. 
அந்த முகம்‌ தெரியாத நபர்‌ ரம்‌ குறைகளுக்கெல்லாம்‌ 
முற்றுப்புள்ளி வைத்துவிடுவார்‌ என எதிர்பார்த்திருக்கிறோம்‌. 
“சாமுவேல்‌ பெக்கட்‌' எழுதியதுபோல “வெயிட்டிங்‌ பார்‌ கோடட்‌' 
(Waiting for Godot) என்கிற நிலையிலேயே நாம்‌ இருக்கிறோம்‌”௦0 
என்றும்‌, 
“தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதும்‌ முயற்சியில்லாமலே முன்னேறத்‌ 
துடிப்பதும்‌, படிக்காமலேயே மதிப்பெண்கள்‌ பெற விரும்புவதும்‌, 
இடஒதுக்கீட்டைக்‌ காட்டி பணி பொறாமையை 
நியாயப்படுத்துவதும்‌, கடும்பசிக்கு தேநீர்‌ குடிப்பதைப்போல 
தற்காலிக ஆறுதலை வேண்டுமானால்‌ தரலாம்‌. நிரந்தரத்‌ 
தீர்வைத்‌ தர அவற்றால்‌ இயலாது”! 
என்றும்‌ வரும்‌ பகுதிகளில்‌ அற்ப ஆசையில்‌ வாழ்ந்துவரும்‌ மனிதர்களுக்கு 


எதிர்கால வாழ்க்கைக்குரிய நம்பிக்கைச்‌ சிந்தனையைத்‌ தூண்டுகின்றார்‌. 
இளைஞர்களின்‌ சிரிப்பு 


இன்றைய இயந்திர காலச்சூழலில்‌ இளைஞர்கள்‌ இறுகிய முகத்தோடு 


நகைச்சுவையுணர்வு அற்றவர்களாகக்‌ காணப்படுகின்றனர்‌. இவ்வாறு 


198 
இவ்‌உலகப்போக்கின்‌ மீதும்‌, தனது வாழ்க்கையின்‌ மீதும்‌ தன்னம்பிக்கை இல்லாத 
இளைஞர்களுக்கு இறையன்பு அறிவுரையும்‌ வழங்குகிறார்‌, 

“இன்றைய இளைஞர்களில்‌ பலர்‌ எதிர்காலக்‌ கனவுகளிலும்‌ 
நிகழ்கால நேரமின்மையிலும்‌ சிக்கி, சிரிக்கின்ற இயல்பை இழந்து 
இறுகிப்போன முகத்தோடு இருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
சிரிக்காமல்‌ நல்ல எதிர்காலம்‌ உண்டு என்று யாரும்‌ 
உத்திரவாதம்‌ தராமலேயே அவர்கள்‌ அதைக்‌ 
கடைப்பிடிக்கிறார்கள்‌. கணினிக்கு முன்‌ அமர்ந்து பலரும்‌ 
கீபோர்டு ஆகிவிட்டார்கள்‌. எதிரே இருப்பவர்கள்‌ 


சாஃப்டுவேருக்கு இணையான வேகத்தில்‌ இயங்க வேண்டுமென 


எதிர்பார்த்துக்‌ கோபப்பட ஆரம்பித்துவிட்டார்கள்‌”*2 


என்கிறார்‌. இவ்வாறு இன்றைய இளைஞர்கள்‌ பணம்‌ பண்ணும்‌ நோக்கோடு 
இருக்கின்ற காலத்தை இனிதாக செயல்படாமல்‌ பணமே பிரதானம்‌ என 
நினைத்துச்‌ சிரிப்பைத்‌ தொலைத்துவிட்டார்கள்‌. சிரிப்பதற்குச்‌ சில நேரத்தை 
ஒதுக்கினால்‌ அது சிந்திக்கவும்‌ செய்யும்‌. பொருளாதாரத்திற்குப்‌ பணம்‌ 
தேவைதான்‌ என்றாலும்‌, நல்ல மனநிலையை எந்தப்பொருள்‌ கொடுத்தாலும்‌ 
பார்க்க முடியாது. அதனால்‌ இருக்கும்‌ காலத்தைச்‌ சிரிப்போடு வாழ, பழக 
ஆரம்பித்துவிட்டால்‌ நமக்கு மட்டுமல்ல; நம்மைச்‌ சேர்ந்தவர்களையும்‌ இனிய 
வாழ்க்கைக்கு அச்சிரிப்பு அழைத்துச்‌ செல்லும்‌ என்றும்‌ சிரிப்பினால்‌ ஏற்படும்‌ 
நன்மைகளையும்‌ புலப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 


எச்சரிக்கை 

மனிதனிடம்‌ ஆணவம்‌ இருந்தால்‌ அது வாழ்ககைப்பாதையை 
அழித்துவிடும்‌. அதனால்‌ எதிலும்‌ விழிப்புணர்வுடன்‌ எச்சரிக்கையுடன்‌ செயல்பட 
வேண்டும்‌ என உணர்த்துகின்றார்‌. 


“வெற்றி பெறுகின்றபோது நாம்‌ மிகுந்த எச்சரிக்கையுடன்‌ 
இருக்க வேண்டும்‌. செல்வம்‌ சேருகின்றபோது நாம்‌ மிகுந்த 


199 


கவனத்துடன்‌ இருக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ வெற்றி 
கொஞ்சம்‌ பிசகினால்‌ நமக்கு ஆணவத்தையும்‌ மமதையையும்‌ 


ஏற்படுத்திவிடும்‌. ஏனென்றால்‌ வெற்றியில்‌ நிதானமும்‌ 


முன்னேறும்போது பொறுமையும்‌ கட்டாயம்‌ தேவை”? 


என்கின்றார்‌. நம்முடைய முன்னேற்றத்தைக்‌ கண்டு நாமே மகிழ்ச்சியடைந்தால்‌ 
நம்மால்‌ அடுத்த நிலையை அடைய முடியாது. அதனால்‌ எச்சரிக்கையுடன்‌ 


எதிர்காலத்தை நோக்க வேண்டும்‌ என்கின்றார்‌. 
தடைக்கற்கள்‌ 


மனித வழ்க்கையில்‌ அவன்‌ ஒவ்வொரு படிநிலைக்குச்‌ செல்லும்பொழுதும்‌ 
பலவித முன்னேற்றத்‌ தடைக்கற்கள்‌ வருவது இயற்கையாகும்‌. அதனை 
நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை வீணடித்துவிடக்கூடாது என எச்சரிக்கை 
விடுகின்றார்‌. 
“அறிவு என்னும்‌ பள்ளத்தாக்கில்‌ இருப்பவர்கள்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடு இருந்தாலும்‌ அதிலேயே அவர்கள்‌ 
மூழ்கிவிடாமல்‌ இருந்தால்தான்‌ அந்தப்‌ பள்ளத்தாக்கைத்‌ தாண்டி 
அடுத்த பள்ளத்தாக்குக்‌ செல்ல முடியும்‌” 
என ஒவ்வொரு தடைக்கல்லையும்‌ நமது முன்னேற்றத்திற்கு உரிய 
படிக்கற்களாகக்‌ கொண்டால்‌ வாழ்வில்‌ என்றும்‌ வெற்றி பெறலாம்‌ என்பதை 
உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 
கற்றுச்சூழலின்‌ எதீர்காலம்‌ 
சுற்றுச்சூழல்‌ பற்றிய விழிப்புணர்வு இன்று உலகிடையே பெரும்‌ 
மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால்‌ இதில்‌ விழிப்புணர்வு நிலை 
பெற்றாலும்‌, அதில்‌ மேன்மையான நிலையை அடையவில்லை. ஒருசிலர்‌ 
மட்டுமே அதைக்‌ கொள்கையாகக்‌ கடைப்பிடித்து வாழ்ந்து வருகின்றார்கள்‌. 


சுற்றுப்புறச்சூழலின்‌ மீது மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும்‌. அப்போதுதான்‌ 


200 


நாமும்‌ நமது சந்ததியினரும்‌ மாசற்ற உலகில்‌ மகிழ்ச்சியாக வாழமுடியும்‌. அதற்கு 
ஒவ்வொரு மனிதனும்‌ அடுத்து வருகின்ற சந்ததிகள்‌ நலமுடன்‌ வாழ இன்றே 


சுற்றுச்சூழலைப்‌ பேணவேண்டும்‌ என்கிறார்‌ இறையன்பு. 


“நாம்‌ ஒரு சின்ன அளவில்கூட சுற்றுச்குழலின்மீது எதையும்‌ 


திணிக்கக்கூடாது. .... இன்று சுற்றுச்சுழல்‌ என்பது ஆழமான 
செயல்பாடுகளைக்‌ குறித்த சிந்தனைகளை மேம்படுத்துவதாக 


இல்லாவிட்டால்‌ அடுத்த தலைமுறையை நாம்‌ பின்னுக்குத்‌ 


தள்ளிவிடுவோம்‌ என்பதில்‌ ஐயமில்லை” 


என அடுத்த தலைமுறையினர்‌ நன்றாக வாழ இப்போதே சுற்றுப்புறச்சூழலை 
ஒழுங்காகப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ வரும்‌ தலைமுறையினரின்‌ 
வாழ்வு வளமாகும்‌ என்றும்‌ அதற்கு நம்பிக்கையுடன்‌ சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாக்க 


வேண்டுமெனவும்‌ எச்சரிக்கை செய்கின்றார்‌. 


இன்றைய நவீன நாகரிக உலகில்‌ பல மாற்றங்கள்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கின்றன. ஒவ்வொரு காலச்சூழலிலும்‌ ஒவ்வொரு 
மணித்துளியும்‌ மிகுந்த கவனத்துடன்‌ கூடிய விழிப்புணர்வோடு வாழவேண்டிய 
கட்டாயச்‌ சூழ்நிலையில்‌ வாழ்ந்து வருகின்றோம்‌. விழிப்புணர்வு அற்றத்‌ 
தன்மையில்‌ நமது வாழ்க்கையில்‌ பல ஏமாற்றங்களைப்‌ பெற்றே வாழ்ந்து 
வருகின்றோம்‌. இதனைப்‌ பற்றிய தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகளாக, 

“இழந்ததற்காக வருத்தப்படாமல்‌ அடைந்ததற்காக அதுவும்‌, 


இழந்ததன்மூலம்‌ அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைபவன்தான்‌ 
விழிப்புணர்வுடையவன்‌, வருத்தப்படுவதால்‌ இழந்தது திரும்பக்‌ 


கிடைப்பதில்லை” 


என விழிப்புணர்வுடன்‌ அன்றைக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க 
வேண்டும்‌. எதிர்காலத்திற்காக வருத்தம்‌ அடைவதால்‌ ஒன்றுமில்லை என்பதை 


வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. இந்த நொடிப்பெழுது சாத்தியமானது என்ற 


201 


நம்பிக்கையுடன்‌, விழிப்புணர்வோடு வாழ முற்பட்டால்‌ வருங்காலம்‌ வசப்படும்‌ 


என்கிறார்‌ இறையன்பு. 


ஆளுமை 
ஆளுமை என்பதன்‌ அடிப்படை இலக்கணம்‌ தவறே செய்யாமல்‌ 


இருப்பது அல்ல. மாறாக தவறு நேரிடும்போது அதைத்‌ திருத்திக்கொள்ளத்‌ 


தயாராக இருக்க வேண்டும்‌ என்கின்றார்‌. 


அரசர்‌ பிலீப்‌, தன்முன்‌ கைது செய்து நிறுத்தப்பட்ட சிப்பாயை 
விசாரித்துக்‌ கொண்டிருந்தார்‌. விசாரணைக்கு இடையில்‌, தூங்கச்‌ சென்றுவிட்டார்‌. 
திரும்பவந்து, குற்றவாளி தண்டனைக்குரியவர்‌ என்றார்‌. சிப்பாய்‌ அதனை 
எதிர்த்து வழக்குத்தொடுப்பதாகக்‌ கூறினான்‌. யாருடைய தீர்ப்பைத்‌ தவறு என்று 
சொல்லி யாரிடம்‌ வழக்குத்‌ தொடுக்கப்‌ போகிறாய்‌ என அரசர்‌ கேட்டார்‌. தூங்கிக்‌ 
கொண்டிருந்த பிலீப்‌ அரசரின்‌ தீர்ப்பு தவறு என விழித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
அரசரிடம்‌ வழக்குத்‌ தொடுக்கப்‌ போகிறேன்‌ என்றான்‌. சிப்பாயின்‌ சாதுர்யமான 
பதிலைக்‌ கேட்டு வழக்கினைத்‌ திரும்ப விசாரித்து நிரபராதி என்று விடுதலை 
செய்தார்‌. 

“ஆளுகை என்பதன்‌ அடிப்படை இலக்கணம்‌ தவறே செய்யாமல்‌ 

இருப்பது அல்ல; தவறு செய்ய நேரிடும்போது அதைத்‌ திருத்திக்‌ 

கொள்ளத்‌ தயாராக இருப்பதுதான்‌. தவறை ஒத்துக்கொள்கின்ற 

மனப்பான்மை இருப்பவர்கள்தான்‌ அதைத்‌ திருத்திக்‌ கொள்ள 

முடியும்‌””" 
என்று ஆளுகையின்மீது இருக்கின்ற தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையை 
வெளிப்படுத்துகின்றார்‌. இவ்வாறு ஒவ்வொரு நொடியிலும்‌ மனிதன்‌ 
விழிப்புணர்வுடனும்‌ தன்னம்பிக்கையுடனும்‌ வாழத்‌ தலைப்பட்டால்‌ அவனுக்கு 


வாழ்க்கை வளமானதாக அமையும்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 


202 
முடிவுரை 


வெ.இறையன்புவின்‌ 'தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌' என்ற நான்காம்‌ 
இயலில்‌ மாறிவரும்‌ உலகியல்‌ சூழலில்‌ மனிதன்‌ தன்னம்பிக்கையுடன்‌ செயலாற்ற 
துணிந்ததன்‌ விளைவாகவே அவனது ஆற்றலை அறியமுடிகின்றது. 

தன்னம்பிக்கை என்பது முதலில்‌ அவன்‌ தன்னை அறியவேண்டும்‌ 
என்றும்‌, நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து அதனால்‌ தனக்கும்‌ பிறருக்கும்‌ 
ஏற்படும்‌ வாழ்க்கை விளைவுகளை எண்ணி மனத்தெளிவு பெற மனிதனுக்குத்‌ 
தேவையானது தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையாகும்‌ என்றும்‌ இறையன்பு கூறும்‌ 
தன்னம்பிக்கைச்‌ சிந்தனை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 

மனிதன்‌ தன்னம்பிக்கையுடன்‌ வாழ்வதற்குத்‌ தேவையானவை 
எச்செயலையும்‌ ஆராய்ந்து செய்யும்‌ பகுத்தறிவாகும்‌. வெற்றி தோல்விகளைச்‌ 
சமமாக எடுத்துக்கொள்ளும்‌ மனத்துணிவு வேண்டும்‌ என்பதும்‌, அவனது 
வாழ்க்கையின்‌ மூலதனம்‌ உண்மை, உழைப்பு, பொறுமை, திறமை என்பதும்‌ 
தன்னம்பிக்கையின்‌ பாற்படும்‌. 

முன்னோர்களது குறிப்பாகத்‌ திருவள்ளுவர்‌, ஒளவையார்‌, கம்பர்‌, 
பாரதியார்‌, கண்ணதாசன்‌, காளிதாசர்‌ போன்றோர்களின்‌ எழுத்துலக அனுபவ 
அறிவைப்‌ பின்பற்றி சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும்‌ முறையே நல்ல 
சமுதாயமாக மலரும்‌ என்பது சுட்டிகாட்டப்பட்டுள்ளது. 

இவற்றுள்‌ வெ.இறையன்புவின்‌ தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகளில்‌ 
பொதுவுடைமைச்‌ சிந்தனைகளாக மூடநம்பிக்கையால்‌ மனிதன்‌ முடமாகிவிடாமல்‌ 
பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும்‌ என்பது பெறப்படுகின்றது. 
குழந்தைகளுக்குச்‌ சுதந்திரமும்‌, கண்டிப்பும்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
அவர்கள்‌ சமயோசித்த அறிவுடன்‌, பொறுப்புடன்‌ கடமையாற்றும்‌ தன்னம்பிகைப்‌ 


பண்பைப்‌ பெறுவர்‌ என்றும்‌ எடுத்தியம்பப்பட்டுள்ளது. 


203 


ரைட்‌ சகோதரர்கள்‌, கொலம்பஸ்‌ போன்ற கண்டுபிடிப்பாளர்களின்‌ 
தன்னம்பிக்கைத்‌ திறனை எடுத்துக்காட்டி, தோல்வியே வெற்றியின்‌ முதற்படி 
என்கின்றார்‌. பிறரை எதிர்பார்த்து வாழாமல்‌ தன்மீது நம்பிக்கை வைத்துக்‌ கடின 
உழைப்புடன்‌ முயற்சி மேற்கொண்டால்‌ வாழ்க்கை வசமாகும்‌ என்று 


இறையன்புவின்‌ சிந்தனை எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 


சிக்கல்களும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ பிரச்சினைகளைக்‌ கண்டு பயந்துவிடாது 
தன்னம்பிக்கையுடன்‌ போராடி வெற்றி பெறுவதில்தான்‌ வாழ்க்கை 


அமைந்துள்ளது என்கிறார்‌. 


சுயநலத்துடன்‌ வாழாது; அனைவருக்கும்‌ விட்டுக்கொடுத்து வாழும்‌ 
பொதுமைப்பண்பு தேவை என்பதும்‌, மனிதன்‌ தன்‌ வாழ்க்கை மட்டும்‌ பாராது, 
பொதுவாழ்வு நிலையிலும்‌ சிந்தனை செலுத்த வேண்டும்‌ என்பதை நாட்டுக்காக 
தன்னையே அர்ப்பணித்த மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ்சந்திரபோஸ்‌, பேரறிஞர்‌ 
அண்ணா, பெரியார்‌, ஜீவானந்தம்‌ போன்றோர்‌ பற்றிய தன்னலமில்லாத 
வாழ்க்கையை எடுத்துக்காட்டி அவர்களைப்போல்‌ பொதுநலத்திற்குத்‌ 
தொண்டாற்றுவதிலும்‌ தன்னம்பிக்கையுடன்‌ வாழவேண்டும்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

காலமாற்றத்தில்‌ கடந்த காலத்தை மறந்து அதன்‌ தோல்விகளை 
நிகழ்காலத்திற்கான வெற்றியின்‌ இலக்காகக்‌ கொண்டு எதிர்வரும்‌ காலம்‌ ஏற்றம்‌ 


பெற தன்னம்பிக்கை தேவை என்கின்றார்‌. 


மனிதவாழ்க்கையின்‌ அனுபவ வரலாற்றின்‌ பிரதிபலிப்பே இலக்கியமாகும்‌. 
அந்த இலக்கிய வழிகாட்டுதல்‌ என்பது வியர்வையே உழைப்பும்‌, சிக்கனமே 
சேமிப்பும்‌, அறிஞர்களின்‌ அறிவே படைப்பாக மாற ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ 
தன்னம்பிக்கை தேவை என்பதை வெ.இறையன்புவின்‌ படைப்புகளின்வழி 


எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 


204 


பிறரைச்‌ சாராது தன்கையே தனக்கு உதவி என்று வாழும்‌ சூழலில்‌ 
அவனது பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு அமைந்துவிடுகிறது. நம்மிடம்‌ இருக்கும்‌ 
அசுரத்தன்மையை விடுத்து கவலைகளைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ கலைய முற்பட 
வேண்டும்‌ என்கின்றார்‌. நிகழ்காலத்தில்‌ தன்னம்பிக்கை கொண்டு முயற்சியும்‌ 
கடினஉழைப்பும்‌ கைக்கொண்டால்‌ எதிர்காலம்‌ சிறப்பாக அமையும்‌ என்பதும்‌ 


அவரது படைப்புகள்‌ வழி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 

வெ.இறையன்புவின்‌ எதிர்காலத்‌ தன்னம்பிக்கைச்‌ சிந்தனையாக 
நிதானமும்‌, பொறுமையுமே வளமான எதிர்கால வாழ்க்கைக்கு உரியவழி 
என்கின்றார்‌. 

இன்றைய இயந்திர வாழ்க்கையில்‌ இளைஞர்கள்‌ எதிர்காலக்‌ கனவில்‌, 
நிகழ்கால நேரமின்மையில்‌ சிக்காமல்‌ எதையும்‌ எளிமையாக மேற்கொண்டு 
மென்மைப்பண்புடன்‌ சிறிதளவேனும்‌ சிரிப்பதற்கும்‌ இடம்கொடுத்து நல்ல 
மனநிலையில்‌ சிந்தித்துத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ செயல்பட்டால்‌ பொருளாதாரம்‌ 


வளமாகும்‌ வாழ்வும்‌ சிறக்கும்‌ என்பது இறையன்புவின்‌ சிந்தனையாக உள்ளது. 


இன்றைய மனித வாழ்க்கைக்கு தேவையானது விழிப்புணர்வேயாகும்‌. 
செல்வம்‌ சேர்ந்தால்‌ செருக்கு இல்லாமலும்‌, வெற்றியின்‌ காரணமாக ஆணவம்‌ 
அகங்காரத்திற்கு ஆட்படாமலும்‌ நிதானத்துடன்‌ செயல்பட்டால்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றி கிடைக்கும்‌ என்பதை வெ.இறையன்புவின்‌ படைப்புகளின்‌ வழி 
எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 

உலக இயற்கைச்‌ சூழல்‌ என்பது மனிதவாழ்க்கைக்குப்‌ பயன்தரக்கூடியது. 
இயற்கையின்‌ படைப்பே மனிதவாழ்க்கையின்‌ பயன்பாட்டிற்கு, அவனது 
மேம்பாட்டிற்குத்தான்‌ என்றுணர்ந்து அதைச்‌ சீரழிக்காமல்‌ மேலும்‌ சீர்படுத்தி 
வாழ்ந்தால்‌ இருக்கும்‌ சமுதாயமும்‌ எதிர்காலச்‌ சமுதாயமும்‌ வளமும்‌ நலமும்‌ 
பெற்று வாழலாம்‌ என்ற வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ காணப்பட்ட 


தன்னம்பிக்கைச்‌ சிந்தனைகள்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


le SR 


[gc 
= ௮ 


WwW WW NNNNNNNNNNஙஅ_ YY 9 அ 9 அ 9 அ வ அ 
NES ONDE NTSooNOM RN 


205 


குறிப்புகள்‌ 
Merrian We Vster Inc., Publishers’, Websteris Ninth New Collegiate 
Dicitonary, p.1065. 
சுகி.சிவம்‌, வெற்றி நிச்சயம்‌, ப.63. 
மேலது, ப.135. 
குறள்‌.666. 
கமலா கந்தசாமி, வாழ்க்கை அது நம்‌ கையில்‌, ப.13. 
சிவ சூரியன்‌, நீங்களாக இருங்கள்‌, ப.41. 
இ.அண்ணாமலை, டாக்டர்‌, கிரியா தற்கால தமிழ்‌ அகராதி, ப.398.. 
பசுமைக்குமார்‌, (தொ.ஆ.., தன்னம்பிக்கை டானிக்‌, ப.9. 
பி.எஸ்‌.ஆர்‌.ராவ்‌, புத்தகங்களில்‌ கண்ட புதையல்‌, ப.112. 
பசுமைக்குமார்‌, (தொ.ஆ.., மு.நூ., ப.70. 
வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, இரண்டாம்‌ பாகம்‌, ப.53. 
மேலது. 
மு.வரதராசன்‌, திருக்குறள்‌ தெளிவுரை, (உடைமை அதிகாரம்‌), ப.122. 
கம்பர்‌, கம்பராமாயணம்‌, (பாகம்‌-5), பல்கலைக்கழக வெளியீடு, ப.183. 
பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.191. 
மேலது, பக்‌.207-208. 
பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, ப.140. 
மேலது, ப.145. 
கண்ணதாசன்‌, கண்ணதாசன்‌ திரையிசைப்‌ பாடல்கள்‌, ப.299. 
கண்ணதாசன்‌, அர்த்தமுள்ள இந்துமதம்‌ (பத்தாம்‌ பாகம்‌), ப.57. 
சோ.சேசாசலம்‌, ஜே.கேயின்‌ நம்மை மேம்படுத்தும்‌ எண்ணங்கள்‌, ப.50. 
வெ.இறையன்பு, மென்காற்றில்‌ விளைசுகமே, ப.24. 
மேலது, ப.84. 
வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை (முதல்பாகம்‌), ப.58. 
மேலது, ப.93. 
மேலது, ப.133. 
மேலது, (இரண்டாம்‌ பாகம்‌), ப.க. 
மேலது, ப.77. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (பாகம்‌-D பக்‌.134-135. 
மேலது, ப.205. 
கீ.தா.தெய்வசிகாமணி, உங்கள்‌ உயர்வு உங்கள்‌ கையில்‌, ப.89. 
கன்‌ஃபூஷியஸ்‌ மெர்வின்‌, வாழ்க்கை நம்மிடமே, ப.77. 
வெ.இறையன்பு, எப்போதும்‌ இன்புற்றிருக்க, ப.20. 


34. 
30. 
36. 
27. 
38. 
20. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
Sk 


௦ 
54. 
mR 
56. 
2.1 
58. 
39. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 
66. 
67. 


206 


வெ.இறையன்பு, துரோகச்சுவடுகள்‌, ப.26. 

மேலது, ப.86. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.12. 

மேலது, ப.19. 

கவிஞர்‌ கண்ணதாசன்‌, கண்ணதாசன்‌ கவிதைகள்‌ (ஐந்தாம்‌ பகுதி), ப.53. 
பக்தவத்சலபாரதி, பண்பாட்டு மானிடவியல்‌, ப.25. 

டாக்டர்‌ சுந்தர ஆவுடையப்பன்‌, இறையன்புவின்‌ சிந்தனை வானம்‌, ப.V. 
வெ.இறையன்பு, மென்காற்றில்‌ விளைசுகமே, ப.39. 

மேலது, ப.40. 

வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு (பாகம்‌-]), ப.212. 

மேலது, ப.216. 

வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-1]), ப.23. 

மேலது, ப.23. 

வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-1]), ப.42. 

மேலது, ப.44. 

வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-11), ப.23. 

வெ.இறையன்பு, அரிதாரம்‌, ப.34. 

சேஷாலம்‌, அரிஸ்டாட்டில்‌ வாழ்வும்‌ வாக்கும்‌, ப.30. 

பாநு, ஆங்கிலப்‌ பழமொழிகளுக்கு இணையான தமிழ்ப்‌ பழமொழிகளும்‌, 
ப.74. 

மேலது, ப.75. 

ஆ.ப.ஜே.அப்துல்கலாம்‌, எழுச்சி தீபங்கள்‌, ப.36. 

பா.விஜய்‌, நம்பிக்கையுடன்‌, ப.89. 

வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, இரண்டாம்‌ பாகம்‌, ப.36-38. 
வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-1]), ப.27. 

வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (பாகம்‌-1], பக்‌.13-14. 
மேலது, ப.14. 

மேலது, ப.53. 

மேலது, ப.77. 

மேலது, ப.100. 

வெ.இறையன்பு, மென்காற்றில்‌ விளைசுகமே, பக்‌.75-76. 

மேலது, பக்‌.92-93. 

மேலது, பக்‌.182-183. 

வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-]), ப.172. 

வெ.இறையன்பு, மென்காற்றில்‌ விளை சுகமே, ப.111. 


. இயல்‌-5 
ஆனமிகசு சிநதணைகள்‌ 


207 


இயல்‌-5 
ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ 

மனிதன்‌ உயிர்‌, உடல்‌, ஆன்மா என்ற மூன்றும்‌ உடையவனாக 
இருக்கின்றான்‌. ஆகவே உயிருள்ள உடலுக்குத்‌ தேவையான உண்டி, உடை, 
உறையுள்‌ என்பவற்றால்‌ மட்டுமே அவனது வாழ்க்கை நிறைவடைவதில்லை. 
உயர்ந்த சிந்தனைகளால்‌ எழும்‌ கலைகளும்‌, அறிவியல்‌ சார்ந்த கோட்பாடுகளும்‌, 
கண்டுபிடிப்புகளும்‌ ஓரளவு அவனுக்கு நிறைவைத்‌ தருகின்றன. ஆனால்‌, 
மனிதன்‌ தன்னால்‌ படைத்த பரம்பொருளோடு தொடர்புகொள்ளும்‌ 
நிலையில்தான்‌ முழுமை பெறுகின்றான்‌ எனக்‌ கூறுவர்‌. 


“ஆன்மிகம்‌' - விளக்கம்‌ 


ஆன்மிகம்‌” என்பது முழுக்க முழுக்க தன்னைத்தானே அறிந்து உணர்ந்து 
கொள்வதாகும்‌. தன்னுள்ளே இருக்கும்‌ கடவுளைக்‌ காண்பது. ஒவ்வோர்‌ 
உயிரினுள்ளும்‌ இறைத்தன்மை உள்ளதென்பதை உணர்ந்து கொள்வது. இறைவன்‌ 
வழியே தன்னைக்‌ காண்பதே கடவுட்தன்மையான ஆன்மிகம்‌. பிறப்பு, இறப்பு, 
வாழ்வையும்‌, சாவையும்‌ சமமாக ஏற்றுக்கொள்ளும்‌ மனப்பக்குவமே ஆன்மிகம்‌. 
ஒவ்வொருவரும்‌ இறைவனை உணர்ந்து அதன்மூலம்‌ மரணமில்லா 
பெருவாழ்வைப்‌ பெறுவதே ஆன்மிகம்‌. இத்தகைய நிலையை அடைந்த 
சான்றோர்கள்‌ வள்ளலார்‌, விவேகானந்தர்‌, இராமனுஜர்‌, இராமகிருஷ்ண 
பரமஹம்சர்‌, ஆதிசங்கரர்‌ போன்றோர்கள்‌ ஆன்மிக வழியில்‌ சென்று இறைவனை 
அடைந்தவர்களாவர்‌. 

“ஆன்மிகம்‌ என்பது தன்னை எல்லோரிடமும்‌ காண்பது" 
ஆன்மிகம்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
கேடல்‌ 

உலகில்‌ உள்ள பொருட்களை, வாழ்க்கை வசதிகளைத்‌ தேடுவதால்‌ 


அக்கணத்தில்‌ மட்டும்‌ அவை பயன்‌ தருவதாக இருந்தாலும்‌ தொடர்ந்து அவை 


208 


நீடிப்பதில்லை. இறைவனைத்‌ தேடி அவனுள்‌ சங்கமிப்பதே மனித உயிர்க்குச்‌ 
சிறப்பானதாகும்‌. அதுவே முதன்மையானதுமாகும்‌. அந்த இறைவனைத்‌ தேடி 
முக்தி அடையுமாறு “இடைக்காட்டுச்‌ சித்தர்‌, 

“அன்னையைப்‌ போல்‌ எவ்வுயிரும்‌ அன்புடனே - காத்துவரும்‌ 


முன்னவளனக்‌ கண்டு முக்தியடை புல்லறிவே” 


என்னும்‌ பாடல்‌ வரிகளில்‌ அறிவுறுத்துகிறார்‌. 

இறைவனைத்‌ தேடாமல்‌, அவனை வணங்காமல்‌ எத்தனை நல்ல 
செயல்கள்‌ செய்தாலும்‌ அவற்றால்‌ பயனில்லை என்பதையும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“எண்ணரிய புண்ணியங்கள்‌ எல்லாம்‌ செய்தும்‌ என்‌? 

ஏகன்‌ அடி நெஞ்சமதில்‌ எண்ணா விடிலே?” 

இயற்கை எங்கிலும்‌ இறைமைத்‌ தன்மை காணப்படுவதை, 

“வெஞ்சுடல்‌ ஒளியும்‌ நீ! திங்களுள்‌ அளியும்‌ நீ 

அனைத்தும்‌ நீ! அனைத்திலும்‌ பொருளும்‌ நீ" 
பாரதியார்‌ “எங்கெங்கு காணினும்‌ சக்தியடா” என்று கூறுவதுபோல்‌ உலகம்‌ 
யாவிலும்‌ வியாபித்து நிற்கின்ற இறைவனைப்‌ பற்றிப்‌ பரிபாடல்‌ கூறுவதை 
அறியலாம்‌, 
ஆன்மிகத்தீற்கு அறிஞர்கள்‌ தரும்‌ விளக்கம்‌ 

உலகப்‌ பொருட்கள்‌ அனைத்திலும்‌ இறைத்தன்மை குடிகொண்டுள்ளது. 
உடல்‌ அழிந்த பிறகு ஆன்மா நிலைபெற்று இருக்கும்‌. அதன்‌ மூலம்‌ 
மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையலாம்‌. அதற்கான முயற்சியும்‌, 
பயிற்சியும்‌ தேவை என்கிறார்‌. 

“நாணத்தைக்‌ கவலையினைச்‌ சினத்தைப்‌ பொய்மை அச்சத்தை 

வேட்கைதனை அழித்து விட்டால்‌ அப்போது சாவுமங்கே 

அழிந்து போகும்‌ மிச்சத்தைப்‌ பின்‌ சொல்வேன்‌ சினத்தை 


வென்றிடுவீர்‌ மேதினியில்‌ மரணமில்லை முன்னே” 
என மரணத்தை வெல்வதற்கான வழிமுறைகளை வெளிப்படுத்துகின்றார்‌. 


209 


“பொருளையும்‌ வாழ்வினையும்‌ அறிந்து தன்னை உணர்ந்து 
அடுத்து நிலையாகப்‌ பிரமத்தில்‌ ஏகமாகி ஒன்றாவது வேதாந்த 
நெறியின்‌ ஆன்மிகப்‌ போக்கும்‌ ஆகும்‌” 
என்கிறார்‌. 
கருணையே ஆன்மிகம்‌ என்பது எல்லா நாட்டினரிடமும்‌ எல்லா 
மதத்தினரிடமும்‌ எல்லா மொழியினரிடத்தும்‌ காட்டும்‌ ஆன்மநேயமாகும்‌. 
கருணையாகிய இரக்க உணர்வினை இறைவனது திருவருளால்‌ மட்டுமே பெற 
முடியும்‌. உயிர்‌ இரக்கப்‌ பண்பே மோட்ச வீட்டின்‌ திறவுகோல்‌ என்பதை 


‘இராமலிங்க அடிகளார்‌.” 


“சீவகாருண்யம்‌ என்கிற  திறவுகோலைக்‌ கொண்டுதான்‌ 
மோட்சமாகிய மேல்வீட்டுக்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு உள்ளே 
புகுந்து எக்காலத்தும்‌ அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ 
வேண்டும்‌"' 
என்று தம்‌ உரைநடைப்‌ பகுதியில்‌ உணர்த்துகின்றார்‌. 
“வேதாத்திரி மகரிஷியின்‌ ஆன்மிகக்‌ கோட்பாடு என்பது 
ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ ஒன்றே, ஜீவாத்மாவும்‌ பரமாத்மாவும்‌ 
வேறுவேறு' என்றும்‌ இராமனுஜர்‌, மத்துவர்‌ ஆகியோரின்‌ 
ஆன்மிகத்‌ தத்துவத்திற்கு முன்‌ மகரிஷியின்‌ ஆன்மிகத்‌ தத்துவம்‌. 
ஆன்மாவின்‌ உள்ளே ஜீவாத்மா ஒளிந்துகொண்டு இருக்கிறது. 
அதனை வெளிக்கொணர்தல்‌ அவரவர்‌ நம்பிக்கை திறமை, 
இறைபக்தி இவற்றைப்‌ பொறுத்துதான்‌” 
என்று குறிப்பிடுகின்றார்‌. 
“எப்பொருள்‌ யார்‌ யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பதறிவு” 
என்கிறார்‌ வள்ளுவர்‌. 
ஆன்மிகவாதிகள்‌ தெளிந்த நல்லறிவுடையவர்கள்‌, எந்தப்‌ பொருள்‌ 
பற்றியும்‌ அதன்‌ உண்மை நிலையை அறிந்து தெளிந்து ஆராய்ந்து 


அறிபவர்களே ஆன்மிகவாதிகள்‌ என்பர்‌ 'வள்ளுவர்‌' பெருந்தகை. 


210 
ஆன்மிகக்‌ கோட்பாட்டால்‌ பரம்பொருள்‌ என்பது என்ன என்பதை, 


“மழைநீர்‌ செல்லும்‌ இடமெல்லாம்‌ வெவ்வேறு ஆற்றுப்‌ 
பெயர்களைப்‌ பெறுவது போல, பரம்பொருளும்‌ மக்களுக்கு 


மக்கள்‌, “சிவன்‌, திருமால்‌, இயேசு, அல்லா என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌”' 
என்கிறார்‌. 


“ஆன்மிகம்‌ தர்க்கத்துக்கும்‌ குதர்க்கத்திற்கும்‌ அப்பாற்பட்டது” ' 
என்கிறார்‌ 'கலில்‌ கிப்ரான்‌'. 
“ஆன்மிகம்‌ என்பது அடையாளமல்ல, உடை என்பது 
அடைக்கலமுமல்ல, உண்மையான ஆன்மிகம்‌ அடையாளத்தைத்‌ 
தொலைப்பதில்‌ ஆரம்பமாகிறது”! 
என்கிறார்‌. 
“ஆன்மிகம்‌ என்பது மதமல்ல, தியானம்‌ என்பது சடங்கு அல்ல, 
தேடுதல்‌ என்பது மந்திரம்‌ அல்ல, உணர்தல்‌ என்பது உடல்‌ 
வருத்தம்‌ அல்ல, துறத்தல்‌ என்பது உடை குறைத்தல்‌ அல்ல, 
ஞானம்‌ என்பது அறிவு அல்ல! 
என ஆன்மிகம்‌ பற்றி எடுத்துரைக்கிறார்‌. 
ஆன்மிகத்தை இறைவனின்‌ வீடாகிய கோயிலுக்கு ஒப்பிடுகிறார்‌. அந்த 
கோயிலில்‌ அன்பே வாயிலாகவும்‌, கருணையே அதன்‌ வரவேற்பு அறையாகவும்‌, 
முதிர்ச்சி அதன்‌ முற்றமாகவும்‌, தியானம்‌ அதன்‌ வழிபாட்டு அறையாகவும்‌ 
அமைகிறது என ஆன்மிகம்‌ பற்றி எடுத்துக்கூறுகிறார்‌ இறையன்பு. 
இல்லறத்தார்‌ என்பார்‌ வாழ்க்கையையே ஒரு வழிபாடாகக்‌ 
கொள்கின்றனர்‌. துறவறத்தார்‌ வழிபாட்டையே வாழ்க்கையாகக்‌ கொள்கின்றனர்‌ 
என்கிறார்‌. மனித வாழ்க்கை உயர்வடைய வேண்டுமென்றால்‌ ஆன்மிகமும்‌ 
அறிவியலும்‌ இணைய வேண்டுமென்கிறார்‌. 
“உழவு என்பது பூமாதேவியின்‌ மேனியில்‌ மரகதப்‌ போர்வை 
போர்த்தி அழகு பார்க்கும்‌ அதிசயமும்‌, பச்சைக்‌ கம்பளம்‌ விரித்து 


211 


கண்களைக்‌ குளிர்விக்கும்‌ ஓவியம்‌, உழும்போது கலப்பையே 
14 


காரிகை, மண்ணே வண்ணம்‌ நிலமே தளம்‌ 
என்று ஒப்பிடுகின்றார்‌. இவ்வாறு இயற்கையே ஆன்மிகம்‌ என்று அதனைப்‌ 
போற்றினால்‌ நமது வாழ்க்கை உயரும்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு. இவ்வாறு பல 
அறிஞர்களின்‌ ஆன்மிகம்‌ பற்றிய கருத்துக்களை அறியலாம்‌. 
இலக்கியங்களில்‌ ஆன்மிகம்‌ 

கடவுளை முன்னிருத்தியே மனிதன்‌ தன்‌ வாழ்க்கைப்‌ பயணத்தைத்‌ 
தொடர்கின்றான்‌. உலகின்‌ அனைத்தும்‌ சக்தியின்‌ இயக்கம்‌ என்று 
உணர்கின்றபோது அவன்‌ பரவசம்‌ அடைகிறான்‌. இறைவனும்‌, தானும்‌ ஒன்று 
என்று சொல்லும்‌ அளவிற்குக்‌ கடவுள்‌ நம்பிக்கை மனிதனுக்கு உண்டானபோது 
அதனை வெளிப்படுத்த மொழியின்‌ மூலமாய்‌ வடித்த பாட்டின்‌ வடிவமே 
இலக்கியமாக உருவாகின்றது என்பர்‌. இறைவனை வழிபடும்‌ முறையின்‌ மூலம்‌ 
தன்னை உணர்ந்துகொள்வதே ஆன்மிகம்‌. உலக இலக்கியங்கள்‌ யாவும்‌ 
உண்மையாகிய அறவழியும்‌, பிறருக்காக வாழும்‌ பொதுமை நெறியே 
தருமமாகவும்‌ கொண்டு வாழும்‌ மனிதப்‌ பண்புகளையே ஆன்மிகம்‌ என வழங்கி 
வருகின்றது. 

“இறைவன்‌ மீது கொண்ட நம்பிக்கை உணர்வும்‌, அதனால்‌ 

பிறக்கும்‌ பற்றுணர்வும்‌ உள்ளத்திலிருந்து சொற்களாக 


உருவெடுத்து இலக்கியமாக மலர்கின்றன. அவை பக்திப்‌ 
915 


பொருளாகின்றன 
என்கிறார்‌ சி.சிவகாமி. 

இறைக்கொள்கை என்பது இறைவனைப்‌ பற்றி ஒவ்வொரு சமயமும்‌ 
வைத்திருக்கும்‌ மதிப்பாகும்‌ (V௮lப€). இறைவனின்‌ பெயர்‌, வழிபடும்‌ முறைகள்‌, 
இறைவனை வழிபடுவதால்‌ உண்டாகும்‌ பயன்கள்‌,  இறைவழிபாட்டுடன்‌ 
வாழ்க்கையை இணைத்துக்கொள்ளும்‌ முறை ஆகியவற்றைப்‌ பற்றி 


இலக்கியங்களில்‌ காண்கிறோம்‌. நல்வினை, தீவினை, சொர்க்கம்‌, நரகம்‌, வீடுபேறு 


212 


முதலியன பற்றியும்‌ சமய இலக்கியங்கள்‌ பாடுகின்றன. இலக்கியத்தின்‌ பலனே 
மக்களை நல்வழிப்படுத்துதலாகும்‌. வாழும்‌ மக்களின்‌ வாழ்க்கை 
அனுபவங்களைப்‌ படிப்பினையாகக்‌ கொண்டு உயர்ந்த நெறியில்‌ வாழ்ந்து 
வழிகாட்டிகளாக இருக்கும்‌ சான்றோர்களின்‌ வாழ்க்கையைப்‌ பிரதிபலிப்பது 
இலக்கியமாகும்‌. இந்த சான்றோர்களின்‌ வாழ்க்கை நெறியே அறமாக, 
ஆன்மிகமாக இலக்கியங்கள்‌ வெளிப்படுத்துகின்றன. தன்னுள்ளே இறைவன்‌ 
இருக்கின்றான்‌ என்பதை 'திருமூலர்‌', 

“உள்ளத்து ஒருவனை உள்ளுறு சோதியை 
உள்ளம்‌ விட்டோரடி நீங்கா ஒருவனை 
உள்ளமும்‌ தானும்‌ உடனே இருக்கினும்‌ 
உள்ளம்‌ அவனை உரு அறியாதே”'௦ 
என உள்ளத்தில்‌ இருக்கும்‌ இறைவனை அறிய வேண்டுமென்கிறார்‌. 

உள்ளமே கோயில்‌ என்பதனைத்‌ திருமூலர்‌, 

“உள்ளப்‌ பெருங்கோயில்‌ ஊன்‌ உடம்பு ஆலயம்‌ 

வள்ளல்‌ பிரானார்க்கு ஊன்‌உடம்பு வாயில்‌ 

தெள்ளத்‌ தெளிந்தோர்க்குச்‌ சிவன்‌ சிவலிங்கம்‌ 
கற்றப்‌ புலவன்‌ ஐந்துங்‌ கானா மணி விளக்கே”1' 
என்கிறார்‌. எனவே கடவுள்‌ என்பவர்‌ அனைத்தையுமே கடந்து உள்ளே இருக்கும்‌ 
பரம்பொருள்‌ என்கிறார்‌. இறைவன்‌ நல்லோர்‌ உள்ளத்தில்‌ உறைபவன்‌ என்கிறார்‌ 
இறையன்பு. இறைவனை வணங்கினால்‌ வினைப்பயனை வெல்ல முடியும்‌, 

“மண்ணில்‌ நல்ல வண்ணம்‌ வாழலாம்‌ 

எண்ணில்‌ நல்லகத்திற்கு யாதுமோர்‌ குறையுமில்லை 
கண்ணின்‌ நல்லஃது உறுூஉம்‌ கழுமல வளநகர்‌ 
பெண்ணின்‌ நல்லாளொடு பெருந்தகை இருந்ததென்னே”'* 

என்பது திருஞானசம்பந்தர்‌ கூற்றாகும்‌. இறைவனை வணங்கினால்‌ நல்வாழ்க்கை 


பெறலாம்‌ என்கிறார்‌. 


213 


மனிதனின்‌ நல்வினை, தீவினைக்கேற்ப பல பிறவிகள்‌ அவனுக்கு 
வாய்க்கப்படுகின்றன. ஆனால்‌ இப்பிறவிப்பயனைப்‌ போக்க வேண்டுமென்றால்‌ 
இறைவனை வணங்குவதால்‌ மட்டுமே முடியும்‌ என்கிறார்‌ மாணிக்கவாசகர்‌. 

“புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌, மரமாகிப்‌ 
பல்‌ மிருகமாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிச்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்த்‌ தேவராய்ச்‌ 
செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்‌ 
எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்திளைத்தேன்‌ எம்பெருமானே”! 
எனப்‌ பல்வேறு பிறப்பு நிலைகளை வெளிப்படுத்துகின்றார்‌. 

'திருமூலர்‌' தனது “திருமந்திரத்தில்‌! இறைவனிடத்தில்‌ உலக உயிர்கள்‌ 
அனைத்தும்‌ சங்கமமாகி விடுகிறது. உயிர்களுக்குச்‌ செய்யும்‌ தொண்டே 
இறைத்தொண்டு என்கிறார்‌. 

“அன்பும்‌ சிவனும்‌ ஒன்று 

அன்பே சிவம்‌” 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. திருமூலர்‌ தரும்‌ இறைக்கொள்கையானது “அன்பே. 
அந்த “அன்பே' ஆன்மிகமாகும்‌ என்கிறார்‌. 

உலகப்‌ பருப்பொருள்‌ அழியுமென்றும்‌, நிலையில்லாதது என்றும்‌ கூறுவர்‌. 
ஆனால்‌, ஆன்மா மட்டும்‌ அழிவதில்லை என்பர்‌. இறைவனில்‌ மனிதரைக்‌ 
காண்பது புத்தரின்‌ நெறி. மனிதனில்‌ இறைவனைக்‌ காண்பது சித்தர்‌ நெறி 
என்பர்‌. 

“காயமே இது பொய்யடா 

காற்றடைத்த பையடா 

மாயனார்‌ குயவன்‌ செய்த 
121 


மண்ணு பாண்டம்‌ ஓட்டா 


என்கிறார்‌ சித்தர்‌. 


214 


குயவனாகிய இறைவனால்‌ செய்த மண்பாண்டமே மனிதன்‌ என்ற பொருள்‌ 
அழியக்‌ கூடியது. ஆனால்‌ அவன்‌ உள்ளே உரையும்‌ ஆன்மாவானது அழியக்‌ 
கூடாதது. ஆன்மா நிலைபெற்று வாழ வேண்டுமென்றால்‌ அன்பாகிய ஆன்மிகம்‌ 
என்ற வீடுபேற்றை அடைய முடியும்‌ என்கின்றனர்‌ சித்தர்கள்‌. 

‘இராமலிங்க அடிகளார்‌' கருணையே ஆன்மிகம்‌ என்கிறார்‌. “வாடிய 
பயிரைக்‌ கண்ட போதெல்லாம்‌ அவர்‌ உயிர்‌ வாடியது' என்பார்‌. அனைத்துயிரும்‌ 
தன்னுயிர்போல நேசிப்பதே ஆன்மிகம்‌ என்று சமயச்‌ சான்றோர்கள்‌ தங்களது 
வாழ்வியலின்‌ மூலம்‌ வழிகாட்டிச்‌ செல்கின்றனர்‌ என்பதை இலக்கியங்கள்‌ மூலம்‌ 
அறியமுடிகின்றது. 
ஆன்மிகம்‌ - இறையன்பு தரும்‌ விளக்கம்‌ 


ஆன்மிகம்‌ என்பது ஏக்கங்களின்‌ தொகுப்பல்ல. வாழ்வை நுகர்வதற்கான 
பயிற்சி அது. ஆன்மிகம்‌ மொழியைக்‌ கடந்தது. புலன்களைத்‌ தாண்டியது, 


எண்ணங்களை மீறியதாகும்‌. 


“இசை மனத்தை அமைதியாக்க; தியானம்‌ மனத்தை உதிர்க்க; 
இறைமை இருத்தலோடு இயைய என்பது புரியும்‌ போது 

ஆன்மிகப்‌ பயணம்‌ ஆரம்பமாகிறது” 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


“பணம்‌ வேண்டாம்‌ என மறுப்பதல்ல ஆன்மிகம்‌. பணமே 
வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்துக்‌ கொள்ளாமல்‌ 
இருப்பதே ஆன்மிகம்‌” 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 

“ஆசைப்படாத மனம்‌ பெற்றவர்களே ஆன்மிக வாழ்விற்கு 
அருகதையுள்ளவர்கள்‌””“ 


என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


215 


“மகாராசாவுக்குச்‌ செருப்புக்‌ செய்கிறபோதும்‌ 
மண்வேலை செய்பவனுக்குச்‌ செருப்பு செய்கிறபோதும்‌ 
ஒரே அக்கறையுடன்‌ தியானிப்பவனே ஆன்மிகவாதி” 

என்கிறார்‌ வெ.இறையன்பு. 

“ஆன்மிகம்‌ என்பது சாமி கும்பிடுவதில்‌ இல்லை. எந்த 


உயிரையும்‌ துன்புறுத்தாமல்‌ இருப்பதுதான்‌ உண்மையான 
26 


ஆன்மிகம்‌ 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
ஆன்மிகம்‌ என்பது உள்நோக்கித்‌ தேடுதல்‌, தன்னை முழுமையாகத்‌ 
தெரிந்து கொள்ளுதல்‌, இன்னும்‌ சொல்லப்போனால்‌ தான்‌ முழுமையாக 
இருப்பதை உணர்ந்து கொள்ளுதல்‌, ஆன்மிகம்‌ என்பது வாழ்க்கையை 
அனுபவமாக மாற்றிக்‌ கொள்வது, மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நிமிட நேரத்தையும்‌ 
அதன்‌ நிகழ்வுகளையும்‌ அணுகி ஆராய்வது, ஆன்மிகம்‌ என்பது பூசை அல்ல, 
சடங்கு அல்ல; துறவும்‌ அல்ல; என விளக்குகின்றார்‌ இறையன்பு. 
“போர்‌ இல்லாத உலகம்‌ 
பூசல்‌ இல்லாத கிராமம்‌ 
இயற்கை அழிக்காத மனிதன்‌ 
மன அழுக்குகள்‌ அகன்ற மனிதன்‌ 
அமைதியான இல்லம்‌”! 
இதுவே ஆன்மிகம்‌ என்று ஆன்மிகத்திற்குப்‌ புதிய கோட்பாட்டை 
வரையறுக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 
கெளதமபுத்தர்‌, மகாவீரர்‌, கன்‌ஃப்பூசியஸ்‌, தாகூர்‌, பிளாட்டோ, ரமணர்‌, 
குருநானக்‌, இயேசு, நபிகள்‌ நாயகம்‌, தந்தை பெரியார்‌, வள்ளுவர்‌, ரஜினிஸ்‌ 
போன்றவர்கள்‌ பொதுநலத்துடன்‌ மக்களுக்குச்‌ சேவை செய்வதையே ஆன்மிகம்‌ 
என்றனர்‌. இவர்களது சிந்தனைகளைக்‌ குறிப்பிட்டு சமயம்‌ என்பது மனிதர்களை 
அறவுணர்வுப்‌ பாதையில்‌ செல்ல வைப்பதே உண்மையான ஆன்மிகம்‌ என்கிறார்‌ 


வெ.இறையன்பு. 


216 


இறையன்பு படைய்புகளில்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ 

ஆன்மிகம்‌ பற்றிய இறையன்புவின்‌ சிந்தனைகள்‌ பிறப்பு, இறப்பு, 
அறிவியலும்‌ ஆன்மிகமும்‌, தர்மம்‌, இறைவன்‌ இல்லாமல்‌ இருக்கின்றான்‌, நீரும்‌ 
நெருப்பும்‌ பிரதிபலிப்பு, கடவுள்‌, வழிபாடு, துறவு, மனிதப்பிறப்பு, மழலைகள்‌ - 
இறைமையின்‌ துளிகள்‌, ஆடையும்‌ ஆன்மிகமும்‌, மெளன அர்ச்சனை என 
இறையன்பு வெளிப்படுத்தும்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ பின்வரும்‌ பகுதியில்‌ 
விரிவாக ஆராயப்படுகின்றன. 

ஆன்மிகம்‌ குறித்த சிந்தனைகளைப்‌ பல்வேறு வகைகளில்‌ அதன்‌ 
நோக்கையும்‌, போக்கையும்‌ அனுசரணையோடு அலசி ஆராய்பவர்‌ 
வெ.இறையன்பு. ஆன்மிக எண்ணங்கள்‌, அதைப்‌ பற்றிய கருத்துத்‌ தேடல்கள்‌ 
வானுக்கும்‌ பூமிக்குமாக விசுவரூபம்‌ எடுப்பினும்‌ அதனைக்‌ கண்டும்‌, உணர்ந்தும்‌ 
அதைப்‌ பற்றிய பல்வேறு உலகச்‌ சான்றோர்களின்‌ வாழ்க்கை அனுபவங்கள்‌ 
மூலம்‌ வாழ்க்கை நெறிகளைக்‌ கொண்டு வழிகாட்டி வருபவர்‌ வெ.இறையன்பு 
ஆவார்‌. 

ஆன்மிகம்‌ என்பது கோவில்களில்‌ விழாக்கள்‌ நடத்துவது; 
நெற்றியில்பட்டை தீட்டிக்‌ கொள்வது மட்டுமல்ல; கறிக்கடைகளில்‌ கடவுள்‌ 
படங்களை மாட்டி, அதற்கு ஊதுபத்தி கொளுத்தி வைத்து, நெற்றியில்‌ பட்டை 
போட்டுக்‌ கொண்டு ஆடு, கோழிகளின்‌ உயிரை எடுப்பது ஆன்மிகம்‌ அல்ல 
என்கிறார்‌. 

ஆன்மிகத்தைக்‌ கோயிலுக்கு வெளியே தேடுங்கள்‌ என்கிறார்‌. ஆன்மிகம்‌ 
என்பது அகங்காரம்‌, சுயநலம்‌, பிடிவாதம்‌ ஆகியவற்றை அகற்றுவதே; 
உண்மையும்‌ நேர்மையும்‌ கொண்டதே ஆன்மிகம்‌ என்கிறார்‌. உள்ளத்தில்‌ 
அழுக்கும்‌, அருவருப்பும்‌ இருந்தால்‌ தெய்வீகம்‌ நுழையாது என்பதை 
வெளிப்படுத்துகின்றார்‌. 'இறைமையை' ஒவ்வோர்‌ உயிரினும்‌ காண்பதே 


ஆன்மிகம்‌ என்கிறார்‌. அமைதியின்‌ நிழலில்தான்‌ ஆன்மிகம்‌ தளைக்கிறது. 


217 


வாழ்வியலோடு இணைந்தது; ‘ஓம்‌ என்ற ஓங்காரத்தை உணர்வதன்‌ மூலம்‌ 
மனிதன்‌ தம்‌ ஆங்காரத்தை உணரமுடியும்‌, மனிதனின்‌ உள்ளுணர்வையும்‌, 


விழிப்புணர்வையும்‌ ஓங்காரமே அருளுகின்றார்‌ என்கிறார்‌. 

மதப்பேதமையைக்‌ கடக்கும்‌ போதுதான்‌ ஆன்மிகம்‌ மலர்கிறது என்றும்‌, 
ஆன்மிகம்‌ என்பது இதயத்தை மென்மையாகவும்‌, மூளையைத்‌ திடமாகவும்‌ 
மாற்றுகிற மந்திரக்‌ கருவி என்றும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 

ஆன்மிகம்‌ என்பது சாரத்தை உறிஞ்சிக்கொண்டு சக்கையை எறிந்து 
விடுகின்ற நிலையாகும்‌. எதையும்‌ எப்போதும்‌ வருத்தமின்றித்‌ துறக்கத்‌ 
தயாராகும்‌ மனப்பக்குவமே ஆன்மிகம்‌. ஆன்மிகம்‌ என்பது அதிசயங்களைத்‌ 
தாண்டியது. ஆன்மிகத்தின்‌ பணி என்பது நேர்மை, கருணை, அன்பு, 
மனிதநேயம்‌ முதலியவற்றை வளர்ப்பதாகும்‌ என்று ஆன்மிகம்‌ பற்றியப்‌ பல 
சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
பிறப்பு - இறப்பு 

ஆன்மிகம்‌ என்பது வாழ்க்கையை மறுதலிப்பதல்ல, மாறாக 
ஏற்றுக்கொள்வது, சாவையும்‌ சமமாக ஏற்பது, இவ்வுலகத்தில்‌ பிறப்பு இறப்பு 
என்பது மனிதனுக்கு இயற்கையானதாகும்‌. அதனால்‌ உயிரோடு இருக்கும்போதே 
இரண்டையும்‌ சமமாகக்‌ கருத வேண்டும்‌ என்கிறார்‌. 

தவறு செய்வது மனித இயற்கை. ஆனால்‌ எப்பொழுது நாம்‌ தவறு என்று 
உணர்கிறோமோ, அந்த நொடியிலேயே அத்தவறில்‌ இருந்து நாம்‌ 
விடுதலையடைகிறோம்‌. தவறுகளைப்‌ பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறபோதே 
அந்தத்‌ தவறும்‌ மறைந்து விடுகிறது என்கிறார்‌. 

“செங்கல்லை உடைப்பதும்‌, ஓடுகளை உடைப்பதும்‌, 


பனிக்கட்டிகளைப்‌ பாளம்‌ பானமாக வெட்டிச்‌ சாய்ப்பதும்‌ பலம்‌ 


என்று நம்பிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ உண்மையில்‌ 


218 


‘ . ௨7 


ஆன்ம பலம்‌ தான்‌ மிகவும்‌ முக்கியம்‌ தவறுகளை 
ஏற்றுக்கொள்கிறவர்க்குத்தான்‌ ஆன்ம பலம்‌ தோன்றுகிறது” 


என்று ஆன்மிகத்தின்‌ உயர்வை உணர்த்தியுள்ளார்‌. 
உலகில்‌ இருக்கின்ற பொருள்கள்‌ அனைத்திலும்‌ இறைவனைக்‌ காணுகின்ற 
'பாரதியே' சிறந்த ஆன்மிகவாதி என்கிறார்‌ இறையன்பு. இதற்கு, 
“காக்கைச்‌ சிறகினிலே நந்தலாலா - நின்றன்‌ 
கரிய நிறம்‌ தோன்றுதையே நந்தலாலா 
பார்க்கும்‌ மரங்களெல்லாம்‌ நந்தலாலா - நின்றன்‌ 
பச்சை நிறம்‌ தோன்றுவதையே நந்தலாலா 
கேட்கு மொலியாலெல்லாம்‌ நந்தலாலா - நின்றன்‌ 
கீதமிசைக்குதடா நந்தலாலா 
தீக்குள்‌ விரலை வைத்தால்‌ நந்தலாலா - நின்னைத்‌ 
தீண்டுமின்பந்‌ தோன்றுதடா நந்தலாலா” 
என்ற பாரதியின்‌ பாடலைச்‌ சுட்டிக்காட்டி விளக்குகின்றார்‌. 
“இருக்கும்‌ செல்வத்தை இனிய வழிகளில்‌ செலவழிப்பதும்‌, 
நேர்மையான வழிகளில்‌ ஈட்டுவதும்‌ தான்‌ மெய்ஞ்ஞானத்திற்கு 


எழுதப்படும்‌ முன்னுரை” 


என்கிறார்‌ ஆசிரியர்‌. 
எனவே உலகில்‌ பிறந்து, வாழ்ந்து, முடியப்போகும்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 


இருக்கும்போதே அறவழியில்‌ பல நன்மைகளைச்‌ செய்து, அவனது ஆன்மா 
சிறந்த வீடுபேற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும்‌ தெரிந்து கொள்பவனே 
சிறந்த ஆன்மிகவாதி என்கிறார்‌. 
ஆன்மிகத்திற்கும்‌ அறிவியலுக்கும்‌ உள்ள தொடர்பு 

இறைமையை அடைவதற்குச்‌ சிறந்தவழி ஆன்மிகம்‌ என்று 
வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. தன்னைத்தான்‌ உணர்ந்து கொள்வதன்மூலம்‌ 
இறைமையை அடையலாம்‌. அதற்கு ஆன்மிகம்‌ துணைபுரியும்‌. உலகப்‌ 
பொருட்கள்‌ அனைத்தும்‌ இறைத்தன்மை உடையவையே என்பதை உணர்ந்து 


கொள்ளலாம்‌. 


212 


“காற்றிலும்‌ இறைமை; 

கடலிலும்‌ இறைமை; 

மொட்டிலும்‌ இறைமை; 

முள்ளிலும்‌ இறைமை; 

ஒளியிலும்‌ இறைமை; 

உளியிலும்‌ இறைமை; । 
என உலகம்‌ அனைத்தும்‌ இறைவன்‌ வியாபித்திருப்பதை வெளிப்படுத்துகின்றார்‌. 
எனவே உலக உயிர்கள்‌, உயிரற்ற பொருட்கள்‌ அனைத்திலும்‌ இறைமை 
உள்ளதை உணர்த்துகின்றார்‌. 

'விஞ்ஞானம்‌' என்பது வெளியே தேடுவது, வெளியே தேடுபவற்றை 
ஒருவர்‌ கண்டுபிடித்து விட்டால்‌ உலகம்‌ முழுமைக்கும்‌ பயன்‌ உண்டு. 
'£மெய்ஞ்ஞானம்‌' என்பது உள்ளே தேடுவது; ஒவ்வொருவரும்‌ தேட வேண்டியது 
ஆன்மிகமே எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌ ஆசிரியர்‌. 

அறிவியல்‌ என்பது இயற்கையின்‌ வெளிப்பாடு, ஆன்மிகம்‌ என்பது 
உள்ளுணர்வு, இயற்கையான அனைத்திலும்‌ இறைத்தன்மை உண்டு என்கிறார்‌. 
மருத்துவம்‌ என்பது இயற்கையின்‌ மூலிகையிலிருந்து எடுப்பவை. இவை 
அறிவியலாகும்‌. ஒவ்வோர்‌ இசைக்‌ கருவியும்‌ இயற்கையின்‌ ஓசையிலிருந்து 
தயாரிக்கப்பட்டவை. எனவே, உலகில்‌ உள்ள இயற்கைப்‌ பொருட்களிலிருந்து 
ஆன்மிகத்திற்கும்‌ அறிவியலுக்கும்‌ தொடர்பு உண்டு என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
தர்மம்‌ 

தர்மம்‌ என்ற சொல்லை அடிக்கடி பேச்சின்போது பயன்படுத்தி 
வருகிறோம்‌. 'தர்மமே' வெல்லும்‌, அதர்மம்‌ தலைதூக்கும்போது அங்கு 
தர்மத்தைக்‌ காக்க நான்‌ வருவேன்‌ என்று 'கீதையில்‌' கிருஷ்ணன்‌ கூறுவதைக்‌ 
கேட்டிருக்கின்றோம்‌. ஒளவையார்‌, 

“அறம்‌ செய விரும்பு” 


என்கிறார்‌. 


220 


“தர்மத்தின்‌ வாழ்வுதன்னை சூது கவ்வும்‌, முடிவில்‌ தர்மமே 
வெற்றி பெறும்‌" 
என்று 'பாரதியார்‌' தனது பாஞ்சாலி சபதத்தில்‌ குறிப்பிட்டிருக்கின்றார்‌. 
'தர்மம்‌ என்ற சொல்‌ வடமொழிச்‌ சொல்‌ என்றும்‌, தர்மம்‌ என்பதன்‌ 
பொருள்‌ உண்மை என்றும்‌, உணர்தல்‌ என்றும்‌ பொருள்‌ கூறுகிறார்‌ ஆசிரியர்‌. 
“தூர்‌” என்ற சொல்லுக்குப்‌ பிடித்துக்‌ கொள்வது 


துயரத்திலிருந்தும்‌, பிணைப்புகளிலிருந்தும்‌ விடுவிப்பது என்கிற 
பொருளில்‌ புத்தர்‌ பெருமான்‌ அதைக்‌ கையாண்டார்‌“ 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


“நாம்‌ கருணைமயமாக இருந்தால்‌ நம்மிடம்‌ அசுரத்தன்மைக்குரிய 
குணங்கள்‌ மறையும்‌, அசுரத்தன்மை என்பது நம்முடைய கோபம்‌, 
வன்மம்‌, பொறாமை, பொய்மை. நாம்‌ கருணை மயமாக 
இருக்கும்‌ போது அசுரத்தன்மை மறைந்து நமக்குள்‌ இருக்கும்‌ 
மனிதத்தன்மை வெளிப்படுகிறது” 

என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


மனிதனில்‌ இருக்கின்ற வன்மமான அசுரத்தன்மை மறைந்து பிறருக்கு 
அன்பைத்‌ தருகின்ற தர்மத்தன்மையான உண்மைத்தன்மை வெளிப்படுவதே 
ஆன்மிகம்‌ என்கிறார்‌. ஒவ்வோர்‌ உயிருக்குள்ளும்‌ இறைவன்‌ இருப்பதை 
உணர்ந்து சகமனிதனை உள்ளன்போடு நேசிப்பதே ஆன்மிகம்‌ என்கிறார்‌ 
வெ.இறையன்பு. 

உலகில்‌ காணுகின்ற ஒவ்வொரு பொருளையும்‌ நாம்‌ உள்ளன்புடன்‌ 
நேசிப்பதுதான்‌ ஆன்மிகம்‌. சுவாசிக்கின்ற காற்றைக்கூட நேசிக்கப்‌ பழகிக்‌ 
கொள்வதே ஆன்மிகம்‌ என்று உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. தருதல்‌, 
பிறருக்கு விட்டுக்‌ கொடுத்தல்‌, உண்மை வழியில்‌ நடப்பது, உயிர்களை நேசிப்பது 
எவ்வுயிருக்கும்‌ துன்பம்‌ செய்யாமலிருப்பதே தருமமான உண்மை நிலை. இந்த 
உண்மை நிலையை ஒவ்வொரு மனிதனும்‌ வாழ்க்கையில்‌ கடைப்பிடித்து 


வாழ்ந்து வருதலே ஆன்மிகம்‌ என்கிறார்‌ ஆசிரியர்‌. 


221 


இறைவன்‌ இல்லாமல்‌ இருக்கின்றான்‌ 

உலகப்‌ பொருள்களின்‌ உள்ளே எங்கும்‌ நீக்கமற வியாப்பித்திருக்கின்ற 
நிலையே கடவுள்‌ என்பர்‌. இறைவன்‌ வடிவமற்றவர்‌, உருவமில்லா, 
அருவுருவமானவர்‌. எங்கும்‌ ஒளிவடிவமாக, அன்பு வடிவமாக, கருணைத்தன்மை 
கொண்டு உலா வரக்கூடிய ஒவ்வோர்‌ உயிரிலும்‌ இறைவனைக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌ அந்த இறைவனை மனிதன்‌, கண்டும்‌ காணாமல்‌ இருக்கின்றான்‌. 
கருணைத்தன்மையற்றவன்‌ ஆன்மிகவாதியாக இருக்க முடியாது என்கின்றார்‌. 
இதனை, 

“நேர்மையின்மை - துரோகம்‌ - ஏமாற்று வேலை, பேராசை, 

வன்மம்‌ - பொறாமை - தீருட்டு - அதீத சுயநலம்‌ (தன்‌ 

முனைப்பு) என்று எண்ணற்ற கடப்பாரைகளைக்‌ கொண்டு 

நமக்குள்‌ இருக்கும்‌ கடவுள்‌ தன்மையை நாம்‌ தொடர்ந்து 

கொன்று கொண்டிருக்கிறோம்‌” 
எனவரும்‌ பகுதியால்‌ அறியலாம்‌. 

மனிதன்‌ உலகப்‌ பொருட்களில்‌ இருக்கின்ற 'கடவுள்‌ தன்மையை தினம்‌ 
காயப்படுத்தி வருகின்றான்‌. அதைப்‌ பற்றி, 

“ஒரு மரத்தை வெட்டும்போது கடவுட்தன்மை காயப்படுகிறது. 

ஒரு பூவை நசுக்கும்போது இறைமை இம்சிக்கப்படுகிறது. 

எந்த உயிரைத்‌ தேவையில்லாமல்‌ நாம்‌ கீறும்போதும்‌ நாம்‌ 

கடவுட்தன்மையைச்‌ சிதைக்கிறோம்‌. 


கடவுள்‌ என்பது - இறைமை என்பது - நாம்‌ கொடுத்திருக்கும்‌ 
வடிவங்களைத்‌ தாண்டி பெரியது. அளவிற்கரியது 
அனைத்தையும்‌ உள்ளடக்கியது” 
என்கிறார்‌. 
நமது வாழ்க்கையின்‌ சுயநலத்திற்காக, வாழ்க்கைக்காக இல்லாமல்‌ 


இருக்கின்ற கடவுளை நாம்‌ புரிந்துகொண்டு எவ்வுயிருக்கும்‌ தீங்கு செய்யாமல்‌ 


வாழ்வதே ஆன்மிக வாழ்வின்‌ அடித்தளமாகும்‌. அதனால்‌ உலகப்‌ பொருட்களின்‌ 


222 


உள்ளே உறவாடி கலந்து கொண்டிருக்கின்ற இறைவனை நாம்‌ உணர்ந்து வாழ 
வேண்டும்‌ என்றால்‌, அன்புமயமாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை முறையாகும்‌. 
அதுவே ஆன்மிகம்‌ என்றும்‌ உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 

இறைமை மனிதனுக்கு இரண்டு மிகப்பெரிய வரங்களைத்‌ தந்திருக்கின்றது. 
ஒன்று ஞாபகசக்தி, மற்றொன்று மறதி. ஐம்பூதங்களில்‌ மிகவும்‌ பெரியது நீரும்‌ 
நெருப்பும்‌ தான்‌. இறைமையும்‌ இதனைப்‌ போன்றே இருந்து கொண்டிருக்கின்றது 
என்கிறார்‌. 

நம்‌ உள்ளத்தில்‌ தீ கனன்று கொண்டிருந்தால்‌ அது நம்மை அவ்வப்போது 
மழுங்கியிருக்கையில்‌ நேராக்கும்‌, சாணை தீட்டும்‌ - செம்மைப்படுத்தும்‌ 
அதுதான்‌ 'ஆன்மா' என்கிறார்‌ இறையன்பு. 

மனம்‌ என்பது சிந்தனைகளின்‌ தொகுப்பாகும்‌, சிந்தனைகளின்‌ மூலம்‌ 
சிந்தனைகளைக்‌ கடக்கக்‌ கற்றுக்‌ கொள்வதற்கு ஆறாவது அறிவால்தான்‌ 
சாத்தியம்‌. ஆறாவது அறிவையும்‌ தாண்ட சிந்தனைகளற்ற நிலைக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. அது ஏழாவது அறிவாக உதயமாகிறது. ஏழாவது அறிவு என்பது 
அறிவு அல்ல; அனுபவம்‌, அப்போது இறைமையோடு இயைகிற அனுபவம்‌ 


ஏற்படுகிறது என்கிறார்‌.” 


பிரதிபலிப்பு 

வாழும்‌ மனிதன்‌ இறைமையை உணர்கையில்‌ வாடிய பயிருக்காக 
வாடவும்‌ முடியும்‌. பிரதிபலித்தல்‌ கடினம்‌. அது இயல்பாக நிகழ்வது. சுயத்தை 
உணர்பவனால்‌ மட்டுமே பிரதிபலிக்க முடியும்‌. பூவில்‌, புல்லில்‌, நீரில்‌, நெருப்பில்‌, 
பறவையில்‌, பாறாங்‌ கல்லில்‌ தன்‌ பிம்பம்‌ பிரதிபலிப்பதைக்‌ காண்பவன்‌ 
இறையை நோக்கிப்‌ பயணம்‌ செய்கிறான்‌. அவனே ஆன்மிகப்‌ பாதையில்‌ 


அடியெடுத்து வைக்க முடியும்‌ என்பது இறையன்புவின்‌ நம்பிக்கையாகும்‌. 


உள்ளும்‌ கடவுட்தன்மை காணப்படுகிறது. 


[13 


ஒரு சீடன்‌ தன்‌ குருவிடம்‌ கேட்டான்‌, இறைமை எல்லா 
இடத்திலும்‌ பிரதிபலிப்பதாகக்‌ கூறுகின்றார்களே அதைத்‌ தனக்கு 
விளக்க வேண்டும்‌ என்றான்‌. குரு, நீ இப்போது சென்றுவிட்டு 
இரவுப்பொழுதில்‌ வாரும்‌ என்றார்‌. அவனும்‌ சென்று விட்டு, 
இரவில்‌ குருவைக்‌ காணச்‌ சென்றான்‌. அவனை அழைத்துக்‌ 
கொண்டு குரு வெளியே வந்தார்‌. அன்று முழு பெளர்ணமி 
வானத்தைக்‌ காட்டி நிலவு தெரிகின்றதா என்றார்‌. சீடனும்‌ 
தெரிகிறது என்றான்‌, பின்‌ கிணற்றுக்குக்‌ கூட்டிச்‌ சென்று 
கிணற்று நீரைக்‌ காண்பித்து நிலவு தெரிகிறதா? என்றார்‌. 
தெரிகிறது என்றான்‌ சீடன்‌. ஒரு குவனையில்‌ நீரினை முகர்ந்து 
இதில்‌ நிலவு தெரிகிறதா? என்றார்‌ குரு. சீடனும்‌ பார்த்து விட்டு 
தெரிகிறது என்றான்‌. பின்‌ அவர்‌ சீடனிடம்‌ விளக்கிக்‌ கூறினார்‌ 
எப்படி வானத்திலுள்ள ஒரே நிலவானது தன்னுடைய பிம்பத்தை 
அனைத்து நீர்‌ நிலைகளிலும்‌ காட்டியதோ, அதேபோல 
இறைவன்‌ ஒருவனே அவன்‌ உலகில்‌ உள்ள அனைத்து 
பொருள்களிலும்‌ இவ்வாறாகத்தான்‌ பிம்பமாகக்‌ காட்சி 


தருகிறான்‌”? 


என்கிறார்‌ இறையன்பு. 


கடவுள்‌ 


223 


என்றார்‌. இவ்வாறு இறைவனானவன்‌ ஒவ்வொரு பொருளிலும்‌ 
பிரதிபலிக்கப்படுகின்றான்‌. அதனை நாம்‌ அன்புருவாக இருக்கும்போது 


மட்டும்தான்‌, இறைவனது இருத்தலை உணரமுடியும்‌. இதுவே ஆன்மிகம்‌ 


கடவுள்‌ என்பதை கட*உள்‌ எனப்‌ பிரித்துப்‌ பார்க்கின்றபொழுது உள்‌ 


தன்மை. 


“இருளையும்‌ ஒளியையும்‌ 
வடிவத்தையும்‌, வெற்றிடத்தையும்‌ 
காற்றையும்‌ காற்று மண்டலத்தையும்‌ 
மரங்களையும்‌, மலர்களையும்‌ 


இருப்பவன்‌ என்று பொருள்‌ தருகிறது. அதைப்‌ போலவே ஒவ்வொருவரின்‌ 


கடவுள்‌ என்பது வடிவம்‌ அல்ல, 


224 


எல்லா முரண்களையும்‌, 


எல்லா இருபக்கங்களையும்‌ உள்ளடக்கியது”“0 


கடவுள்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
இறைமையால்‌ நம்மை நிறைத்துக்கொள்கின்றபோதுதான்‌ விழிப்புணர்வும்‌ 
நம்முள்‌ உண்டாகும்‌. இதை ஒரு நிகழ்வின்‌ மூலம்‌ வெ.இறையன்பு விளக்குகிறார்‌. 


ஒரு குரு தன்‌ சீடர்களிடம்‌ போதித்துக்‌ கொண்டிருந்தபோது 
ஒரு சீடன்‌ நாம்‌ விழிப்புணர்வு அடைவது எப்படி? என்று 
கேட்டான்‌. 
அது நம்மை இறைமையால்‌ நிறைத்துக்‌ கொள்ளும்போது 
நிகழ்கிறது. 
“புரியவில்லை” 
“சல்லடையில்‌ தண்ணீரை நிரப்புவது போன்ற முயற்சி சீடர்கள்‌ 
அனைவரும்‌ சல்லடைகளைக்‌ கையிலேந்தி, தண்ணீரை நிரப்ப 
முயற்சி செய்தார்கள்‌. ஊற்ற ஊற்றத்‌ தண்ணீர்‌ கீழே 
வழிந்தோடியது. 
சரி இது முடியாத காரியம்‌, என்றுதான்‌ குரு மறைமுகமாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ என நினைத்தார்கள்‌. 
குருவிடம்‌ சென்று சல்லடையை நீரால்‌ நிரப்பவே முடியாதே, 
என்று கவலையுடன்‌ நின்றார்கள்‌. 
ஏன்‌ முடியாது? சல்லடையைக்‌ கொண்டு வாருங்கள்‌” 
சல்லடையைத்‌ தூக்கி அருகில்‌ இருந்த ஆற்றில்‌ எறிந்தார்‌ 
சல்லடை நீரில்‌ மூழ்கியது. 
இப்போது பாருங்கள்‌ சல்லடை நீரால்‌ நிரம்பிவிட்டது. 
உங்களைத்‌ தூக்கி இறைமைக்குள்‌ எறியுங்கள்‌ நீங்கள்‌ நிறைந்து 
விடுவீர்கள்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌ இறைமை நமக்குள்‌ துளிர்க்கும்‌ “கடவுள்‌ 
மறுபடி உயிர்த்தெழ முடியும்‌”"' 

என்று இறைமையை அடையவேண்டும்‌ என்றால்‌ நம்முடைய தீயசெயல்களை 


விட்டொழிக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ இறைமைத்‌ தன்மையை நம்மால்‌ 


உணரமுடியும்‌ என்கிறார்‌. எப்படி சல்லடையில்‌ தண்ணீர்‌ நிரப்ப முடியாதோ 


225 


அதனைப்‌ போன்றுதான்‌ நம்‌ வாழ்க்கையுமாகும்‌. நாம்‌ இறைமையை 
முழுமையாக உணர்ந்தால்தான்‌ இறைமைக்குள்‌ நம்மை உட்படுத்திக்‌ 
கொள்ளமுடியும்‌ என்கிறார்‌. 
உறீிீர்ப்பலி வேண்டாம்‌ 

கடவுளின்‌ பெயரைச்‌ சொல்லி உயிர்ப்பலியிடுவதை வன்மையாகக்‌ 
கண்டிக்கின்றார்‌. சிறுதெய்வ வழிபாடுகளில்தான்‌ உயிர்ப்பலி 
கடைப்பிடிக்கப்படுகின்றது. இதனை முற்றிலும்‌ தவிர்த்துவிட வேண்டுமென்று 
வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 

அறியாமையினாலும்‌, மூடத்தனமான நம்பிக்கையினாலும்தான்‌ 
உயிர்களைப்‌ பலியிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ செய்கின்ற தவறினை உணர்த்துகின்ற 
போது மனம்‌ திருந்தி உயிர்களைப்‌ பலியிடுவதை நிறுத்தி விடுவர்‌. இதை ஒரு 
நிகழ்வின்‌ மூலம்‌ இறையன்பு எடுத்துரைக்கின்றார்‌. 


“குயவர்‌ ஒருவர்‌ அழகழகாய்‌ மண்பாத்திரங்கள்‌ செய்து அடுக்கி 
வைத்திருந்தார்‌. அந்த வழியே சென்ற மற்றொருவர்‌. இங்கு 
எதற்காக ஆட்டைக்‌ கட்டி வைத்திருக்கிறீர்கள்‌ என்று குயவரிடம்‌ 
கேட்டார்‌. 

நான்‌ கடவுளை மகிழ்விக்க இதை பலிதரப்‌ போகின்றேன்‌ 
என்றார்‌. அவர்‌ இதைச்‌ சொன்னதுதான்‌ தாமதம்‌ அங்கு இருந்த 
அத்தனை அழகிய மண்‌ பானைகளையெல்லாம்‌ வந்தவர்‌ எடுத்து 
ஒவ்வொன்றாகப்‌ போட்டு உடைக்க ஆரம்பித்தார்‌. 

பதறிப்போய்‌ ஓடிவந்த குயவர்‌, கோபத்தால்‌ எதற்காக 
உடைக்கிறாய்‌? என இரைந்து கத்தினார்‌. அதற்கு அவர்‌! உனக்கு 
மகிழ்ச்சியாக இருக்குமே என நினைத்தேன்‌ அதனால்தான்‌ 
உடைத்தேன்‌ என்றார்‌. 

நான்‌ செய்த பானைகளை என்‌ முன்னால்‌ போட்டு உடைத்தால்‌ 
எனக்கு மகிழ்ச்சி வருமா என்றார்‌ குயவர்‌, மிகவும்‌ கோபமாக, 
அதற்கு அவர்‌, நீ மட்டும்‌ இறைவன்‌ படைத்த படைப்பை அவர்‌ 
முன்னால்‌ கொன்றால்‌ அவருக்கு மகிழ்ச்சிக்‌ கிடைக்கும்‌ என 


நினைக்கிறாயா என்றார்‌, குயவருக்கு அப்போதுதான்‌ புரிந்தது.” 


226 


இக்கதையின்‌ வாயிலாக மக்கள்‌ மூடநம்பிக்கை கொண்டு அறியாமல்‌ 
உயிர்ப்பலி இடுவதை எடுத்துக்காட்டுகின்றார்‌. தம்‌ தேவைக்காக, சுயநலத்திற்காக 
உயிர்களைப்‌ பலியிடாமல்‌ தம்மைப்‌ போன்று அதுவும்‌ உயிர்‌ இருக்கும்‌ ஒரு 
ஜீவப்‌ பொருள்‌ என்று நினைத்து அதனை நேசிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இந்த நேசிப்புத்‌ தன்மையே ஆன்மிகம்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு. 
வழிபாடு 

பிரார்த்தனை என்பது பேரம்‌ பேசுவதில்‌ இல்லை, யாசகம்‌ கேட்பதிலும்‌ 
இல்லை. எதையாவது எப்போதும்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பதுமில்லை. 
'பிரார்த்தனை' என்பது அன்பு செலுத்துவது; அன்பைப்‌ பகிர்ந்து கொள்வதாகும்‌. 
அந்த வகையில்‌ இறையன்பு பிரார்த்தனைகளை மூன்று நிலைகளில்‌ 
விளக்குகின்றார்‌. 
முதல்நிலை 

தனக்கு இது வேண்டும்‌, அது வேண்டும்‌ என்று எல்லா நேரமும்‌ 
கடவுளிடம்‌ கோரிக்கைகளை முன்வைப்பது முதல்‌ நிலையாகும்‌. 
இரண்டாம்‌ நிலை 

உலகத்தில்‌ உள்ள மற்றவர்களுக்காக எல்லாம்‌ வேண்டுவது, காயப்பட்ட 
மனிதர்கள்‌, பசியில்‌ வாடுகின்ற குழந்தைகளுக்காக, நோயில்‌ அகப்பட்ட 
வயோதிகர்களுக்காக மனமிரங்கி, கசிந்துருகிக்‌ கண்ணீர்‌ மல்குவது இரண்டாம்‌ 
நிலையாகும்‌. 
மூன்றாவது நிலை 

இங்கே எதுவும்‌ கேட்கப்படுவது இல்லை. இது மிக உயர்ந்த நிலை, 
மாறாக இறைமை புலன்களின்‌ வழியாக நுழைவதற்கு வசதி செய்து கொடுத்தல்‌, 


இதை 'புத்தர்‌' கூறிய கதை ஒன்றின்‌ வாயிலாக இறையன்பு விளக்குகின்றார்‌. 


221 


“வயல்‌ வழியாக சென்ற ஒரு மனிதன்‌ புலியை எதிர்கொள்ள 
நேர்ந்தது. அவன்‌ ஓடத்தொடங்கினான்‌. புலியும்‌ துரத்த 
ஆரம்பித்தது. அவன்‌ ஒரு மலைஉச்சிக்கு வந்தான்‌. ஒரு 
காட்டுக்கொடியின்‌ வேர்களைப்‌ பிடித்துக்‌ கீழே தொங்கினான்‌. 
புலியோ, மேலே இருந்து அவனைப்‌ பார்த்து உறுமிக்கொண்டே 
இருந்தது. நடுங்கிக்‌ கொண்டே அவன்‌ கீழே பார்த்தான்‌. அங்கே 
இன்னொரு புலி அவன்‌ கீழே வந்தால்‌ சாப்பிடத்‌ தயாராக 
இருந்தது. அந்தக்‌ காட்டுக்‌ கொடியின்‌ வேரில்‌ பலத்தில்தான்‌ 
அவன்‌ தொங்கிக்‌ கொண்டு இருந்தான்‌. அந்த வேர்‌ எப்போது 
வேண்டுமானாலும்‌ அறுந்து கீழே விழும்‌ என்கின்ற நிலையில்‌, 
இரண்டு எலிகள்‌ அந்தக்‌ கொடியைப்‌ பல்லால்‌ கடிக்க 
ஆரம்பித்தன. இந்தச்‌ சூழலில்‌ ஒரு அழகான நெல்லிக்காய்ச்‌ 
செடியை அவன்‌ பார்க்க நேர்ந்தது. அதிலிருந்து ஒரு கையால்‌ 
கொடியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு இன்னொரு கையால்‌ ஒரு 
நெல்லிக்காயைப்‌ பறித்து வாயில்‌ போட்டுக்‌ கொண்டான்‌” 

புத்தர்‌ சொன்ன கதை இன்றுவரை ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ பொருந்தும்‌. 


எந்த நிமிடமும்‌ உயிரை இழந்து விடலாம்‌ என்கிற  ஆபத்தில்கூட 
நெல்லிக்காயைச்‌ சுவைத்துக்‌ கொண்டு இருப்பதைப்போல பயமுறுத்தும்‌ 
பன்முகத்தன்மை கொண்ட வாழ்க்கையின்‌ கொடிய கைகளில்‌ இருந்து தப்பித்துக்‌ 
கொள்ளப்‌ பிராத்தனைக்குள்‌ நாம்‌ புகுகின்றோம்‌. 

நெல்லிக்காயைச்‌ சுவைப்பது எப்படி புலிகளிடமிருந்து தப்பிப்பதற்கான 
தீர்வைத்‌ தராதோ, அதைப்போல நம்‌ பிரார்த்தனையும்‌ தீர்வாக இருக்க முடியாது. 
புலியைத்‌ துரத்திப்‌ போராடத்‌ தயாராக இருக்கின்றானோ, அவன்‌ தைரியத்தின்‌ 
முன்‌ புலி கூட பூனையாகி விடுகின்ற சாத்தியக்‌ கூறுகள்‌ உருவாகி விடும்‌ என்று 
குறிப்பிடுகின்றார்‌. 

“பல நேரங்களில்‌, நாம்‌ எந்தப்‌ பிரச்சனைகளைப்‌ புலி என்று 

நினைக்கின்றோமோ அவை உண்மையில்‌ பூனையைப்‌ 


போல்தான்‌ கையாளத்‌ தகுந்தவையாக இருக்கின்றன. 
பிரச்சினைகளைச்‌ சந்திக்கத்‌ துணிகிறபோதே அவை காணாமல்‌ 


228 


போய்விடுகின்றன. நாம்‌ நமது பிரச்சனைகளைக்‌ கண்டு ஓடும்‌ 
போது அவை நமக்கு முன்னால்‌ போய்‌ நிற்கின்றன“ 
என்கிறார்‌. 

ஆதலால்‌, பிரார்த்தனையென்பது நமது பிரச்சினைக்கு முழுமையானத்‌ 
தீர்வாகாது என்றும்‌, நமது துணிச்சலும்‌, தைரியமும்தான்‌ பிரச்சனைக்குரிய 
வடிகாலாக மாறும்‌ என்றும்‌, இதுவும்‌ ஒருவிதத்தில்‌ ஆன்மிகத்தின்‌ ஒரு பகுதியாக 


விளங்குகின்றது என்பதை உணர்த்துகின்றார்‌. 


வழிபடும்‌ முறை 
நம்முடைய சாத்திரம்‌ ஐந்து வழிபாடுகளை முன்மொழிகின்றது. 


1) ரிஷியஜ்ஞம்‌ 
2) தேவயஜ்ஞம்‌ 


3) பித்ருயஜ்ஞம்‌ 
4) ந்ருயஜ்ஞம்‌ 
5) பூதயஜ்ஞம்‌ 
1 ரிஷியஜ்ஞம்‌ 
படிப்பைக்‌ குறித்தது, புனிதமானவற்றைப்‌ படிக்க வேண்டும்‌, கேட்க 
சிந்திக்த§, பேச வேண்டும்‌. எப்போதும்‌ சிறந்தவற்றை மட்டுமே பேசவும்‌ 
படிக்கவும்‌ செய்கின்றோமோ, அப்போது நமது மனமும்‌ அதையே சிந்திக்கத்‌ 
தொடங்கி விடுகிறது. நல்லனவற்றையே நாடுவது ஓர்‌ ஆக்கப்பூர்வமான 
உதாரணம்‌. 
2) தேவயஜ்ஞம்‌ 
மகான்‌்௧ளையே கடவுள்போல வழிபடுவது, காலில்‌ விழுவது அல்ல. 
அவர்களுடைய சொற்களுக்கும்‌ சிந்தனைகளுக்கும்‌ மதிப்புத்‌ தந்து அவர்கள்‌ 
காட்டிய நெறிகளில்‌ செல்வது. புனித நூல்கள்‌ கூறுகின்ற கருத்துக்களை 


வாழ்க்கையில்‌ அடியொற்றிச்‌ செல்வது. 


229 


3) பித்ருயஜ்ளம்‌ 
மூதாதையர்க்குக்‌ கடமையைச்‌ செய்ய வேண்டியது. பெற்றோர்களுக்குப்‌ 
பணிவிடை செய்யாமல்‌, நாம்‌ செய்கின்ற எந்தப்‌ பிரார்த்தனையும்‌ நமக்குப்‌ 
பலன்தராது. 
4) ந்ருயஜ்ஞம்‌ 
நான்காவது வழிபாடு, மனிதர்களுக்கு நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமையாகும்‌. முழுவதும்‌ சுயநலமாக வாழாமல்‌ மற்றவர்களுக்காகவும்‌ வாழ்வது. 
மற்றவர்களிடம்‌ அன்பாகவும்‌ ஆறுதலாகவும்‌ நடந்து கொள்வது, இது பற்றி 
இறையன்பு, 
“சக மனிதர்களை வெறுத்து மெய்ஞானத்தை அடைய முடியாது. 
அவர்களை தசைப்‌ பிண்டங்களாகப்‌ பார்த்து அன்பு, செய்ய 
முடியாது. ஒவ்வொரு மனிதனிடமும்‌ இறைமை பிரதிபலிப்பதாக 
எண்ணும்‌ போதுதான்‌ அவர்களிடம்‌ நமக்குக்‌ கருணையும்‌ 
அன்பும்‌ தோன்றும்‌”*£ 
என்று கூறுகிறார்‌. 
5) பூுதயஜஞம்‌ 
ஐந்தாவது வழிபாடு, மிருகங்களுக்கு நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமையாகும்‌. விலங்குகள்மீது அன்பு செய்கின்றபோது அதை அந்த 
அதிர்வுகளை அவை புரிந்து கொள்கின்றன என ஐந்துவித வழிபாட்டு 
முறைகளை வேதங்களின்‌ வழியாக எடுத்துக்காட்டி இம்முறையில்‌ செய்கின்ற 
வழிபாடுதான்‌ சிறந்தது.  இவ்வழிபாட்டு முறையே சிறந்த ஆன்மிகச்‌ 
செயல்பாட்டுமுறை என விளக்குகின்றார்‌ வெ.இறையன்பு. 
ஆடையும்‌ ஆன்மிகமும்‌ 
ஆன்மிகம்‌ என்பது அடையாளமல்ல. உண்மையான ஆன்மிகம்‌ என்பது 


தான்‌ என்ற அடையாளத்தைத்‌ தொலைப்பதில்‌ தொடங்குகிறது. நமது 


முகவரியைத்‌ தொலைப்பதில்‌ முகிழ்கிறது. முகத்தை இழப்பதில்‌ முடிவுக்கு 


வருகிறது. உடுத்துபவர்களின்‌ உணர்வில்தான்‌ உடைகள்‌ உன்னதம்‌ பெறுகின்றன. 


230 


ஆடை அணிந்தும்‌ சிலர்‌ நிர்வாணத்திலும்‌, சிலர்‌ நிறைவாகவும்‌ நிற்பதைக்‌ 
காணலாம்‌. இதை 'கவிக்கோ அப்துல்‌ ரகுமான்‌' கவிதையின்‌ வழியாக, 


[13 e . . . 
நீங்கள்‌ ஆபாசமானீர்கள்‌ 


அதனால்‌ உங்கள்‌ உடலை 


ஆடையால்‌ மறைத்துக்‌ கொண்டீர்கள்‌”“ 


என்று மனிதன்‌ உடையணிந்தாலும்‌ மனதளவில்‌ மாசடைந்ததைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

ஆடைகள்‌ நம்மை அடையாளப்படுத்துவதற்காக நாம்‌ இன்னார்‌ எனக்‌ 
காட்டவும்‌, நாம்‌ ஒரே குழுதான்‌ என்பதைப்‌ பறைசாற்றவும்‌ கூடிய 
அடையாளங்களாக அவை மாறிவிட்டன. 


“மஹாவீரர்‌ ஆடையே இல்லாமல்‌ அமர்ந்திருந்தாலும்‌ அழகு 
இருந்தது; புத்தரின்‌ மெல்லிய உடையும்‌ மேன்மையாயிருந்தது, 


உடுத்துபவர்களின்‌ உணர்வில்‌ தான்‌” 
உடைகள்‌ உன்னதம்‌ உடையவையாக உருமாறுகின்றன என்கிறார்‌ இறையன்பு. 
ஆன்மிகம்‌ என்பது மனிதன்‌ உடுத்தும்‌ ஆடைகளில்‌ இல்லை; மாறாக, அவன்‌ 
அணியும்‌ ஆடைகூட ஆன்மிகமாக அழகு பெறுகின்றது; புனிதமாகப்‌ 
போற்றப்படுகின்றது என்பதை உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
மெளன அர்ச்சனை 

இறைவனை அடைய, அணுக, அவனது அருள்பெற 
வேண்டுமென்பதற்காக எந்தமொழி சிறந்தது என்று இன்றுவரை, காலம்‌ காலமாக 
தொடர்ந்து சண்டை, சச்சரவு, வாதம்‌, விவாதம்‌ நடைபெற்று வருகிறது. ஆனால்‌ 
இறைமையானது மொழிகளைக்‌ கடந்தது, நமது புலன்களைத்‌ தாண்டியது, 
எண்ணங்களுக்கெல்லாம்‌ மீறியது. 

“...ட. புத்தரும்‌ மகாவீரரும்‌ ஒரே காலக்‌ கட்டத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 

ஒருமுறை ஒரே இடத்தில்‌ அவர்கள்‌ சந்திக்க நேர்ந்தது. இரு 


தரப்புச்‌ சீடர்களும்‌ அவர்கள்‌ “என்ன பேசுவார்கள்‌! என 


231 
ஆர்வமாக அருகே அமர்ந்து இருந்தனர்‌. ஒரு மணி நேரத்திற்கும்‌ 
மேல்‌ அவர்களுக்குள்‌ மெளனமே நிலவியது. மெளனத்தைக்‌ 
காட்டிலும்‌ சிறந்த மொழி எது?”** 


மெளனத்தைக்‌ காட்டிலும்‌ சிறந்த உரையாடல்‌ என்பது எதுவுமில்லை. பல 
நேரங்களில்‌ உரையாடுவதைக்‌ காட்டிலும்‌ மெளனமாக நடந்துகொண்டால்‌ அங்கு, 
கோபம்‌, வன்மம்‌, பொறாமை, பொய்‌, சண்டைகள்‌ எழ வாய்ப்பில்லை. உலகமே 
சம நிலையில்‌ சாந்திநிலை பெறும்‌. இந்த சாந்தி நிலையே சகோதரத்துவத்தை 
வளர்க்கும்‌. இதுவே சிறந்த ஆன்மிக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு என 
உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
உணவிலும்‌ தெய்வீகம்‌ 
உணவு என்பது உடலை வளர்க்கும்‌ உன்னதப்‌ பொருள்‌ மட்டுமல்ல... 
உயிர்த்தன்மையை மேம்படுத்தும்‌ சாதனமும்‌ ஆகும்‌. உயிர்த்தன்மையை 
வளர்க்க, அதனை மேம்படுத்த உணவே பெருந்துணைப்‌ரியும்‌. உண்பது என்பது 
உயிர்‌ இருக்கின்ற உடலுக்கு முக்கியக்‌ காரணியாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அதனையும்‌ ஒரு வழிபாடாகக்‌ கருதி உண்ணும்போது அவை நமக்குப்‌ பல 
சிறந்த செயல்களைச்‌ செய்யத்‌ தூண்டும்‌ சாதனமாக அமைகின்றது என்கிறார்‌. 
ஆன்மிகப்பயணத்தில்‌ முன்னேறிச்‌ செல்ல 'சைவ' உணவு சிறந்ததா? 
“அசைவ' உணவு சிறந்ததா? என்கிற வாதம்‌ எப்போதும்‌ இருந்துகொண்டேதான்‌ 
இருக்கின்றது. 'அசைவத்தை' அறவே தவிர்க்க வேண்டும்‌ என்பதையும்‌; 
அதனைத்‌ தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும்‌ விளக்குகின்றார்‌. 
“அசைவ உணவு உண்பவர்கள்‌ பலரிடம்‌ நீங்களே கொல்ல 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ அசைவம்‌ சாப்பிட முடியும்‌ என்று 
சொன்னால்‌, சைவ உணவுக்கு மாறி விடுவார்கள்‌. இன்னும்‌ 
சிலரைச்‌ சமைக்கச்‌ சொன்னால்‌ விட்டுவிடுவார்கள்‌. இன்னும்‌ 
சிலர்‌ ஆடு அறுபடும்போது அருகில்‌ இருந்தால்‌ அறவே 
ஒதுக்கிவிடுவார்கள்‌. விழிப்புணர்வின்றிப்‌ பழக்கத்துக்கு 


அடிமைப்பட்டவர்களே பலரும்‌ ஆவர்‌. அவர்கள்‌ கருணையுடன்‌ 


232 


அணுக ஆரம்பித்தால்‌, அவர்கள்‌ வாயிலிருந்து எலும்பு கனிந்த 

கனிபோலக்‌ கழன்று கொண்டு விடும்‌” 

என அசைவத்தை அறவே ஒழிப்பதற்கான வழிமுறையைக்‌ கூறுகின்றார்‌. 
உணவின்மீது கவனம்‌ இருந்தால்‌ பருகும்‌ நீரும்‌ கூடப்‌ புனிதத்‌ 

தீர்த்தமாகிவிடும்‌. உணவை ஒருவர்‌ உண்பதை வைத்தே அவரது 

பழக்கவழக்கங்களை அறிந்து விடலாம்‌. உணவை உண்ணும்‌ முறையைப்‌ பற்றி 

புத்தர்‌ நமக்கு எப்படிச்‌ சொல்லித்‌ தருகிறார்‌ என்பதை இறையன்பு 


உணர்த்துவதைக்‌ காணலாம்‌. 


“உணவு உண்ணும்போது மெளனமாக உண்ண வேண்டும்‌. 
உணவை ரசித்து, ருசித்துச்‌ சாப்பிட வேண்டும்‌; பேசுவதைத்‌ 
தவிர்க்க வேண்டும்‌; உண்ணும்போது உணவை உலகமாக 
நினைக்க வேண்டும்‌” 
என்று அறிவுறுத்துகின்றார்‌. 
“சமைப்பவர்களிலிருந்து பரிமாறுகிறவர்கள்‌ வரை உணவை 
நைவேத்தியமாக மாற்றினால்‌, உண்பது தியானமாகும்‌. 
பசியாறுவது ஞானமாகும்‌. அதுவே உணவிலும்‌ இறைமை 
இருப்பதை உணர்த்தும்‌”! 
என்கிறார்‌ இறையன்பு. 


“இன்று பட்டினியால்‌  இறப்பவர்களைவிட, உண்பதால்‌ 


நோயுற்றும்‌ ஆயுள்‌ குறைந்தும்‌ இறப்பவர்களே அதிகம்‌. உன்‌ 


வயிறு நிரம்பி இருந்தால்‌ உன்னை அறிவால்‌ நிரப்புவது 
52 


கடினம்‌ 
என்கிறது கன்‌ஃபூஸிஸம்‌ என்கிறார்‌ இறையன்பு. 

அதிகம்‌ உண்பதைத்‌ தவிர்த்து உயிர்வாழ உண்பதே உண்மையான 
ஆன்மிகப்‌ பயணத்திற்கு அவசியம்‌. குறைந்த அளவில்‌ சத்தான உணவு 
நோயைத்‌ தவிர்க்கவும்‌, மருத்துவரின்‌ உதவியை எதிர்ப்பார்க்காமல்‌ இருக்கவும்‌ 


உதவும்‌ என்பதை 'மகாவீரர்‌' வழி உபதேசிக்கின்றார்‌. 


233 


நீராகாரத்தையும்‌, விருந்து உணவையும்‌ ஒரே மகிழ்ச்சியுடன்‌ ஒன்றாக 
நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு உண்பவன்‌ ஆன்மிகவாதி என்கிறார்‌. 

மனிதன்‌ உயிர்‌ வாழ உணவு மிகவும்‌ அவசியம்‌. அந்த உணவானது 
எளிமையாக; கவனமாகவும்‌ உண்ணப்பட வேண்டும்‌. எந்த ஓர்‌ உயிருக்கும்‌ தீங்கு 
இழைக்காதவாறு உணவானது அமைய வேண்டும்‌. உண்ணும்‌ உணவு 
அனைவருக்கும்‌ பகிர்ந்தளிக்கக்‌ கூடியதாக இருக்க வேண்டும்‌. உணவானது 
அனைவருக்கும்‌ பொது என்று கருதி அதை வீணாக்காமல்‌ மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்து கொடுத்து அவர்களது பசியைப்‌ போக்கினால்‌ அதுவே உயர்ந்த 
தியானமாகி, ஞானத்தை அடைய வழி வகுக்கும்‌ என்று உணவிலும்‌ தெய்வீகம்‌ 
உண்டு என்பதை வலியுறுத்தி, இத்தன்மையே ஆன்மிகம்‌ ஆகும்‌ என்பதை 
உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. நாமும்‌ உயிர்க்குலம்‌ வாழ்வதற்கு உணவளித்து 


உன்னத நிலையை அடையலாம்‌. 


மூடபக்தி பற்றிய சிந்தனை 
புனிதத்தலத்தில்‌ நீராடினால்‌ பாவங்கள்‌ கரைந்துவிடும்‌. மோட்சம்‌ 
கிடைக்கும்‌ என்று சொல்கின்றவர்களைக்‌ கிண்டல்‌ செய்கிறார்‌. 
“புனிதத்தலங்களில்‌ நீராடுவதால்‌ மோட்சம்‌ கிடைக்கும்‌ என்று 
சொன்னால்‌, அங்கு ஏற்கெனவே வசித்துக்கொண்டு இருக்கும்‌ 
மீன்களுக்கும்‌ தவளைக்கும்‌ இந்நேரம்‌ மோட்சம்‌ கிடைத்திருக்க 
வேண்டுமே” 
என்று கிண்டலாகக்‌ கூறி மூடபக்தியைச்‌ சாடுகின்றார்‌. இறைவனைக்‌ காண 
புறபூசைகளான புனிதத்தலங்களில்‌ நீராடுவது, பலியிடுவது போன்றவை 
தேவையில்லை, மனது தூய்மையாக இருந்தாலே இறைவனை அடையலாம்‌ 


என்கின்றார்‌ இறையன்பு. 


234 


முடிவுரை 

ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌' என்ற இவ்வியலில்‌ 'ஆன்மிகம்‌' என்பதற்கானப்‌ 
பொருள்‌ விளக்கம்‌ தரப்பட்டுள்ளது. ஆன்மிகம்‌ என்பது வாழ்வை 
நுகர்வதற்கானப்‌ பயிற்சி என்றும்‌ எவ்வுயிரையும்‌ நேசிக்கும்‌ மனிதப்பண்பே 
ஆன்மிகம்‌ என்றும்‌ கூறுகின்றார்‌ இறையன்பு. 

ஆன்மிகத்‌ தன்மையென்பது கோயிலுக்கு வெளியில்‌ உள்ளது. அதனைத்‌ 
தேடி உணருங்கள்‌ என்கிறார்‌. 

மதப்பேதமையைக்‌ கடந்து வாழ்வதே ஆன்மிகத்தின்‌ முக்கியக்‌ கூறாகும்‌ 
என்பது இறையன்புவின்‌ கருத்தாக உள்ளது. 

பல்வேறு விதமான அதிசயங்களைத்‌ தாண்டியது என்றும்‌, இல்லாமல்‌ 
எங்கும்‌ வியாபித்து இருக்கின்ற கடவுளை உயிருள்ள, உயிரற்ற ஒவ்வொரு 
பொருளிலும்‌ இறைவனைக்‌ கண்டு தெளிவதே ஆன்மிகம்‌ என்பது 
இறையன்புவின்‌ சிந்தனையாகும்‌. 

எல்லா உயிரையும்‌ அன்புடன்‌ காத்து வரும்‌ இறைவன்‌ இயற்கை வடிவாய்‌ 
இருப்பதை உணர்வதும்‌, தண்ணீர்போல அனைத்தையும்‌ பிரதிபலிப்பதும்‌; 
காற்றைப்‌ போல பற்றற்றத்‌ தன்மையில்‌ வாழ்வதே ஆன்மிகம்‌ என்கிறார்‌. 

உலக வாழ்க்கையை அனுபவமாகக்‌ கொண்டு வாழ்வதும்‌, கருணை 
வடிவமாக வாழ்வதுமே ஆன்மிகம்‌ என்றும்‌; பொருளின்‌ உண்மை நிலையை 
அறிந்து, ஆராய்ந்து அதனைத்‌ தெளிந்து கொண்டு வாழ்வதும்‌ ஆன்மிகத்தின்‌ 
கூறுபாடு என்றும்‌, ஆற்றுநீரின்‌ போக்கிற்கேற்ப இடப்பெயர்‌ அமைவதுபோல, 
உலக மக்களின்‌ நிலப்பயன்பாட்டின்‌ தன்மையில்‌ இருக்கும்‌ பரம்பொருளின்‌ 
மாற்றத்தைக்‌ கண்டு, நேசிக்கும்‌ தன்மையே ஆன்மிகம்‌ என்கிறார்‌ இறையன்பு. 

இலக்கியங்கள்‌ கூறும்‌ உண்மை என்ற அறமும்‌ மக்களுக்காக வாழும்‌ 
பொதுமைக்‌ குணமும்‌, நிலையில்லா வாழ்க்கையில்‌ ஆன்மா நிலைபெற 


அன்புடன்‌ வாழ்வதே ஆன்மிகம்‌ என்றும்‌, பற்றற்றத்தன்மையில்‌ மனிதநேயத்தை 


235 


வளர்ப்பதும்‌, அவற்றை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கத்துடன்‌ வாழ்வதே 
மனிதப்பிறப்பின்‌ ஆன்மிகத்‌ தன்மையென்றும்‌, யாவுமாய்‌ நிற்கிற இறைமையை 
உணர்வதுமே ஆன்மிகம்‌ என்றும்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 

மனிதவாழ்க்கைக்குப்‌ பயன்படக்‌ கூடிய, பயன்தரக்‌ கூடிய பொருட்களை 
ஆராய்வது விஞ்ஞானம்‌ என்றும்‌, மனிதனின்‌ உளவியல்‌ தன்மையை ஆராய்வது 
பற்றிய மெய்ஞான உணர்வே ஆன்மிகம்‌ என்றும்‌, நமது அசுரத்தன்மையான 
கோபம்‌, பொய்மை, பொறாமை, வன்மத்தைக்‌ கருணைப்‌ பண்பைக்‌ கொண்டு 
அகற்றினால்‌ வெளிப்படும்‌ மனிதப்பண்பே ஆன்மிகம்‌ என்றும்‌ உணர்த்துகின்றார்‌. 

எவ்வுயிருக்கும்‌ தீங்கு செய்யாமல்‌ வாழும்‌ இறைத்தன்மையே ஆன்மிகம்‌ 
என்றும்‌, அப்போது நாம்‌ உண்மையான இறைவனை அறியலாம்‌ என்றும்‌, 
எதிர்மறையாக இருக்கும்‌ நீரும்‌, நெருப்பும்‌ போன்று வாழ்க்கையின்‌ இன்பத்திலும்‌ 
துன்பத்திலும்‌ உண்மையாக நடந்து கொள்வதே ஆன்மிகம்‌ என்றும்‌, நிலவு நீரில்‌ 
பிரதிபலிப்பது போல, அனைத்து உயிரிலும்‌ பிரதிபலிக்கும்‌ இறைவனை அன்புத்‌ 
தன்மையில்‌ உணர்வதே ஆன்மிகம்‌ என்றும்‌, தீயசெயல்களை விட்டொழிந்து 
இறைமையில்‌ நிறைந்து இருப்பதே ஆன்மிகம்‌ என்றும்‌ உணர்த்துகின்றார்‌. 

வழிபாடு என்பது அன்பு செலுத்துவதும்‌, அன்பைப்‌ பகிர்ந்து 
கொள்வதுமாகும்‌. நமது பிரச்சினைகளைத்‌ துணிவுடன்‌, எதிர்கொண்டு சமாளித்து 
வெற்றி பெறுவதே ஆன்மிகம்‌ என்றும்‌, ஒவ்வொரு மனிதனும்‌ பிறப்பிலிருந்தே 
நல்ல சூழலில்‌, வழிகாட்டுதலில்‌, சிறந்தப்‌ பண்பில்‌ பொறுமைக்‌ குணத்துடன்‌ 
அனைவரையும்‌ நேசிக்கும்‌ அன்புத்தன்மையில்‌ வாழ்ந்து வருவான்‌ என்றால்‌ 
அவனும்‌, அவனால்‌ உலகமும்‌ அன்பு மயமாகும்‌. இதுவே ஆன்மிக நெறி 
என்றும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

உலகத்தில்‌ அன்புருவாக இருக்கும்‌ மனிதனின்‌ ஆடையும்‌ 
அழகுருவமாகப்‌ புனிதமாகப்‌ போற்றப்படும்‌ காதலின்‌ மொழியே மெளனம்‌. இந்த 


மெளன நிலையே சகோதர சமத்துவ நிலையில்‌ சாந்திநிலை அடைவதே 


236 
ஆன்மிகம்‌ என்றும்‌, உண்ணும்‌ உணவை உயிர்க்குலம்‌ முழுமைக்கும்‌ 
பகிர்ந்தளித்து வாழ்வதே சிறந்த ஆன்மிகநெறி என்பதும்‌ பெறப்படுகின்றது. 

இறைவனைக்‌ காண நீராடுதல்‌, உயிர்ப்பலி இடுதல்‌ போன்ற 
புறபூசைகளான மூடபக்தி தேவையில்லை. உள்ளம்‌ மாசற்று இருந்தாலே 
இறைவனை அடையலாம்‌ என்பது இறையன்புவின்‌ இறைமைக்‌ கோட்பாடாக 


உள்ளதை அறியமுடிகின்றது. 


ட ல ல்‌ அம்‌ ப்‌ பெ 


231 


குறிப்புகள்‌ 


வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.2. 

கண்ணியப்பன்‌ (௨.ஆ) சித்தர்‌ பாடல்கள்‌, ப.76. 

மேலது, ப.123. 

ஆ.மாணிக்கம்‌,(௨.ஆ., பரி.பா,, 363-368. 

பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.203. 

முப்பால்மணி, தமிழக தத்துவ - சிந்தனை மரபுகள்‌, ப.287. 

திருவருட்பா, (தொகுதி-2) ஊரன்‌ அடிகள்‌ உரை, ப.219. 

கா.லெட்சுமி, 'வள்ளுவமும்‌, வேதாத்திரி - மகரிஷிகோட்பாடுகளும்‌, ப.80 
குறள்‌.423. 


. கா.லெட்சுமி, மு.நூ., ப.81. 

. வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.6. 

. மேலது, ப.34. 

. மேலது, ப.2. 

. மேலது, ப.82 

. அரங்க சுப்பையா, இலக்கியத்‌ திறனாய்வு - இசங்கள்‌ கொள்கைகள்‌, ப.155. 
. திருமூலர்‌, திருமந்திரம்‌, பா.292. 

. மேலது, பா.302. 

. திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ - மூன்றாம்‌ திருமுறை, (திருபிரம்மாபுரம்‌) - 


பா.07. 


. மாணிக்கவாசகர்‌, திருவாசகம்‌ - (சிவபுராணம்‌) பா... 
. திருமூலர்‌, திருமந்திரம்‌ பா.257. 

. சித்தர்‌ பாடல்கள்‌, ப.50. 

. வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.53. 
. மேலது, ப.100. 

. மேலது, ப.115. 

. மேலது, ப.123. 

. வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (பாகம்‌-], ப.71. 

. வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.25. 


28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34, 
35, 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45, 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52, 
53. 


வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு (பாகம்‌-]), ப.28. 
மேலது, ப.56. 

வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.100 
மேலது, ப.1.. 

ஓளவையார்‌, ஆத்திசூடி, பா.1 

பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.386. 
வெ.இறையன்பு, ஏழாம்‌ அறிவு, (பாகம்‌-], ப.61. 
மேலது, ப.66. 

மேலது, ப.169. 

மேலது. 

மேலது, ப.268. 

வெ.இறையன்பு, சின்ன சின்ன வெளிச்சங்கள்‌, ப.51. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (பாகம்‌-]), ப.170. 
மேலது, ப.171. 

வெ.இறையன்பு, சின்ன சின்ன வெளிச்சங்கள்‌, ப.13-15. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (பாகம்‌-], ப.118. 
மேலது, ப.119. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (பாகம்‌-1)), ப.116. 
அப்துல்‌ ரகுமான்‌, ஆலாபனை, ப.48 
வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.34 
மேலது, ப.47. 

மேலது, ப.22. 

மேலது, ப.25. 

மேலது, ப.25. 

மேலது, ப.26. 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (பாகம்‌-]), ப.88. 


238 


இயல்‌-6 


இலக்கிய ஆளுமையும்‌ 
மொமழிந டையும்‌ 


232 
இயல்‌-6 
இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌ 

‘இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌' எனும்‌ இவ்‌ இயல்‌ 
இறையன்புவின்‌ இலக்கண இலக்கியப்‌ புலமையையும்‌ அதை அவர்தம்‌ 
சொற்பொழிவிற்கும்‌ நூலாக்கத்திற்கும்‌ பயன்படுத்தியுள்ள பாங்கினையும்‌ 
எடுத்துரைக்கின்றது. சொல்லவரும்‌ கருத்திற்கு அரண்சேர்க்கும்‌ வகையில்‌ 
குட்டிக்கதைகளைக்‌ கூறுதல்‌, புராணங்கள்‌, இதிகாசங்கள்‌, சங்க இலக்கியங்கள்‌, 
பக்திஇலக்கியங்கள்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, திருக்குறள்‌, பழமொழிகள்‌, 
புதுக்கவிதைகள்‌, இலக்கிய விளக்கம்‌ போன்றவற்றைக்‌ கையாண்டுள்ள விதம்‌, 
அவர்தம்‌ மொழிநடைச்‌ சிறப்பு ஆகியன இப்பகுதியில்‌ தக்க சான்றுகளுடன்‌ 
விளக்கப்படுகின்றன. 
இலக்கியம்‌ - விளக்கம்‌ 

இலக்கு *+ இயம்‌ ₹ஈ= இலக்கியம்‌. இதில்‌ இலக்கு என்பது ஒன்றை 
அடைவதற்காக நிர்ணயிக்கப்படுவதாகும்‌. இயம்‌ என்பதற்கு நோக்கம்‌, கொள்கை, 
குறிக்கோள்‌ என்று அகராதி பொருள்‌ தருகிறது. இலக்கைக்‌ காட்டுவது 
இலக்கியம்‌. இலக்கு என்பதனைத்‌ திசை எனலாம்‌. மக்கள்‌ எத்திசையில்‌ போக 
வேண்டும்‌ என்பதைக்‌ காட்டுவது இலக்கியமாகும்‌. 

“இலட்சியம்‌ அதாவது நோக்கம்‌, குறிக்கோள்‌ இவற்றிலிருந்து 

இலக்கியம்‌ பிறந்தது என்றால்‌ பொருந்தும்‌”' 
என்று சாமி சிதம்பரனார்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“இலக்கியம்‌ என்பது இரசனையின்‌ அடிப்படையில்‌ 

தோன்றுவது, படைப்பாளி ரசனை உணர்ச்சிக்கு ஆட்படும்போது 

இலக்கியம்‌ இயல்பாகத்‌ தோன்றுகிறது. இலக்கியம்‌ என்பது 

மொழியினால்‌ உண்டாகும்‌ கலை வடிவம்‌ ஆகும்‌. இலக்கியம்‌ 

வாழ்க்கையை பிரதிபலிக்கும்‌ கண்ணாடி” 


எனக்‌ கூறப்படுகிறது. 


240 
இலக்கியம்‌ என்பதற்கு, 


“இலக்கியத்தைப்‌ பற்றி விஸ்தரிக்கலாம்‌, விவரிக்கமுடியாது. 
சூத்திரத்தால்‌ விளக்க முடியாது, தர்க்கத்திற்கு அடங்கியதல்ல”” 
என்று அரங்க சுப்பையாவும்‌, 
“இலக்கியம்‌ என்பது மக்களுக்குத்‌ தேவையான கருத்துக்களை 
அல்லது மக்களது சிந்தனைகளைச்‌ சிறந்த சொற்களால்‌ 
சொல்லக்கூடிய கருவியாகும்‌”* 
என்று அ.சா.ஞானசம்பந்தனும்‌, 
“இலக்கியம்‌ என்பது அழகுணர்ச்சி ததும்ப எழுதியனவற்றையே 
குறிக்கும்‌. மக்கள்‌ எழுதியுள்ள பல இதன்கண்‌ அடங்காது 
நீங்கும்‌”” 
என்று எஸ்‌.வையாபுரிபிள்ளையும்‌, 
“சமுதாயச்‌ சிந்தனைகளை இலக்கியங்கள்‌ உருவாக்குகின்றன. 
அன்பு, இரக்கம்‌, கருணை, தொண்டாற்றும்‌ பண்பு ஆகியன 
மனித சமூகத்தில்‌ நிலை பெற இலக்கியங்கள்‌ உதவுகின்றன. 
புதினங்களும்‌, சிறுகதைகளும்‌, சமூகத்‌ தொண்டனாக வாசகனை 
மாற்றும்‌ ஆற்றல்‌ கொண்டவையாக அமைகின்றன” 
என்று அரங்க சுப்பையாவும்‌ விளக்கம்‌ கூறியுள்ளனர்‌. 
இத்தகைய இலக்கியத்தை, அகஇலக்கியம்‌, புறஇலக்கியம்‌, நீதி இலக்கியம்‌, 
பக்திஇலக்கியம்‌, காப்பியங்கள்‌, இதிகாசங்கள்‌, புராணங்கள்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, 
இஸ்லாமிய இலக்கியம்‌, கிறித்தவ இலக்கியம்‌, பயண இலக்கியம்‌, வானொலி 
இலக்கியம்‌, திரைப்பட இலக்கியம்‌, சிறுகதை, புதினம்‌, மரபுக்கவிதை, 
புதுக்கவிதை எனப்‌ பல்வேறாக பாகுபடுத்தப்படுகின்றன. 
இறையன்பு படைப்புகளில்‌ இலக்கிய ஆளுமை 
இறையன்பு தம்‌ படைப்புகளில்‌ புராணங்கள்‌, சங்க இலக்கியம்‌, 
இலக்கணம்‌, திருக்குறள்‌, சித்தர்‌ பாடல்கள்‌, ஜென்‌ கதைகள்‌, கட்டுரைகள்‌, 


சீனக்கதைகள்‌, விளக்கக்கதைகள்‌ போன்றவற்றை மேற்கோள்‌ காட்டி சமுதாயக்‌ 


241 


கருத்துக்களையும்‌ விழிப்புணர்வுச்‌ சிந்தனைகளையும்‌ எடுத்துரைக்கும்‌ 
ஆளுமைத்திறனை ஆராய்ந்து வெளியிடுவதே இவ்‌இயலின்‌ நோக்கமாகும்‌. 
சங்க இலக்கியம்‌ - பதினெண்கீழ்க்கணக்கு 

நம்‌ இலக்கியங்கள்‌, இதிகாசங்கள்‌ போன்றவை சில மனிதர்கள்‌ 
இறைமையிடம்‌ கூட சுயமரியாதையுடன்‌ நடந்து கொண்டதைப்‌ பற்றி 
எடுத்துரைக்கின்றன. 

கடவுளே தவறு செய்தாலும்‌ அதைக்‌ கண்டித்த புலவர்கள்‌ இருந்ததாக 
இலக்கியங்கள்‌ பேசுகின்றன. நக்கீரருக்கும்‌  சிவபெருமானுக்கும்‌ நடந்த 
உரையாடல்‌ நிகழ்வினையும்‌ தூய்மை கெடும்போது தேவர்கள்கூட 
அவமரியாதைக்கு உள்ளாவார்கள்‌ என்ற வரிகளில்‌ இந்திரன்‌ பெற்ற சாபத்தையும்‌ 
எடுத்துரைத்துள்ளார்‌. 

தமிழ்‌ மண்ணில்‌ அத்தனை உயிர்களும்‌ சுயமரியாதையோடுத்‌ திகழ 
வேண்டும்‌. அதைக்காட்டிலும்‌ மிகப்பெரிய பெருமை எதுவும்‌ இருக்க முடியாது 
என்று கருதுகிற மனப்பான்மை நம்‌ இலக்கியங்களில்‌ விரவிக்‌ கிடக்கின்றது. 

"தனக்கு தண்ணீர்‌ தர மறுத்ததால்‌ உயிரைத்‌ துறந்த 


செங்கணன்‌”” 


பற்றிய செய்திகளைச்‌ சுயமரியாதையோடு குறிப்பிடுகின்றார்‌. 

சங்கஇலக்கியமான பரிபாடல்‌ வைகை ஆற்றின்‌ சிறப்பினை 
எடுத்துரைக்கிறது. “நதி வெறும்‌ நீரோட்டம்‌ மட்டுமல்ல. அது வாழ்வைக்‌ 
கற்றுத்தரும்‌ பாடசாலை” என்பதைக்‌ கூற பரிபாடலின்‌ பாடல்‌ ஓன்றை 
எடுத்தாண்டுள்ளார்‌. 

“வானாற்று மழைதலைஇ மரனாற்று மலர்நாற்றம்‌ 
தேனாற்று மலர்நாற்றம்‌ செறுவெயில்‌ உறுகால 
கானாற்றுங்‌ கார்நாற்றம்‌ கொம்புதிர்த்த கனிநாற்றம்‌ 
தானாற்று நம்‌ கலந்துடன்‌ தரீகிவந்து தருவம்‌ வையை” 


242 


காடும்‌, மரக்காற்றின்‌ காரணமாகவும்‌ கார்கால வான்மழை பொழியப்பட்டு 
வைகை பெருக்கெடுத்துப்‌ பாய்வதால்‌ நறுமணமிக்க மலர்ச்சோலைகளும்‌, 
தேன்சிந்தும்‌ கனிகளும்‌ உருவாகி உணவாகி, தானும்‌ ஓர்‌ உணவாகத்‌ தன்னையே 
தரும்‌ வைகையின்‌ சிறப்பை எடுத்துக்கூறி, அதன்வழி மக்களும்‌ தொண்டுள்ளம்‌ 
கொண்டு வாழவேண்டும்‌ என்ற பாடத்தைக்‌ கற்பிப்பதாக இறையன்பு 
எடுத்தியம்புகிறார்‌. 

போரிடாமலே வாழ்க்கையில்‌ வெற்றி பெற வேண்டும்‌. அதுவே 
வாழ்க்கையின்‌ சிறந்த வெற்றி என்பதைப்‌ புறநானூற்றுப்‌ பாடல்‌ வலியுறுத்துகிறது. 

“இரும்பு முக்‌ சிதைய நாறி, ஒன்னார்‌ 

இருஞ்சமம்‌ கடத்தல்‌ ஏனோரர்க்கும்‌ எளிதே 

நல்லரா உறையும்‌ புற்றம்‌ போலவும்‌ 

கொள்‌ ரறு திருதரு மன்றம்‌ போலவும்‌ 

மாற்றருந்‌ துப்பின்‌ மாற்றோர்‌ பாசறை 

உளன்‌ என வெரூஉம்‌ ஒர்‌ ஒளி 

வலன்‌ உயர்‌ நெடுவேல்‌ என்னை கண்ணதுவே'0 
எனும்‌ பாடலைத்‌ தம்‌ நூலில்‌ கையாண்டுள்ளார்‌. 

“இரும்பால்‌ ஆன வேல்‌, வாள்‌ போன்றவை ஒடிந்து போர்‌ செய்தல்‌ 
வீரர்களுக்கு எளிது. நல்ல பாம்பு வாழும்‌ புற்றுப்‌ போலவும்‌, கண்டவரைக்‌ 
கொல்லும்‌ எருதுபோலவும்‌ வீரம்‌ உள்ள வேந்தன்‌ பாசறையில்‌ உள்ளான்‌ என்ற 
சொல்லே பகைவரை நடுங்கச்‌ செய்யும்‌. இவ்வெற்றியே சிறந்த வெற்றி என 
எடுத்தியம்புகிறார்‌ இறையன்பு” '!. 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ 

அழகு என்பது உடலழகு அல்ல. உள்ளத்தைச்‌ செம்மையாக்கும்‌ 
கல்வியழகே சிறந்த அழகு என்பதை வலியுறுத்த நாலடியாரின்‌ பாடல்‌ ஒன்றை 


எடுத்துக்காட்டுகிறார்‌ இறையன்பு. 


243 


[13 


குஞ்சியழகும்‌ கொடுந்தானைக்‌ கோட்டழகும்‌ 
மஞ்சள்‌ அழகும்‌ அழகல்ல - நெஞ்சத்து 


நல்லயாம்‌ என்னும்‌ நடுவு நிலைமையால்‌ 


கல்வியழகே அழகு” 


எனக்‌ கல்வியின்‌ சிறப்பினை உணர்த்த நாலடியார்‌ பாடலை மேற்கோள்‌ காட்டி 
எடுத்துரைக்கின்றார்‌. 

“கல்விக்குக்‌ கரையே இல்லை. தினமும்‌ புதிய கருத்துக்களும்‌, 
கண்டுபிடிப்புகளும்‌ நிகழ்ந்துகொண்டே இருக்கின்றன. மனிதனின்‌ வாழ்க்கையோ 
குறைவானதாகும்‌. இருக்கும்‌ காலத்திற்குள்‌ இயன்றதைப்‌ படித்திட வேண்டும்‌”! 
என்பதை, 

“கல்வி கரையில கற்பவர்‌ நாள்‌ சில 
மெல்ல நினைக்கின்‌ பிணிப்பல - தெள்ளிதின்‌ 
ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய 
பாலுண்‌ குருகின்‌ தெரிந்து""" 
எனும்‌ நாலடியார்‌ பாடல்வழி உணர்த்துகின்றார்‌. 
பக்தி இலக்கியம்‌ 

வெ.இறையன்பு, ஆன்மிகம்‌ பற்றிய சிந்தனையையும்‌ ஆன்மிகச்‌ 
வாழ்க்கையில்‌ ஈடுபடும்‌ நெறிமுறைகளையும்‌ குறிப்பிடும்போது பக்தி 
இலக்கியத்தை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. உடலை வருத்தி இறைமையை 
அடையமுடியாது என்றும்‌, இறைவனை அடைய உடல்‌ என்பது ஒரு முக்கிய 
ஊடகப்‌ பொருளாகும்‌ என்றும்‌ திருமந்திரத்தின்‌ வழி எடுத்துக்காட்டுகின்றார்‌. 

'உடம்பினை முன்னம்‌ இழுக்கென்றிருந்தேன்‌.... ' எனத்‌ திருமந்திரம்‌ 
நம்மைத்‌ திருத்துவது, உடலைப்‌ பேணுவதன்‌ மகிமையைக்‌ கற்றுத்தர 'உடம்பை 


வளர்த்தேன்‌ உயிர்‌ வளர்த்தேனே என்பது மட்டுமல்ல, 'திடம்பட மெய்ஞ்ஞானம்‌ 


சேரவும்‌ அது அவசியம்‌' எனத்‌ திருமூலரும்‌, 


244 


"15 


“நெஞ்சமே கோயில்‌, நினைவே சுகந்தம்‌ 
எனத்‌ தாயுமானவரும்‌ நம்‌ உடல்மீது நாம்‌ கொள்ள வேண்டிய அக்கறையைச்‌ 
சுட்டியுள்ளனர்‌. 

“உன்‌ உடம்புக்குச்‌ செய்ய வேண்டிய கடமைகளைச்‌ செய்‌, உன்‌ 

கண்களுக்குச்‌ செய்ய வேண்டியவற்றைத்‌ தவறாமல்‌ 


என்று நபிகள்‌ நாயகம்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


“எல்லா செயல்களுக்கும்‌ மூலம்‌ உடலே, செயல்களுக்குப்‌ பின்‌ 


உடலும்‌, உடலுக்குப்பின்‌ கடவுளும்‌ இருக்கிற உண்மையை 
"17 


உணர்வாயாக என்கிறது 'பரிஹத்ரண்யக உபநிடதம்‌ 
எனத்‌ திருமூலர்‌, தாயுமானவர்‌, நபிகள்‌ நாயகம்‌, உபநிடதம்‌ வலியுறுத்தும்‌ 
ஆன்மிகச்‌ சிந்தனைக்‌ கருத்துக்களைத்‌ தனது “வாழ்க்கையே ஒரு வழிபாடு' 
என்ற நூலின்‌ மூலம்‌ எடுத்துக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 

உலகில்‌ எல்லாப்‌ பணிகளுமே தெய்வீகப்பணிகள்தாம்‌. செய்கிற பணியைச்‌ 
செம்மையாய்ச்‌ செய்வதே அதைப்‌ புனிதமாக்கும்‌. வியர்வை பன்னீராகும்போது 
உழைப்பு பிழையாகப்‌ பிறழாமல்‌ தவமாக உயர்கிறது. வேலை என்பது 
பிறருக்காகச்‌ செய்வது, பணி என்பது நமக்காக ஆற்றுவது. பணி என்பது 
இலக்கைப்‌ பற்றியது, பயன்பாட்டை நோக்கியது என்று கூறும்‌ இறையன்பு. 
அதனால்தான்‌ அப்பர்‌ அவர்கள்‌, 

“என்‌ கடன்‌ பணிசெய்து கிடப்பதே”'* 
என்றார்‌, என்று அப்பரின்‌ பாடல்வரியை எடுத்துக்காட்டுகிறார்‌. 

இதில்‌ பணியின்‌ பயன்‌ என்பது நம்மை உலகத்துடன்‌ பிணைக்கிறது; 
இணைக்கிறது. இதனால்‌ இந்த உலகத்தில்‌ புகழ்‌ பெருகின்றோம்‌ என்பதை 
உணர்த்துகின்றது என்கிறார்‌. 

பெண்ணைத்‌ தெய்வமாகச்‌ சித்திரித்தார்கள்‌ நம்‌ முன்னோர்கள்‌. இதை 


பக்தி இலக்கியம்‌ வழி அறியலாம்‌. பக்தி இலக்கியங்களில்‌ தன்னைப்‌ 


245 


பெண்ணாகவும்‌ இறைவனை ஆணாகவும்‌ எண்ணிப்‌ பாடிய 'சிருங்காரம்‌' 
வடக்கிலும்‌ உண்டு; தெற்கிலும்‌ உண்டு என்று கூறி அப்பருடைய பாடலின்வழி 
வெளிப்படுத்துகின்றார்‌. 

“முன்னம்‌ அவன்‌ திருநாமம்‌ கேட்டாள்‌ 

மூர்த்தி அவன்‌ வடிவம்‌ கேட்டாள்‌”! 
எனத்‌ தன்னைப்‌ பெண்ணாகவும்‌, சிவபெருமானை ஆணாகவும்‌ வருணித்து 
பாடினார்‌ என்பதை விளக்கி, “பெண்ணைத்‌ தெய்வமாகப்‌ போற்றி, வழிபட்ட 


நாகரிக நிலையை உணர்த்துகின்றார்‌”. 


திருமூலரின்‌ உடல்‌ பற்றியக்‌ கருத்தை அவரது பாடல்வழி 
புலப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 

“பார்ப்பனகத்திலே பால்‌ பசு ஐந்துண்டு 
மேய்ப்பாருமின்றி வெறித்துத்‌ திரிவன 
மேய்பாரு முண்டாய்‌ வெறியு மடங்கினால்‌ 
பார்ப்பான்‌ பசுவைந்தும்‌ பாலாய்ச்‌ சொரியுமே””! 
என்ற பாடலின்வழி உடலானது நேசிப்புக்குரியது. உடல்‌ என்னும்‌ காளையை 
நாம்‌ அடக்க முனைந்தால்‌ அந்த உடல்‌ அழிந்து போய்விடும்‌. பசுவாகக்‌ 
கருதினால்‌ ஞானப்பால்‌ என்ற அறிவினைக்‌ கறக்க அது உதவியாக இருக்கும்‌ 
என்பதை உணர்த்துகின்றார்‌. உடலைக்‌ கடிவாளமாகக்‌ கொண்டால்‌ அதில்‌ புகழ்‌ 
மட்டுமே அடையக்கூடும்‌. உடலினை இறைவனை அடையக்‌ கூடிய ஊடகமாக, 
வழியாகக்‌ கருதினால்‌ மெய்ஞான அறிவான இறைவனை அடையலாம்‌ என்ற 
உயர்ந்த சிந்தனைவாதத்தை நம்முன்‌ எடுத்துரைக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 

பணம்‌, புகழ்‌ அழிந்துவிடக்‌ கூடியன. உடம்பினைப்‌ பேணிக்காக்காதவன்‌ 
செல்வமும்‌ அழிந்துவிடும்‌. உடம்பை வளர்த்தால்தான்‌ உயிரைக்‌ காக்க முடியும்‌. 


உயிரினால்‌ மெய்ஞான அறிவை அடையமுடியும்‌ என்பது பற்றியும்‌, பெண்ணைத்‌ 


246 


தெய்வமாகப்‌ போற்றிய நாகரிகநிலை இருந்தால்தான்‌ நாடும்‌ உலகமும்‌ முன்னேற 
முடியும்‌ என்ற கருத்தையும்‌ வலியுறுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
காப்பிய இலக்கியம்‌ 

வெ.இறையன்பு காப்பியக்‌ கூறுகளின்‌ வழியாகச்‌ சமூகத்தை 
நல்வழிப்படுத்த சிந்தனைக்‌ கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்‌. நம்‌ சமூகம்‌ 
தொன்றுதொட்டு காலங்காலமாகச்‌ சுயமரியாதை எண்ணத்திற்கு உயர்ந்த 
இடத்தைக்‌ கொடுத்துள்ளது என்பதைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 'மானம்‌' ஒன்றே 
பெரிதென மதித்து வாழும்‌ பண்பாட்டுச்‌ சூழலை எடுத்தியம்புகின்றார்‌. 

ஐம்பெருங்காப்பியங்களில்‌ முதல்‌ காப்பியமான 'சிலம்பில்‌' பாண்டிய 
மன்னன்‌ நெடுஞ்செழியன்‌ கண்ணகிக்குத்‌ தான்‌ அளித்தத்‌ தீர்ப்பு தவறானது 
என்று தெரிந்தவுடனேயே கீழே விழுந்து இறந்துபடும்‌ நிலையை எடுத்துக்காட்டி, 
மானத்தையே அவர்‌ ஆடையாகக்‌ கருதினார்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌... 

ஆனால்‌, இன்று சிலர்‌ உண்மையான சுயஉணர்வு இல்லாமல்‌ கேவலமாகப்‌ 
பேசுவதையும்‌, குறைகூறுவதையும்‌ வீரமாகக்‌ கருதிக்கொண்டு இருப்பதைப்‌ 
பார்க்கும்போது நாம்‌ வேதனைப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌ 
என்கிறார்‌. அதனால்‌, நாம்‌ எப்போதும்‌ சுயமரியாதையுடன்‌ வாழ்வதே சிறந்த 
வாழ்க்கைப்‌ பயன்‌ என்கிறார்‌. 

உடலினைப்‌ பேண வேண்டும்‌ என்பதை மணிமேகலைக்‌ காப்பியக்‌ 
கருத்தினை மேற்கோள்காட்டித்‌ தம்‌ கருத்தை நிறுவுகிறார்‌ இறையன்பு. 

“பற்றின்‌ பற்றிடம்‌ குற்றக்‌ கொள்கலம்‌ 

புற்று அடங்கு அரவின்‌ செற்றச்‌ சேக்கை 

அவலம்‌ கவலை கையாறு அழுங்கல்‌ 

தவலா உள்ளம்‌ தன்பால்‌ உடையது 


மக்கள்‌ யாக்கை இது என உணர்ந்து 


மிக்கோய்‌! இதனைப்‌ புளமறிப்பாராய்‌”” 


247 


மணிமேகலையைப்‌ பின்தொடரும்‌ உதயணகுமாரனுக்குத்‌ தோழி சுதமதி உடல்‌ 
பற்றிய செய்திகளைக்‌ கூறியதை இறையன்பு எடுத்தாண்டுள்ளார்‌. உடலானது 
துர்நாற்றம்‌ வீசக்கூடியது. இளமை நீங்கி முதுமை அடைந்து செத்தொழிவது, 
புற்றில்‌ இருக்கும்‌ பாம்புபோல்‌ சினம்‌ கொண்டது. உடம்பின்‌ மேல்‌ பற்றுக்களை 
ஏற்படுத்துவது. வருத்தம்‌, கவலை, செயலற்ற தன்மை, வாய்விட்டு அழக்கூடிய 
பெருந்துன்பம்‌ ஆகிய நான்கும்‌ நீங்காத உள்ளத்தைத்‌ தன்பால்‌ கொண்டது என 
உடம்பு பற்றிய நிலையை எடுத்துக்கூறி, பற்றற்று வாழ்ந்தால்‌ உடலானது 
: த்தி 1 i i 

உயர்நிலையை அடையும்‌ என்பதை உணர்த்த வந்த இறையன்பு, 

“பரளையாம்‌ பருவம்‌ செத்தும்‌ 
பாலனாம்‌ தன்மை செத்தும்‌ 
காளையாம்‌ பருவம்‌ செத்தும்‌ 
காமுறும்‌ இளமை செத்தும்‌ 
மீளுமிங்‌ வயதும்‌ இன்னே 
மேல்வரு மூப்புமாகி 
நாளும்‌ நாம்‌ சாகின்றோமால்‌ 


நமக்கு நாம்‌ அழாதாதன்னே”-? 


என்ற 'குண்டலகேசி' காப்பியத்தின்‌ பாடல்வரிகளை எடுத்துக்காட்டி 
விளக்குகிறார்‌. 

மகாபாரதத்தில்‌" மனிதனின்‌ குணங்கள்‌ வகைப்படுத்தி 
விளக்கப்பட்டுள்ளன. 

“சகுனி _ சூழ்ச்சிக்காரன்‌ 

துரியோதனன்‌  - பேராசைக்காரன்‌ 

யுதிஷ்டிரர்‌ - தருமவான்‌ 

கருணன்‌ - வள்ளல்‌ 

பீமன்‌ _- வலியவன்‌ 

அர்ஜுனன்‌ - விடாமுயற்சியுடையவன்‌ 


திரெளபதி _- வைராக்கியமுள்ளவள்‌ 


248 


விதுரர்‌ - நேர்மையின்‌ இலக்கணம்‌ 
பிதாமகர்‌ - பெருந்தன்மையாளர்‌”“8 
இதில்‌ வரும்‌ ஒவ்வொரு பாத்திரப்பண்பும்‌ ஒரு முதன்மைத்‌ தன்மையை மட்டும்‌ 
கொண்டு மிளிர்வதுபோல்‌ இச்சமூகத்திலும்‌ இத்தன்மை வாய்ந்த, குணங்களுடைய 
மனிதர்கள்‌ வாழும்‌ நிலையை இறையன்பு குறிப்பிட்டுள்ளார்‌. 

நாம்‌ மற்றவர்களை வணங்குவதால்‌ தாழ்ந்துபோய்விட மாட்டோம்‌. 
வணக்கம்‌ சொல்வது தானாக வரவேண்டுமே தவிர, கட்டாயத்தின்பேரால்‌ கனிய 
வைக்கமுடியாது” என்ற கருத்தை விளக்க “சேக்கிழாரின்‌ பெரியபுராணத்தினை' 
மேற்கோள்‌ காட்டி விளக்குகிறார்‌. 


“தேவர்‌ ஒதுங்க திருத்தொண்டர்‌ 
மிடையும்‌ செல்வ திருவாரூர்‌” 
என்ற பாடல்‌ வரிகளில்‌ தேவர்களும்‌, அடியார்களும்‌ சிவபெருமானை வணங்கச்‌ 
சென்றபோது, தேவர்கள்‌ அடியார்களுக்கு வழிவிட்டதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
தேவர்களே அடியார்களை மதித்த செய்தியை விளக்கிப்‌ பிறரை வணங்குவதால்‌ 
ஏற்படும்‌ நன்மையை எடுத்துக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 

மனிதனுக்கு உடல்‌ பற்றிய தன்மையை எடுத்துக்கூறி, அதைப்‌ பேணும்‌ 
முறையையும்‌ மனிதனது சுயமரியாதைக்‌ குணத்தையும்‌, மனிதனிடமிருக்கின்ற 
தீயகுணத்தை நீக்கி, பற்றற்ற தன்மையில்‌ வாழ்ந்தால்‌ இறைவனை 
அடையமுடியும்‌ என்ற கருத்தை வலியுறுத்தி காப்பியங்கள்‌, புராணங்கள்‌, 
இதிகாசங்கள்‌ ஆகியவற்றை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌ வெ.இறையன்பு. 
சிக்கர்‌ பாடல்கள்‌ 

மனிதனின்‌ பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளையும்‌, அவனுக்கு ஏற்படும்‌ 
நோய்களுக்குரிய காரண காரியங்களையும்‌ அந்நோய்‌ தீர்க்கும்‌ 
மருத்துவக்கூறுகளையும்‌ சித்தர்கள்‌ விளக்கியிருப்பதை வெ.இறையன்பு தமது 


இலக்கியங்களில்‌ எடுத்தியம்பியுள்ளார்‌“'. 


249 


மனித உடலில்‌ ஏற்படும்‌ உபாதைகளையெல்லாம்‌ ஐம்பூதங்களின்‌ 
அடிப்படையிலேயே தீர்த்துவிட முடியும்‌. பஞ்சபூதங்களின்‌ சமநிலையில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்தினாலேயே மனிதனுக்கு நோய்‌ நொடிகள்‌ ஏற்படுகின்றன என்ற 
கருத்தைச்‌ சித்தர்‌ பாடல்களின்‌ கருத்துப்படி விளக்குகிறார்‌. 
“பெருவிரல்‌ பூதநாடியும்‌ ஆள்காட்டி விரலில்‌ வாதநாடியும்‌ 
நடுவிரலில்‌ பித்தநாடியும்‌, பவுத்திர விரலில்‌ சுபநாடியும்‌, 
சுண்டுவிரலில்‌ பூதநாடியும்‌ ஐந்துள்ளும்‌ சேர்ந்து குருநாடியும்‌ 
இருப்பதாக பஞ்சபூத நாடிகள்‌ இருக்கும்‌ விவரம்‌ பழம்‌ சித்த 
நூல்களில்‌ குறிப்பெப்பட்டிருக்கின்றது என்றும்‌, 
நம்‌ உடம்பு உணவுடம்பு எனவும்‌, வளியுடம்பு என்றும்‌, 
மனஉடம்பு, அறிவுடம்பு, இன்ப உடம்பு என்று ஐந்தாக 
ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றும்‌, மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, 
மணிபூரகம்‌, அனாகதம்‌, விசுத்தி, ஆக்கினை என்றும்‌ ஆறு 
ஆதாரங்கள்‌ அடங்கியிருக்கின்றன என்றம்‌, அக்கினி, சூரிய 
சந்திர மண்டலங்கள்‌ உண்டென்று அவர்கள்‌ 
கண்டறிந்தார்கள்‌” 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. ஒவ்வொரு மனிதனுமே சிறிய பிரபஞ்சம்‌ என்று 
அறிவியல்‌ கூறுகின்றது. அதை அந்த நாளிலேயே கண்டு அறிந்தவர்கள்‌ 
சித்தர்கள்‌ என்பதை மேற்கண்ட வரிகளின்‌ வாயிலாக உணர்த்துகின்றார்‌. 
இயற்கையோடு ஒன்றரக்‌ கலந்து வாழ்பவர்களே வலிமையான மனிதர்கள்‌. 
அவர்களால்‌ நோய்‌ இல்லாமல்‌ வாழமுடியும்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 
புராணங்கள்‌ 
இயற்கையே இறைவனாக வியாபித்திருக்கும்‌ தன்மையைப்‌ 
புராணங்களின்வழி எடுத்துக்கூறுகின்றார்‌. அதனால்‌ நாம்‌ இயற்கையைப்‌ 
புனிதமாகக்‌ கொண்டாடப்படும்போதுதான்‌ அதனால்‌ நமக்குப்‌ பலவித 


நன்மைகள்‌ வாய்க்கும்‌ என்று வலியுறுத்துகின்றார்‌. 


250 


புராண காலத்தில்‌ செடியையும்‌ மரத்தையும்‌ மனிதன்‌ நேசிக்க வேண்டும்‌. 
அதனைப்‌ புனிதப்படுத்த வேண்டும்‌ என்றனர்‌. நம்‌ முன்னோர்கள்‌ அவற்றைப்‌ 
புனிதமாக்கினால்‌ மனிதன்‌ புனிதமடைவான்‌ என எண்ணினார்கள்‌. 


“வில்வமரம்‌ என்று தெரியாமல்‌ துரத்திவந்தப்‌ புலிக்குப்‌ பயந்து 
அதன்மீது ஏறியமர்ந்ததாகவும்‌, புலியோ அவன்‌ இறங்கிவருவான்‌ 
என காத்திருந்ததாகவும்‌, அவன்‌ கீழே இறங்காமல்‌ மரத்தில்‌ 
இருந்த இலைகளை கீழே பறித்துப்‌ போட்டதாகவும்‌, 
சிவலிங்கத்தின்‌ மீது விழுந்ததாகவும்‌ அந்த இரவு 'சிவராத்திரி' 
என்பதால்‌ அவனுக்கு முக்தி கிடைத்ததாகவும்‌ ஒரு கதையுண்டு”"" 
என்கிறார்‌. 
“சிவனின்‌ நெற்றி வியர்வையிலிருந்து தோன்றியவன்‌ ஜலந்தரன்‌ 
என்ற அரக்கன்‌. அவனுக்கு ஒரு சாபம்‌. மனைவி அவனுக்கு 
உண்மையாக இருக்கும்வரை யாரும்‌ வெல்லமுடியாது என 
“விஷ்ணு அருள்புரிந்த நிலையில்‌, அவனுடைய 
அட்டகாசங்களை அழிக்க அவன்‌ மனைவி துளசி வடிவத்தில்‌ 
அணுகி அவனைக்‌ கொன்றதாகவும்‌, இந்த துளசியின்‌ 


சுயஅர்ப்பணிப்பில்‌ தோன்றிய செடியே துளசிச்செடி என்று 
132 


J 


வீரட்டேஸ்வரர்‌ கோயில்‌ ஸ்தல புராணம்‌ சொல்கிறது 
எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌. எனவே, மரமே புனிதமானது. அதன்‌ காற்று 
ஹோமப்புகை. மழையே மரங்களின்‌ தீர்த்தம்‌ ஆகும்‌. 'இயற்கையே நூதன 
இருத்தலின்‌ சாதனம்‌. அவற்றின்‌ வேருக்கு நீர்‌ வார்ப்போம்‌. விழுதுக்கு 
வழிவிடுவோம்‌ என்று வெ.இறையன்பு மரம்‌ வளர்த்தலின்‌ அவசியத்தைப்‌ 
புராணங்களின்வழிக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

நம்‌ இலக்குகள்‌ எல்லாம்‌ அற்பமானவை, அவற்றை அடைவதிலேயே 
அற்புதமானவற்றை இழந்துவிடுகிறோம்‌ என்கிறார்‌. 


“ஒரு காகம்‌ மாமிசத்துண்டை எடுத்துக்கொண்டு பறந்ததாம்‌, 
அதனைப்‌ பறிப்பதற்காக இருபதுக்கும்‌ மேற்பட்ட காகங்கள்‌ 
அதனைத்‌ துரத்தியதாம்‌. மாமிசத்தைக்‌ கொஞ்சம்கொஞ்சமாக 


ol 


கீழே உதிர்க்க, துரத்திய காகங்கள்‌ விலகியதாம்‌. அந்தக்காகம்‌ 


மாமிசத்தை இழந்தது. வானத்தை அடைந்தது” 
என்கிறார்‌. நாம்‌ ஒரு சின்னப்பொருளின்‌ மேல்‌ பற்றுக்கொண்டு அந்த ஆசையில்‌ 


உழன்று திரிந்து கொண்டே இருப்பதால்‌ வானமென்னும்‌ பெருவழி நிலையான 
ஆனந்த அறிவுப்பெருக்கான இறைவனை அடைகின்ற வழியை நாம்‌ 
தொலைத்துவிடுகிறோம்‌ என்றும்‌ அதனால்‌ எதன்மீதும்‌ பற்றில்லாமல்‌ வாழ்ந்தால்‌ 
பற்றில்லாதவரைப்‌ பற்ற முடியும்‌ என்றும்‌ இறைவனை அடைவதற்குரிய வழியை 
பகவத்கீதையிலிருந்து எடுத்துரைக்கிறார்‌ வெ.இறையன்பு. 
நீதி நூல்கள்‌ 

மரம்‌ மனிதனுக்கு எல்லாவிதப்‌ பயன்களையும்‌ பலன்களையும்‌ 
தந்துதவுவது போல மனிதனும்‌ பிறர்‌ நலம்‌ போற்றும்‌ பண்புள்ளவனாக 
வாழவேண்டும்‌ என்பதை இதிகாசக்கூறுகளின்‌ வழியாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
அதிவீரராமபாண்டியர்‌' பாடிய பாடல்வரிகளில்‌ 

“தேம்படு பனையின்‌ திரள்‌ பழத்து ஒரு விதை 

வானுற ஓங்கி வளம்பெற வளரினும்‌ 

ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே”4 
"தெள்ளிய ஆலின்‌ சிறுபழத்து ஒருவிதை 
தெண்ணீர்க்கயத்துச்‌ சிறுமீன்‌ சினையினும்‌ 
நுண்ணிதே ஆயினும்‌ அண்ணல்‌ யானை 
அணிசதேர்ப்‌ புரவி ஆட்பெரும்‌ படையொடு 
மன்னர்க்கு இருக்க நிழலாகும்மே”“ 
எனச்‌ சகமனிதர்களுக்கு, பிறஉயிர்களுக்கு, பொருளைத்தருவதும்‌, உணவு 
தருவதும்‌, செல்வத்தைத்‌ தருவதும்‌, உடல்‌ உழைப்பைத்‌ தருவதும்‌, நம்மை நாமே 
சுத்திகரித்துக்‌ கொள்கிற பயிற்சி சிறந்தது என்பதை வலியுறுத்துகின்றார்‌. 

பனைமரத்தால்‌ நிழல்‌ தரமுடியாது என்றாலும்‌, அதன்‌ பயனோ 


அளவிடற்கரியது. தன்னையே தந்து உதவும்‌ தன்மை கொண்டது. இந்தப்‌ 


232 


பனையையும்‌, ஆலமரத்தையும்‌ போலவும்‌ மனிதன்‌ பிறருக்கு உதவிட வேண்டும்‌ 
என இதிகாசக்கூறுகளின்‌ வழி உணர்த்துகின்றார்‌ வெ.இறையன்பு. 
இலக்கணம்‌ 

சிரிப்பின்‌ இன்றியமையாமையைத்‌ தம்‌ படைப்பில்‌ கூறவந்த இறையன்பு 
தொல்காப்பியரின்‌ மெய்ப்பாடு பற்றிய நூற்பாவினைச்‌ சுட்டி விளக்குகின்றார்‌. 


“நகையே, அழுகை, இளிவரல்‌, மருட்கை 


அச்சம்‌ பெருமிதம்‌, வெகுளி, உவகை”? 


என்ற மெய்ப்பாடு எட்டனுள்‌ முதலில்‌ வருவது 'நகையே' ஆகும்‌. “சிரிப்பு 


நம்மை நிகழ்காலத்திலேயே நிறுத்திவிடுகின்றது. 'சிரிப்பு' தியானத்திற்கு நிகராக 
இருக்கின்றது. மனிதன்‌ சிரிக்கின்றபோது அவன்‌ சக்தி கூடுகின்றது. எந்த 
நகைச்சுவையும்‌ மனிதனுடைய மனதையும்‌ எண்ணங்களையும்‌ மேன்மைப்படுத்த 
முடியுமோ அதுவே உண்மையான நகைச்சுவை எனக்‌ கூறுகின்றார்‌. 
சிரிப்பென்பது மனிதனைச்‌ சிந்திக்கத்‌ தூண்டும்‌ சக்தியை ஏற்படுத்துகின்றது 
என்றும்‌, இதனால்‌ மனிதனின்‌ வாழ்நாளும்‌ உயர்கிறது என்றும்‌ உணர்த்துகின்றார்‌. 

மனம்‌ என்பது சிந்தனைகளின்‌ தொகுப்பு. சிந்தனைகளைக்‌ கடக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்வதற்கு ஆறாவது அறிவில்தான்‌ சாத்தியம்‌. ஆறாவது அறிவையும்‌ தாண்ட 
சிந்தனைகளற்ற நிலைக்குச்‌ செல்ல வேண்டும்‌ என்பதை நிரூபிக்கத்‌ 
தொல்காப்பியரின்‌, 

“ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே 
இரண்டு அறிவதுவே அதெனெடு நாவே, 
மூன்று அறிவதுவே அவற்றொடு மூக்கே, 
நான்கு அறிவதுவே அவற்றொடு செவியே, 
ஐந்து அறிவதுவே அவற்றொடு கண்ணே, 
ஆறு அறிவதுவே அவற்றொடு மனனே, 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்தினரே 


n39 


253 


என்ற நூற்பாவை மேற்கோள்‌ காட்டி ஒன்றுமுதல்‌ ஆறு அறிவு வரை உள்ள 
உயிரினங்களின்‌ அறிவை விவரிக்கின்றார்‌. 

“எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே”“ 
என்ற தொல்காப்பியரின்‌ நூற்பாவிற்கு ஏற்ப, நம்‌ முன்னோர்களின்‌ செயல்கள்‌ 
யாவும்‌ பொருள்‌ கொண்டவையாக இருந்தன என்கிறார்‌. பல கோயில்களிலும்‌, 
கலைக்கூடங்களிலும்‌ 98 விழுக்காடு முடிந்த சிற்பங்கள்‌ அப்படியே விடப்பட்டு 
இருப்பதைக்‌ காணலாம்‌. ஏனென்றால்‌ 'கலைக்கு முடிவில்லை என்பதை 
உணர்த்தவே என்கிறார்‌ வெ.இறையன்பு. 

'தண்டியலங்காரத்தில்‌' கவிதைகளின்‌ அமைப்பு முறை 
வகைப்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

“கோமூத்திரியே கூட சதுக்கம்‌ 

மாலை மாற்றே எழுத்து வருத்தனம்‌ 

நாக பந்தம்‌ வினாவுத்‌ தரமே 

காதை கரப்பே கரந்துறைச்‌ செய்யுள்‌ 

சக்கரம்‌ சுழிகுளம்‌ சருப்பதோ பத்திரம்‌ 

அக்கரச்‌ சுதகமும்‌ அவற்றின்‌ பால"! 

இதல்‌ 'கோமூத்திரி' என்பது பசு நடந்துகொண்டே நீர்‌ ஒழுகியது போன்ற 
நெளிந்த வடிவமாய்‌ இருப்பதும்‌, ஈற்றடி எழுத்துக்கள்‌ ஏனைய மூன்றடியுள்ளும்‌ 
மறைந்து நிற்கப்படுவது “சதுக்கம்‌, ஒரு செய்யுளைக்‌ கடைசியிலிருந்து 
படித்தாலும்‌ பொருள்‌ மாறாமல்‌ இருப்பது 'மாலை மாற்று'. இரண்டு பாம்புகள்‌ 
இணைவதாகப்‌ பாடுவது 'நாக பந்தம்‌'. சக்கரவடிவத்தில்‌ பாடுவது “சக்கரம்‌. 
இவ்வாறெல்லாம்‌ கருத்தையும்‌, கண்ணையும்‌ ஈர்க்கும்படி எழுதப்பட்ட பாடல்கள்‌ 
மிகப்பெரிய அளவில்‌ மக்களால்‌ வரவேற்கப்படுவதில்லை என்கிறார்‌. மக்கள்‌ 


கண்காட்சி கவிதைகளை ஒதுக்கவிட்டு உள்ளார்ந்த கருத்தையும்‌ மென்மையாக 


254 
ஊடுருவிக்‌ கிடைக்கும்‌ பொருள்களையுமே நேசிக்கிறார்கள்‌ என்கிறார்‌ 
இறையன்பு. 

தமிழில்‌ புலவர்களும்‌ அறிஞர்களும்‌ இலக்கண முறையோடு நூல்களை 
எழுதும்‌ சிறந்த அறிவில்‌ சான்றோர்களாய்‌ மிளிர்வதை நமக்கு 
எடுத்துக்காட்டுகின்றார்‌. நாமும்‌ இலக்கண அறிவோடு தமிழை வளப்படுத்த 
வேண்டும்‌ என்று வேண்டுகோள்‌ விடுகின்றார்‌ வெ.இறையன்பு. 
திருக்குறள்‌ சிந்தனைகள்‌ 

தொன்றுதொட்டு இன்றுவரை, காலம்முழுதும்‌ தமிழக இலக்கியவாதிகளும்‌, 
படைப்பாளிகளும்‌, நூல்‌ ஆசிரியர்களும்‌ கல்வியாளர்களும்‌ தமது எழுத்துக்களில்‌ 


திருக்குறளை மேற்கோள்‌ காட்டியே வந்துள்ளனர்‌. உரையாசிரியர்‌ 'தருமர்‌ முதல்‌ 


புலவர்‌ குழந்தை வரை திருக்குறளூக்கு உரை எழுதியுள்ளனர்‌. திருக்குறளானது 
காலம்‌, சமயம்‌, இனம்‌, மொழி கடந்த எல்லாச்‌ சூழலுக்கும்‌ ஏற்ற பொருளைத்‌ 
தரக்கூடியது. திருக்குறள்‌ கருத்துக்கள்‌ காலந்தோறும்‌ பொருந்தக்கூடியதாக மனித 
வாழ்க்கைக்குப்‌ பயன்தரக்‌ கூடியதாக அமைந்துள்ளதை வெ.இறையன்பு தனது 
படைப்புகளில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
குணமும்‌ குற்றமும்‌ 

ஒவ்வொரு மனிதனும்‌ பிறக்கும்போது நல்ல சூழ்நிலையிலேயே 
பிறக்கின்றனர்‌. அவர்கள்‌ வளரும்‌ முறையில்தான்‌ பல மாற்றங்கள்‌ நிகழ்கின்றன. 
'மகாபாரத' 'துரியோதனிடம்‌' கூட நட்பு என்ற உயர்ந்த பண்பு இருந்தது. 
உண்மையான நட்பும்‌, வாக்குத்‌ தவறாத வாய்மையும்‌ அவனிடம்‌ இருந்தன. 
அடுத்தவரின்‌ குணத்தை மதிப்பிடும்‌ முறையில்‌ குணத்தையும்‌ குற்றத்தையும்‌ 
கண்டு அதில்‌ அவரது குற்றத்தை விடுத்து குணத்தை அறிந்துகொண்டு 


நல்வழிப்படுத்த வேண்டும்‌” என்பதை, 


255 


“குணம்‌ நாடி குற்றமும்‌ நாடி அவற்றுள்‌ 


மிகைநாடி மிக்க கொளல்‌”“3 


என்ற குறளின்‌ வழி வெளிப்படுத்துகின்றார்‌ இறையன்பு. 

நம்மிடம்‌ குணம்‌ குறைவாக இருந்தால்‌ நாம்‌ எப்படி அடுத்தவர்களின்‌ 
குணத்தை எடைபோட முடியும்‌. நம்முடைய குணம்‌ நீர்த்துப்போனால்‌, 
அடுத்தவர்களின்‌ குணம்கூட நமக்குக்‌ குற்றமாகவே தெரியும்‌. அல்லது அவர்கள்‌ 
குணங்கள்‌ நம்‌ கண்களுக்கு மறைந்து போகும்‌. நம்மிடமே ஒருவேளை குற்றம்‌ 
அதிகமாக இருந்தால்‌ நாம்‌ எப்படி அடுத்தவர்கள்‌ குற்றத்தைச்‌ சரியாக அளவிட 
முடியும்‌? நம்முடைய குற்றம்போல்‌ அவர்‌ குற்றமும்‌ இருந்தால்‌ அது நமக்குக்‌ 
குற்றமாகத்‌ தெரியாது. 

நாம்‌ செய்கிற தவறுபோல அடுத்தவரும்‌ செய்தால்‌ அதை நாம்‌ 
தவறாகவே கருதுவதில்லை. அத்தவற்றை நாம்‌ நியாயப்படுத்தத்தானே முயற்சி 
செய்கிறோம்‌. ஆக, குணம்‌, குற்றம்‌ ஆகியவற்றை நாம்‌ முதலில்‌ பட்டியல்‌ போட 
வேண்டும்‌”““ என்பதற்கு, 

“ஏதிலார்‌ குற்றம்போல்‌ தன்‌ குற்றம்‌ காண்கிற்பின்‌ 

தீதுண்டோ மன்னும்‌ உயிர்க்கு” 
என்ற குறளை மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. குணம்‌ நாடி என்ற குறளுக்குப்‌ 
பொருளாக நம்மிடம்‌ உள்ள குணம்‌, குற்றம்‌ இரண்டையும்‌ ஆராய்ந்த பின்னரே 
அடுத்தவர்களின்‌ குணம்‌ பற்றித்‌ தெளிந்து கொண்டு அவர்களது குணத்தைப்‌ 
போற்ற வேண்டும்‌ என்ற சிந்தனையைத்‌ தெளிவுப்படுத்ததுகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 
நன்றி மறப்பது 

சர்ச்சில்‌ அடிக்கடி கூறும்‌ கதை என ஒரு நிகழ்வைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


ஒரு குழந்தை தண்ணீரில்‌ விழுந்துவிட்டது. மாலுமி கடுமையாகப்‌ போராடி 


256 


அக்குழந்தையைக்‌ காப்பாற்றினார்‌. அதற்காக மிக்க மகிழ்ச்சியடைந்தார்‌. சிறிது 
நேரத்திற்குப்பின்‌ அங்குவந்த குழந்தையின்‌ தாய்‌ கோபமாக, 

“யார்‌ குழந்தையைக்‌ காப்பாற்றியது?' என்று கேட்டார்‌. 

தனக்கு வெகுமதி கிடைக்கப்போகிறது என்று நினைத்த மாலுமி 

நான்‌ தான்‌' என்று முன்வந்தான்‌. 

அந்தக்‌ குழந்தை அணிந்திருந்த தொப்பி எங்கே போனது' 
என்று அந்தத்‌ தாய்‌ மாலுமியிடம்‌ கேட்டதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌””£, இவை நம்‌ 
வாழ்விலும்‌ நடக்கக்கூடும்‌. ஒருவர்‌ எந்தவித எதிர்பார்ப்பும்‌ இல்லாமல்‌ இருந்தால்‌, 
ஏமாற்றம்‌ அடைவது இல்லை. எதிர்மறையாகச்‌ சில செயல்கள்‌ 
நிகழ்கின்றபோதும்‌ நம்மை நாமே தேற்றிக்கொள்கிறோம்‌. அதனால்தான்‌ 
வள்ளுவர்‌, 

“நன்றி மறப்பது நன்றன்று நன்றுஅல்லது 

அன்றே மறப்பது நன்று”! 
என்றார்‌. 'நன்றல்லது' என்ற வார்த்தைக்கு விளக்கம்‌ சொல்லவந்த இறையன்பு, 

“நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறுகிறபோது, நாம்‌ 

எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காமல்‌, நன்றல்லது 


கிடைக்கின்றபோது அந்தச்‌ சம்பவத்தை மறந்துவிட வேண்டும்‌ 
48 


என்பதைத்தான்‌ அப்படி அவர்‌ குறிப்பிடுகின்றார்‌ 
என்கிறார்‌. 
சான்றாண்மை 

சான்றாண்மை' என்பது நற்குணங்களினால்‌ நிறைந்த மனிதர்களின்‌ தன்மை 
என வள்ளுவம்‌ குறிப்பிடுகின்றது. “சால்பு! என்பது நிறைவு. சால்பை ஆளுதல்‌ 
சான்றாண்மை. சான்றோர்‌ பண்பே சான்றாண்மை ஆகும்‌. 

“அன்பு நாண்‌ ஒப்புரவு கண்ணோட்டம்‌ வாய்மையொடு 


- 149 


ஐந்து சால்பூன்றிய தூண்‌ 


21 


என்று வள்ளுவர்‌ சான்றாண்மையை ஐந்து வகையாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
இதனை வெ.இறையன்பு தம்‌ படைப்பில்‌ வகைப்படுத்திக்‌ காட்டியுள்ளார்‌. 
அன்பு 

அன்பு கொள்ளுதல்‌ சான்றாண்மைக்கான முதல்‌ இலக்கணமாகும்‌. அன்பு 
கொள்ள முடிந்தவன்தான்‌ பழிபுரிய நாணுவான்‌. அன்பைப்‌ பல படிநிலைகளாக 
வெ.இறையன்பு விவரிக்கின்றார்‌, 

' முதல்படி தன்னைச்‌ சார்ந்தவர்களிடம்‌ மட்டும்‌ பிரியம்‌ வைத்தல்‌... 
ஆனால்‌ அதையும்‌ தாண்டித்‌ தன்‌ ஆசைகளையும்‌, விருப்பத்தையும்கூட 
மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுப்பது இன்னும்‌ மேம்பட்ட நிலை. ஆனால்‌, 
அந்த நிலையிலும்‌ நாம்‌ 'விட்டுக் கொடுக்கிறோம்‌' என்கிற ஒரு சின்ன கர்வம்‌ 
இரண்டாம்‌ படி. மூன்றாவது நிலையில்‌ தான்‌ அனுபவிப்பதிலும்‌ அடுத்தவர்களை 
மகிழச்‌ செய்வதில்‌ தன்‌ மனத்தை ஆனந்தத்தால்‌ நிரப்பிக்‌ கொள்வது. அந்த 
நிலையில்‌ அகந்தை இல்லை. ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உண்டு என்கிறார்‌. 
இதனை, 


“அன்பீனும்‌ ஆர்வம்‌ உடைமை அதுகனும்‌ 
”o1 


நன்பென்னும்‌ நாடாச்‌ சிறப்பு 
என்ற குறளோடு அன்பின்‌ மூன்றாவது படியை ஒப்பிடுகின்றார்‌ இறையன்பு. 

நான்காவது நிலையில்‌ உள்ள அன்பு பிரதிபலன்‌ பார்க்காத அன்பு. 
இயல்பாக நிகழ்கிற அன்பு. இதனைத்‌ தியாகம்‌ எனலாம்‌. 'தியாகம்‌' என்றால்‌ 
நமது உன்னதமான ஒன்றை வேறொன்றிற்காக இழந்ததாகப்‌ பொருள்படும்‌ 
என்பதற்கு, 


“அன்போடி யைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு 


என்போடி யைந்த தொடர்பு” 


என்ற குறளை நான்காம்‌ படிநிலையோடு ஒப்பிடுகின்றார்‌. 


258 


“ஐந்தாவது நிலையில்‌' எதிரேயிருப்பவர்கள்‌ வெறுப்பை உமிழ்ந்தாலும்‌ 
நாம்‌ அன்பைச்‌ செலுத்துவதாகும்‌. நம்‌ அன்பைக்‌ கட்டுப்படுத்த முடியாமல்‌ 
வெளிப்படுத்துவது இதன்வழிப்பட்டதாகும்‌. இதற்கு, 

“அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ ஆர்வலர்‌ 

புண்கனீர்‌ பூசல்‌ தரும்‌” 
என்ற குறளை மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. 

“ஆறாவது நிலை' இன்னும்‌ மேம்பட்டது. அதில்‌ செலுத்தப்படுகிற அன்பு 
தனக்குள்‌ பூட்டி வைத்துக்கொள்கிற சிந்தனையாகக்கூட இல்லாமல்‌, தான்‌ 
இன்புற்றிருக்கும்‌ மோனநிலையை மட்டுமே உணர்த்துவதாகும்‌. 

'வையத்து இன்புற்றார்‌ எய்தும்‌ சிறப்பு' என்பது அதுதான்‌. இறுதியாக 
“ஏழாவது நிலை' ஒன்று உண்டு. அதில்‌ 'தான்‌' என்கிற தன்மை மறைந்துவிடும்‌ 
என்பதை விளக்க, 

“அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 

என்றும்‌ உரியர்‌ பிறர்க்கு“ 
எனும்‌ குறளை மேற்கோள்‌ காட்டி, இக்குறள்‌ வலியுறுத்தும்‌, உன்னதமான 
மனப்பான்மை சாத்தியமாகிறது என அன்பின்‌ பண்பைப்‌ பல நிலைகளில்‌ 
திருக்குறளோடு ஒப்பிட்டுக்‌ கூறி விளக்குகின்றார்‌ வெ.இறையன்பு. 
நாண்‌ 

'நாண்‌' சான்றாண்மையின்‌ இரண்டாவது கூறாகும்‌, 'நாண்‌', நான்‌ என்பது 
பெண்களின்‌ குணத்தில்‌ ஒன்று. சான்றோர்களிலும்‌ பழிபாவத்திற்கு நாணுதல்‌ 
ஆகும்‌. 'ஆசூயை' உள்ளத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ என வேறுபடுத்துகிறார்‌ 
வெ.இறையன்பு). இதனைத்‌ திருக்குறளோடு ஒப்பிட்டு மேற்கோள்‌ 


காட்டியுள்ளார்‌. 


232 


“கருமத்தால்‌ நாணுதல்‌ நாணுத்‌ திருநுதல்‌ 


நல்லவர்‌ நாணும்‌ பிற” 


நான்‌ என்பது மூன்றுவிதமான ஒழுக்கங்களை உடையது. ஒன்று 
'மனத்தூய்மையால்‌' அமைவது, தன்‌ மகிழ்ச்சியினால்‌ அது அமைவது, 

இரண்டாவது = சமூகத்தூய்மை = அது தனக்கு மகிழ்ச்சி 
அளிக்காவிட்டாலும்‌, மற்றவர்களுக்குத்‌ தெரிந்தால்‌ தனக்கு அவமானமாகி விடும்‌ 
என்கிற அடிப்படையில்‌ திணித்துக்‌ கொள்கிற ஒழுக்கம்‌. மூன்றாவது - 
சட்டத்தூய்மை - அது சட்டத்தின்‌ தண்டனைகளின்‌ விளைவுகளுக்காகவே 
கடைப்பிடிக்கப்படும்‌ ஒழுக்கம்‌ என்பதை, 

“ஊனைக்குறித்த உயிரெல்லாம்‌ நாண்‌ என்னும்‌ 

நன்மை குறித்தது சால்பு" 
என வள்ளுவர்‌ வழி குறிப்பிடுகின்றார்‌. 

கன்றின்மீது தேரை ஏற்றியதற்காகச்‌ சான்றாண்மையின்‌ காரணமாக 
மனுநீதிச்‌ சோழன்‌ தன்‌ மகனைத்‌ தேர்‌ ஏற்றிக்‌ கொல்ல ஆணையிட்டான்‌ 
என்பதனை விளக்க முற்படும்போது, 

“பிறர்பழியும்‌ தம்பழியும்‌ நாணுவார்‌ -நாணுக்கு 

உறைபழி என்னும்‌ உலகு” 
என்ற குறளின்‌ மூலம்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 

நாணின்‌ காரணமாகத்‌ தன்‌ உயிரை உடனே தந்து விடுவது ஒருவகை 
நாண்‌. இதனை, 

“நாணால்‌ உயிரைத்துறப்பர்‌ உயிரிப்பொருட்டால்‌ 

நான்‌ துறவார்‌ நாண்‌ஆள்பவர்‌” 
என்ற குறள்வழி எடுத்துரைத்து, அப்படிப்பட்ட உன்னத நிலையைத்‌ தன்‌ நீதி 
அளித்த தீர்ப்பு தவறு என்று தெரிந்தவுடனேயே உயிர்‌ நீத்த பாண்டியன்‌ 


நெடுஞ்செழியனின்‌ செங்கோலின்‌ சிறப்பினைப்‌ போற்றுகின்றார்‌ இறையன்பு. 


260 


“மன்பதைக்‌ காக்கும்‌ நன்குடிப்‌ பிறத்தல்‌ 
60 


துன்பமல்லது தொழுதகவு இல்‌ 
என்கிற உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது 'நாண்‌' என்ற 
உறுதிப்பொருள்‌ என்கிறார்‌ வெ.இறையன்பு" '. இவ்வாறு நாண்‌ என்பதற்குத்‌ 
திருக்குறள்‌ மூலம்‌ எடுத்துக்காட்டுகள்‌ தந்து விளக்கியுள்ளார்‌ இறையன்பு. 
ஒப்புரவு 

“ஒப்புரவு என்பது பிறருக்கு உதவிடும்‌ ஒப்பற்றப்பண்பு. மற்றவர்கள்‌ 
துன்புறும்போது இயல்பாக எழும்‌ அன்பினால்‌ உதவுகிற ஒரு மனப்பான்மைதான்‌ 
ஒப்புரவு என்னும்‌ சால்பு. இதனை வலியுறுத்த, 

“ஒத்தறிவான்‌ உயிர்‌ வாழ்வான்‌ மற்றையான்‌ 

செத்தாருள்‌ வைக்கப்‌ படும்‌” 


: s s s E 2 1313 
என்று வள்ளுவரின்‌ குறளை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌ '. 


உண்மையான ஒப்புரவு கைமாறு கருதாமல்‌ உதவி செய்கிற பண்பு 
என்பதை விளக்க, 

“இட்டுப்பார்‌ உண்டவர்கள்‌ இன்புற்றிருக்கையிலே 

தொட்டுப்பார்‌ உன்‌ நெஞ்சைத்‌ தோன்றுமின்பம்‌”“ 
என்கிற 'பாரதிதாசன்‌' வரிகளை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌ இறையன்பு. 


நம்‌ வயிறு நிறைவதைவிட மற்றவர்கள்‌ வயிறு 
நிறைந்திருப்பதில்தான்‌ அதிக மகிழ்ச்சி என நினைப்பது 
சான்றாண்மை” 
என்று சான்றாண்மைக்கு விளக்கம்‌ தருகின்றார்‌ இறையன்பு. 
கண்ணோட்டம்‌ 

சான்றாண்மைக்கு நான்காவது தூணாக அமைவது கண்ணோட்டம்‌. எந்த 


மனிதன்‌ தன்னுடைய கவலைகளைத்‌ தாங்கிக்கொண்டு அடுத்தவர்களின்‌ 


துயரத்தை நீக்க முன்வருகிறானோ அவனே சான்றோன்‌ என்கிறார்‌. இரக்கம்‌ 


261 


இல்லாதவருடைய கண்கள்‌ முகத்தில்‌ இருப்பனபோல்‌ தோன்றுமே தவிர, 


66 


அவற்றால்‌ வேறு பயனில்லை என்பதை, 


“உளபோல்‌ முகத்தெவன்‌ செய்யும்‌ அளவினாற்‌ 
கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌”” 
என்ற குறள்வழி எடுத்துரைக்கின்றார்‌ இறையன்பு. 
“எந்த உயிர்‌ காயப்பட்டாலும்‌ காயப்படுவது மானுடமாக 
இருந்தால்‌ அது கண்ணோட்டம்‌" 
“அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுப்பது - அன்பு 
மயிலுக்குப்‌ போர்வை தந்தது - கண்ணோட்டம்‌ 
முல்லைக்குத்‌ தேர்‌ கொடுத்தது - அருள்‌ 
கண்ணோட்டத்தின்‌ விளிம்பில்‌ அருள்‌ தோன்றும்‌ 
தும்‌ பக்கத்து வீடு தீப்பிடித்து எரியும்போது 
தண்ணீருடன்‌ ஓடுவது அன்பு. 
ஒரிசாவில்‌ புயலில்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்காகக்‌ 


கசிந்துருகி பணவிடையை அனுப்புவது கண்ணோட்டம்‌” 


எனக்‌ கண்ணோட்டம்‌ பற்றிய சிந்தனைகளை மக்களுக்கு உணர்த்துகின்றார்‌ 
வெ.இறையன்பு. 
வாய்மை 

சான்றாண்மைக்கு வள்ளுவர்‌ கூறும்‌ இலக்கணம்‌ வாய்மை ஆகும்‌. 

“எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல - சான்றோர்க்குப்‌ 


பொய்யா விளக்கே விளக்கு” 


என்ற குறளைக்‌ குறிப்பிடும்‌ ஆசிரியர்‌ “புத்தர்‌ பெருமான்‌' உயிர்விடும்போது 
கூறிய “Aறற௦ Dippo Bhava’ என்ற வாசகத்தின்‌ கருத்தாகிய 'நீயே உனக்கு 
விளக்காக இரு' என்று புத்தர்‌ கூறும்‌ சமய விளக்கும்‌ வள்ளுவர்‌ கூறும்‌ 


“பொய்யா விளக்கும்‌ ஒன்றுதான்‌' என வெ.இறையன்பு கூறுகின்றார்‌". 


262 


“பொய்மையும்‌ வாய்மையிடத்த புரைதீர்ந்த 


நன்மை பயக்கு மெனின்‌”! 


“வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றுந்‌ 


தீமை யமிலாத சொலல்‌” 


என்ற வள்ளுவரின்‌ இக்கூற்று மானுடத்தைத்‌ தெய்விக சக்தி என்றும்‌, இதனை 
ஆழ்ந்து தியானிக்க புதிய புத்தொளிப்‌ பிறக்கும்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. 
“அன்பும்‌, நாணும்‌, ஒப்புரவும்‌, கண்ணோட்டமும்‌ சரியான 


விகிதத்தில்‌ கலக்கின்றபோது மட்டுமே வாய்மை என்கிற 


அணையாத விளக்கைக்‌ கையகப்படுத்த முடியும்‌” 


என்பது இறையன்புவின்‌ கருத்தாய்‌ அமைகிறது. 
நட்பெனும்‌ வானம்‌ 

நட்பென்பது பகிர்ந்து கொள்வது, அன்பு செலுத்துவது, தோள்‌ கொடுப்பது, 
துயர்‌ துடைப்பது, உற்சாகம்‌ தருவது, உயர்வில்‌ மகிழ்வது, சுதந்திரத்தை 
இழக்காமல்‌ ஒற்றுமையாக இருப்பது நட்பு என்பர்‌. ஒருபோதும்‌ 
ஒருவழிப்பாதையல்ல நட்பு. நம்முடைய உயர்ந்த இலக்குகள்‌ நண்பர்களால்‌ 
தீர்மாணிக்கப்படுகிறது. நமக்கு நட்பு வானமாக இருந்தால்‌ நாம்‌ 
விசாலமடைவோம்‌ என்பர்‌. 


“உடுக்கை இழந்தவன்‌ கைபோல ஆங்கே 


இடுக்கண்‌ களைவதாம்‌ நட்பு“ 


“காலத்தினாற்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 


17> 


ஞாலத்தின்‌ மானப்‌ பெரிது 
என்ற இரண்டு குறளையும்‌ ஒப்பிடும்‌ ஆசிரியர்‌, 

“ஒரு பொருளில்‌ இரண்டு குறளா என்று சிந்தித்தேன்‌. வள்ளுவர்‌ 

நட்பு பற்றி குறிப்பிடுவது உதவி செய்கிற வேகத்தைக்‌ குறித்து 

அல்ல. ஆடை அவிழ்கிறது என்கிற ஆதங்கத்தில்‌ ஓடிப்போய்‌ 

உடையைச்‌ சரி செய்கிறது. அதுபோல தன்னுடைய 


263 
நண்பனுக்குத்‌ துன்பம்‌ வரும்போது அந்தத்‌ துன்பத்தின்‌ 
வெளிப்பாட்டின்‌ அவமானம்‌ யாருக்கும்‌ தெரிந்துவிடக்‌ கூடாது 
என்கிற எண்ணத்தில்‌ 'கை' யாருக்கும்‌ தெரியாமல்‌ உடையை 
சரி செய்வதுபோல, யாருக்கும்‌ தெரியாமல்‌ நண்பனுக்கு 


உதவுவதுதான்‌ நட்பு' என்பதைத்தான்‌ திருவள்ளுவர்‌ குறிப்பிட்டு 
© 176 


இருக்கிறார்‌ என எண்ணினேன்‌ 
என்று நட்பின்‌ பெருமையை எடுத்துரைக்கின்றார்‌. இவ்வாறு தமது படைப்புகள்‌ 
பலவற்றில்‌ திருக்குறளை மேற்கோள்காட்டி தெளிவடையச்‌ செய்கின்றார்‌ 
வெ.இறையன்பு. 
சிற்றிலக்கியங்கள்‌ 

சிற்றிலக்கிய வரிகளைக்‌ கையாண்டு தாம்‌ கூறவந்த கருத்தை 
வெளிப்படுத்துகின்றார்‌ வெ.இறையன்பு. குற்றால அருவியின்‌ அழகைச்‌ 
சொல்லவந்த இறையன்பு குற்றாலக்குறவஞ்சியின்‌ பாடல்வரிகளை 
மேற்கோள்காட்டி விளக்கியுள்ளார்‌. 

குற்றால அருவி குளிர்ச்சிக்கும்‌ குதூகலத்துக்குமான குறியீடு. திரையில்‌ 
பார்க்கும்போதே அதன்‌ சாரல்‌ நம்மீது படுவது போன்ற பிரமிப்பு நமக்குத்‌ 
தோன்றுகிறது. 

“வானரங்கள்‌ கனி கொடுத்து 
மந்தியுடன்‌ கொஞ்சும்‌ 
மந்தி சிந்து கனிகளுக்கு 
வான்‌ கவிகள்‌ கெஞ்சும்‌”'” 
என்கிற குற்றாலக்‌ குறவஞ்சியின்‌ பாடல்வழி குற்றாலத்தின்‌ சிறப்பை 
எடுத்துரைக்கின்றார்‌.'£ 
புதுக்கவிதைகள்‌ 

இலக்கியங்களில்‌ புதுக்கவிதையின்‌ கூறுபாடுகளைப்‌ பல முறைகளில்‌ 


வெளிப்படுத்தியுள்ளார்‌ ஆசிரியர்‌. 'மழைநீரை ச்‌ சேகரிக்க வேண்டுமென்பதைத்‌ 


'தாமிர' என்ற கவிஞரின்‌ புதுக்கவிதை வழி குறிப்பிடுகின்றார்‌'. 


264 


“அவ்வப்போது 
பூமியை நிராகரிக்கும்‌ மழை 
ஒருபோதும்‌ மழையை 
நிராகரித்ததில்லை பூமி” 
இதைவிட மழைநீர்‌ சேகரிக்கும்‌ முறைக்கு வேறு எடுத்துக்காட்டுத்‌ 
தேவையில்லை என்பதை உணர்த்துகின்றார்‌. 
கவிஞர்‌ 'கண்ணதாசனின்‌' கொங்கு மண்டலத்தைப்‌ பற்றிய கவிதை 
வரிகளைத்‌ தமது படைப்பில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
“அப்பப்பா! கோவையிலே விருந்து உண்டால்‌ 
ஆறுநாள்‌ பசியும்‌ வயிறும்‌ வேண்டும்‌ 
அப்பப்பா! சாப்பாட்டாலேயே சாகடிப்பார்‌ 
ஒப்பப்பா! இவர்‌ உள்ள 
உயர்வப்பா இவர்‌ உள்ளம்‌ உயர்விலை....”" 
கொங்கு மண்டல மக்கள்‌ அன்புநிலையில்‌ வாழும்‌ முறையை 
எடுத்துக்காட்டுகின்றார்‌ ஆசிரியர்‌”. 
'தர்மம்‌' என்ற சொல்லுக்கு உண்மை, உணர்தல்‌ என்ற பொருளைக்‌ கூறி, 
அத்தர்மத்தைச்‌ சூது பிடித்துவிடும்‌ என்பதற்கு, 
“தருமத்தின்‌ வாழ்வுதனைச்‌ சூது கவ்வும்‌” 
என்ற பாரதியின்‌ கவிதையை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. 
விடுதலை பற்றிய தனது கருத்தினைப்‌ 'பாரதியாரின்‌' பாடல்வழி 
எடுத்தியம்புகிறார்‌. அந்நிய நாட்டிலிருந்து நாம்‌ பெற்ற விடுதலை வெறும்‌ 
அரசியல்‌ விடுதலை. நாம்‌ இன்னும்‌ சமூகவிடுதலை பெறவில்லை என்பதை, 
“எல்லோரும்‌ ஓர்‌ இனம்‌ - எல்லோரும்‌ ஒர்‌ நிறை 


எல்லோரும்‌ இத்நாட்டு மன்னர்‌” 


265 


என்கிற ஒரே ஒற்றுமையில்‌ நாடு உயர்வடைவதே சமூக விடுதலை என்கிறார்‌ 
ஆசிரியர்‌. 
குழந்தைகளுக்குப்‌ பள்ளிகளில்‌ அன்பு, மனிதநேயம்‌, கருணை, உதவும்‌ 
எண்ணம்‌, உண்மையான புன்னகை என்பது என்ன? போன்ற சமூக உறவுகளின்‌ 
மேல்‌ அன்பு கொள்ளும்‌ தன்மையைச்‌ சொல்லிக்கொடுத்து, புரியவைத்து, அதைச்‌ 
7 


செயலாக்கி காண்பிக்க வேண்டும்‌ என்று வேண்டுகோள்‌ விடுக்கின்றார்‌' . 


“பூக்களே அவர்கள்‌ புத்தகங்கள்‌ 
வண்டுகளே வாசக சாலைகள்‌ 
பறவைகளின்‌ பாடல்களில்‌ 
பரீட்சைக்‌ கேள்விகள்‌ 
நடனமும்‌, மகிழ்ச்சியுமே நாட்டுப்பண்‌ 
என்ற நிலையுருவாக வேண்டும்‌” 
என்ற வரிகளை மேற்கோள்‌ காட்டி, குழந்தைகளுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கும்‌ முறையை விவரிக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 
சமூக விடுதலை, தர்மம்‌, குழந்தையின்‌ கல்விமுறை, அருவியின்‌ அழகு 
போன்றவற்றை விளக்க புதுக்கவிதைகளை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌ 
இறையன்பு. 
வரலாறு 
தமது படைப்பிலக்கியங்களில்‌ பழங்கால மக்களின்‌ வாழ்க்கைநிலை 
பற்றிய தொகுப்பை வரலாறாக விவரிக்கின்றார்‌. 
ஆங்கிலேய எஏகாதிபத்தியத்தின்‌ ஓர்‌ அடக்குமுறையாகக்‌ குற்றாலத்தில்‌ 
குளிப்பதற்குக்கூடத்‌ தடைவிதிக்கப்பட்டிருந்தது. 
"ஆங்கில ஆதிக்கம்‌, இனவெறித்‌ திமிருடன்‌ இருந்தது. இன்று 
ஆங்கிலேயர்‌ ஆட்சியே பரவாயில்லை என்று சொல்கிற விவரம்‌ 
தெரியாதவர்களுக்குத்தான்‌ இந்தச்‌ சம்பவத்தை நான்‌ 
குறிப்பிடுகின்றேன்‌”, 


266 


“குற்றாலத்தில்‌ பொது இடங்களில்‌ ஆங்கிலேயர்கள்‌ 
குளிக்கும்போது யாரும்‌ அந்தப்பக்கம்‌ செல்லக்கூடாது என்று 
அதிசயச்‌ சட்டம்‌ நடைமுறையில்‌ இருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ 
எப்போது குளிக்க வருவார்கள்‌ என்று யாருக்கும்‌ தெரியாததால்‌ 
நம்‌ நாட்டினர்‌ அந்தப்‌ பக்கம்‌ செல்ல பயந்து நடுங்கினர்‌. 
குற்றாலநாதருக்கு பூசைக்கு அருவி நீரை எடுக்கவும்‌, ஆலய 
பூசை நடத்தவும்‌ முடியாத நிலை ஏற்பட்டது. நீதிமன்றத்தில்‌ 
ஆலய நிர்வாகத்தினர்‌ வழக்குத்‌ தொடுத்தனர்‌. அனுமதித்தனர்‌. 
ஆங்கிலேயர்கள்‌ நீராடும்போது அவர்களுக்கு இடையூறு 
வராதவாறு ஆலய பூஜைக்கு நீர்‌ எடுத்து வருவதற்கு நீதிமன்றம்‌ 
அனுமதி அளித்தது. 

அவர்கள்‌ அத்தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில்‌ 
மேல்‌ முறையீடு செய்தனர்‌. தீர்ப்பு ஆங்கிலேயர்கள்‌ இரண்டு 
மணி நேரமே நீராடலாம்‌. திருவிழாக்‌ காலங்களில்‌ ஆங்கிலேயர்‌ 
நீராடப்‌ போகக்கூடாது என்று தீர்ப்பளித்தனர்‌. 

மனநிறைவு தராததால்‌ 1915ஆம்‌ ஆண்டு பிரிவு கவுன்சிலுக்கு 
மேல்முறையீடு செய்து இரண்டு ஆண்டுகளுக்குப்பின்‌ 1917இல்‌ 
யார்‌ வேண்டுமானாலும்‌ நீராடலாம்‌. ஆதிதிராவிடர்‌ நீராடக்‌ 
கூடாது என்று தீர்ப்பளித்தனர்‌. 

இத்தீர்ப்பை எதிர்த்தும்‌ வழக்குத்‌ தொடர்ந்தனர்‌. 1938இல்‌ 
சென்னை. மாகாண பிரதமராக ராஜாஜி இருந்தபோது 
ஆதிதிராவிடர்‌ குளிக்கக்கூடாது என்றத்‌ தடையை நீக்கி 
அனைவரும்‌ குளிக்கலாம்‌ என்ற நிலை வந்தது” 


என்று வரலாற்றுச்‌ செய்தியை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. 

£'வேலியே பயிரை மேய்வது போல' என்கிற பழமொழி, வேலிகள்‌ பயிரை 
மட்டுமல்ல விதைத்தவனையும்‌ மேய்ந்துவிடும்‌. பாதுகாக்க வேண்டியவனே 
கையாடுவதும்‌ நிறைந்ததுதான்‌ உலகம்‌ என்பதை, 

“லிடியாவை ஆண்ட காண்டிலஸைஸ்‌ என்ற மன்னன்‌ தன்‌ 

மனைவியின்‌ அழகில்‌ அபார பெருமை கொண்டவன்‌. 


ஒருமுறை மெய்காப்பாளனை தன்‌ மனைவியின்‌ உடலைப்‌ 
பார்க்க வேண்டும்‌ என்று வற்புறுத்துகிறான்‌. 


267 
மன்னனின்‌ கட்டனைக்குப்‌ கீழ்படிந்து மறைந்திருந்து பார்த்து 
விடுகின்றான்‌ 'கைகஸ்‌' என்ற மெய்க்காப்பாளன்‌. 
உண்மை அறிந்த அரசி. அடுத்த நாள்‌ மெய்காப்பாளனை 
அழைத்து, நீ தர்மத்தை மீறி என்‌ உடலைப்‌ பார்த்துவிட்டாய்‌. 
ஒன்று நீ மடிய வேண்டும்‌ அல்லது என்‌ கணவனைக்‌ கொன்று 
நீ அரசனாக வேண்டும்‌ என்று ஆணையிடுகிறாள்‌. 


உயிரின்மீது இருந்த ஆசையால்‌ “'கைகஸ்‌' மன்னனைக்‌ குத்தி 
"91 


கொன்றுவிட்டு மன்னன்‌ ஆகிறான்‌ 
என்ற வரலாற்று நிகழ்வோடு ஒப்பிட்டுள்ளார்‌ இறையன்பு. நவீன சரித்திரத்தில்‌ 
நல்ல தலைவர்கள்‌ மெய்க்காப்பாளர்களால்‌ கொல்லப்படுகின்றனர்‌ என்பதைப்‌ 
பாகிஸ்தான்‌ நாட்டின்‌ பஞ்சாப்‌ கவர்னர்‌ 'சல்மான்‌ தஸிர்‌' அவருடைய 
பாதுகாவலர்களாலேயே கொல்லப்பட்டார்‌. இந்தியாவின்‌ முன்னாள்‌ பிரதமர்‌ 
இந்திராகாந்தி, பீந்த்சிங்்‌ என்ற மெய்காப்பாளனால்‌ 1984ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 
31ஆம்‌ தேதியன்று கைத்துப்பாக்கியால்‌ சுடப்பட்டார்‌. 'சத்வந்த்‌ சிங்‌' அவர்‌ 
இறந்தபின்பும்‌ அவரது உடலைத்‌ துப்பாக்கியால்‌ சல்லடையாகத்‌ துளைத்தான்‌ 
என்ற வரலாற்றை அறியமுடிகிறது. 

மிகச்சிறந்த நல்லவர்கள்‌ எச்சரிக்கையுடன்‌ இருக்க வேண்டும்‌. பிறருக்குத்‌ 
துரோகம்‌ செய்பவர்கள்‌ துரோகத்தால்‌ அழிவார்கள்‌ என்பதை, ஜலாலுதீன்‌ 
அவருடைய சகோதரின்‌ மகன்‌ அலாவுதீனை அன்புடன்‌ வளர்த்தார்‌. தன்‌ 
மகளையும்‌ திருமணம்‌ செய்து வைத்தார்‌. ஆனால்‌ அலாவுதீனுக்கு ஆசை 
அதிகம்‌. தன்‌ கபடத்தை மறைத்து  நன்றியுடையவன்போல்‌ நடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஒருநாள்‌ ஜலாலுதீனைக்‌ கொன்று ஆட்சியைப்‌ பிடித்தான்‌. 

அலாவுதீனை மாலிகாஃபூர்‌ விஷம்‌ வைத்துக்‌ கொன்று ஆட்சியைப்‌ 
பிடித்தான்‌. அலாவுதீன்‌ குடும்பத்தில்‌ உள்ள முபாரக்‌ மட்டும்‌ தப்பித்தான்‌. 
அலாவுதீனை அவனது காவலாளிகளாலேயே கொல்லச்‌ செய்தான்‌ என்பது 


வரலாறு எனக்‌ குறிப்பிடுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


268 
கருப்பு மரணம்‌' என்று பெயர்‌ வருவதற்குக்‌ காரணம்‌, 


“1347ஆம்‌ ஆண்டு பரவிய தொற்றுநோயால்‌ ஐரோப்பாவில்‌ 
மாத்திரம்‌ 20 இலட்சம்‌ பேர்‌ மூன்று ஆண்டுகால அளவில்‌ 
மரணம்‌ அடைந்துவிட்டார்கள்‌. அதையே 'கருப்பு மரணம்‌' என 
அழைத்தார்கள்‌. 
1960ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ 14ஆம்‌ நாள்‌ திங்கட்கிழமை பிரான்சு 
நாட்டின்மீது படையெடுத்துச்‌ சென்ற இங்கிலாந்துப்‌ படை 
முகாமிட்டு இருந்த இடத்தை ஒரு பனிக்கட்டி மழை தாக்கியது. 
எதிர்பாராத குளிரும்‌ இருட்டும்‌ இங்கிலாந்துப்‌ படையை 
நிலைகுலைய வைத்து அமைதி ஒப்பந்தத்தைக்‌ கையொப்பம்‌ 
இடுமாறு தூண்டியது” 
“டாவின்சி வரைந்த 'மோனலிசா' இன்று உலகத்திலேயே மித 
உன்னதமான ஓவியமாக கருதப்படுகிறது. அந்த ஓவியத்தை 
எந்த கண்ணோட்டத்தில்‌ பார்த்தாலும்‌ அது புன்னகை 
புரிவதுபோலத்‌ தென்படும்‌. 1962இல்‌ அதனுடைய மதிப்பை 
ஆயுள்காப்பீட்டுக்காக 100 மில்லியன்‌ டாலர்‌ என்று மதிப்பீடு 
செய்திருந்தார்கள்‌” 
சீனர்கள்‌ எழுத்துக்களைக்‌ கண்டுபிடிப்பதற்கு முன்‌ முடிச்சுகளைப்‌ 
பயன்படுத்தினர்‌ என்பதை லாவோட்ஸ்‌ எழுதிய 'டாவோ டீச்சிஸ்‌' என்ற நூலில்‌ 
குறிப்புகள்‌ உள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 
“கார்டியன்‌ முடிச்சு சரித்திரப்‌ புகழ்‌ வாய்ந்தது. 'பைர்கியா' 
நாட்டில்‌ கி.மு.9ஆம்‌ நூற்றாண்டில்‌ அடுத்த மன்னன்‌ ஒரு 
வேகனில்‌ வருவான்‌' என அசரீரி ஒன்று அறிவித்தது. அந்த 
நேரத்தில்‌ கார்டியஸ்‌ என்‌ விவசாயி வாகனத்தில்‌ அசரீரி கூறிய 
லட்சணங்களுடன்‌ அங்குவர அவனே மன்னன்‌ ஆனான்‌. 
கார்டியன்‌ தன்‌ வாகனத்தை ஜுபிடர்‌ தேவனுக்கு அற்பணிக்கும்‌ 
பொருட்டு மிக நுண்ணிய சிக்கலான எளிதில்‌ அவிழ்க்க 
முடியாத முடிச்சுக்களுடன்‌ கட்டி வைத்தான்‌. யார்‌ கார்டியன்‌ 
முடிச்சை அவிழ்கிறார்களோ அவர்கள்‌ கிழக்குப்பகுதி 
முழுவதையும்‌ வெற்றி கொள்ள முடியும்‌ என்று 'ஐதீகம்‌' அதை 


269 


லிலலஆம்‌ ஆண்டு அலெக்சாண்டர்‌ அவிழ்த்து எறிந்ததோடு, 


கிழக்குப்பகுதி முழுவதையும்‌ வெற்றியும்‌ பெற்றதாக வரலாறு“ 
என்கிறார்‌ ஆசிரியர்‌. 


இவ்வாறு வெ.இறையன்பு தமது படைப்பிலக்கியங்களின்‌ மூலம்‌ முக்கிய 
வரலாற்றுச்‌ சம்பவங்களை மேற்கோள்‌ காட்டி எடுத்து விளக்கியுள்ளார்‌. 
மொழிநடை 

மொழி என்பது ஓர்‌ இலக்கியப்‌ படைப்பின்‌ முக்கியமான கூறாக 
அமைகிறது. எந்த ஓர்‌ இலக்கியப்‌ படைப்பும்‌ வெற்றியடையக்‌ காரணமாக 
அமைவது மொழிநடையும்‌ உத்திகளுமாகும்‌. ஒவ்வொரு படைப்பாளனும்‌ 
மொழியை விதவிதமான நடைகளில்‌ கையாள்வதால்‌ ஒவ்வொரு மொழிநடையும்‌ 
அந்தந்தப்‌ படைப்பாளியை அடையாளம்‌ காட்டுகிறது. 

'மொழி' இல்லாவிட்டால்‌ மனித நாகரிகமே இல்லை; மொழி இல்லாத 
மனித சமுதாயத்தையோ, சமுதாயம்‌ இல்லாத மொழியையோ காண்பதரியதாகும்‌. 
மொழி சமூகச்‌ செயலாக விளங்குகிறது. இதனை சு.சக்திவேல்‌, 

“நமது முன்னோர்கள்‌ விட்டுச்சென்ற அறிவுக்கருவூலங்களைக்‌ 

கண்டு உணர்வதற்கும்‌, மொழி இன்று பெற்றுள்ள அறிவு 

செல்வத்தை தமது வழித்தோன்றலுக்கு வழங்குவதற்கும்‌ மொழி 
பெருந்துணையாக அமைந்துள்ளது. மனித வரலாற்றின்‌ 
தொடக்க காலத்திலிருந்தே மனிதன்‌ தன்‌ கருத்தைப்‌ பிறருக்குத்‌ 


தெரிவிக்க வேண்டிய உணர்வோடு முயன்றுவந்த முயற்சியின்‌ 
95 


முற்றிய வளர்ச்சியே இன்றைய மொழியாகும்‌ 
என்று குறிப்பிடுகிறார்‌. 
மெரழிநடை - விளக்கம்‌ 

நடை என்பது அறுதியிட்டு விளக்கமுடியாத ஒன்று. அதிலும்‌, 
தனித்தன்மை சார்ந்த நடையை விளக்கிக்காட்டுவது அரிய செயலாகும்‌. செவிக்கு 
இன்பம்‌ தரும்‌ ஒழுங்குபட்ட ஒலிநயம்‌, கையாளும்‌ சொற்களில்‌ ஒருவகையான 


தேர்வாற்றல்‌, ஒருவரிடம்‌ எளிதில்‌ காணமுடியாத தொடர்‌ ஆக்கங்கள்‌, 


270 


பொருளுக்கும்‌ உணர்ச்சிக்கும்‌ ஏற்றவண்ணம்‌ அமைந்த மொழி, முத்திரை 
பதித்தாற்போன்ற வாக்கிய அமைப்பு முதலியன தனிநடையின்‌ பண்புகள்‌ ஆகும்‌. 

நடை என்பது ஒரு ஆசிரியனுக்கு உரிய வெளிப்பாட்டு உத்தி எனலாம்‌. 
இதனை வடமொழியில்‌ 'பாணி' என்று வழங்குவர்‌. பல்வேறு எழுத்தாளர்களுக்கு 


மத்தியில்‌ ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளனை இனம்‌ பிரித்துக்‌ காட்டுவதற்கு 
மொழிநடை பயன்படுகிறது. 


“நடை என்பது ஓர்‌ ஆசிரியரின்‌ தனித்தன்மையை வெளிப்படுத்த 
வல்லது. அவரை இனங்கண்டுகொள்ளும்‌ வகையில்‌ அவருக்கே 
உரியதாக இருக்கும்‌ வெளிப்பாட்டு மொழிபாங்கே அது. 
இலக்கியத்தில்‌ அதுவே மிகப்பெரிய சாதனை” 

என்று முர்ரே என்னும்‌ மொழி அறிஞர்‌ கூறியதை எடுத்து மொழிந்துள்ளார்‌ 


மா.இராமலிங்கம்‌. 


மேலும்‌, 


“அகத்தின்‌ அழகு முகத்திலே தெரியும்‌ என்பது போல எழுத்தின்‌ 
அழகு நடையிலே வெளிப்படும்‌. இந்த நடையும்‌ காலத்திற்குக்‌ 
காலம்‌ மனிதர்களுக்கு மனிதர்‌ வேறுபடும்‌” 


என்கிறார்‌ மா.இராமலிங்கம்‌. 


“நடை என்பது ஒரு கலைப்படைப்பின்‌ உயிரோட்டமாக 
அமையும்‌. ஒவ்வொன்றும்‌ காலும்‌ உடலும்‌ உள்ள ஒர்‌ உயிரினம்‌ 
போலப்‌ படைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. முதலும்‌ முடிவும்‌ ஈறும்‌ 
பொருத்தமுற ஒன்றோடொன்று இயைபுறப்‌ பயன்படுத்துதல்‌ 
வேண்டும்‌” 
என்று கூறுகின்றார்‌ சு.பாலச்சந்திரன்‌. 

உயர்ந்த செய்திகள்‌ என்றாலும்‌ அவற்றைப்‌ படிப்பவர்கள்‌ மனம்‌ நெகிழ 


மகிழ வேண்டுமெனில்‌ சொல்லும்‌ முறை சிறப்புடையதாய்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 


இதனை முத்தையா, 


271 


“மொழிநடை என்பது மனிதனின்‌ மொழி ஆற்றலுக்கேற்ப 
விகாரங்களைப்‌ பயன்படுத்தி பல வேறுபட்ட வடிவங்களை 
அமைக்கும்‌ பழக்கம்‌ ஆகும்‌” 
என்று கூறுகிறார்‌. 


“இலக்கியத்திற்கு உயிர்நாடியாக மொழிநடை அமைகின்றது. 
மொழிநடை என்பது ஒரு படைப்பின்‌ தரத்தை 
வெளிப்படுத்துவதாக அமைகின்றது”! 
என்பதை எடுத்துக்காட்டுகின்றார்‌. 

தற்காலப்‌ படைப்பிலக்கியங்களில்‌ பல்வேறுபட்ட நடைகள்‌ 
காணப்படுகின்றன. பேச்சுவழக்குச்‌ சொற்கள்‌, வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ 


ஆகியன மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. 


“ஆங்கிலம்‌ இன்றைய பேச்சுவழக்கில்‌ பெரிதும்‌ பயன்படுத்தப்‌ 
படுபவை போன்று படைப்பிலக்கியங்களிலும்‌ 
இடம்பெறுகின்றன. பல ஆங்கிலத்‌ தொடர்களும்‌ சொற்களும்‌ 


இயல்பாகக்‌ கையாளப்படுகின்றன”''0! 


என்கிறார்‌. 


“$ர்ர]le’ என்ற சொல்லுக்கு A manner of writing speaking doing 

something” 

என்று தொடரில்‌ ஆக்ஸ்போர்டு ஆங்கிலப்‌ பேரகராதியும்‌, 
“தனக்கென ஏற்படுத்திக்கொண்ட முறை பாணி Style in Speech, 
Writing’ 

என்று க்ரியாவின்‌ தற்காலத்‌ தமிழ்‌ அகராதியும்‌ விளக்கம்‌ தருகின்றன. 
“ஒரு படைப்பிற்கு இலக்கியத்‌ தகுதி வழங்குவதில்‌ மொழிநடை 
இன்றியமையாப்‌ பங்காற்றுகிறது. ஒர்‌ எழுத்தாளனின்‌ 
தனித்தன்மையைக்‌ காட்டுவது அவனது நடையாகும்‌”!4 

என்று மதியழகனும்‌, 
“நடை காலத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. ஒவ்வொரு 
காலத்திற்கும்‌ ஏற்ப இலக்கிய நடை வேறுபடுகிறது”! 


என்று அ.ஆலிஸும்‌ கூறுகின்றனர்‌. 


212 


“ஆசிரியரையும்‌ நடையையும்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்க முடியாது. 
மலரும்‌ மனமும்போல ஒன்றியிருக்கும்‌ ஆசிரியரை வேறாகவும்‌, 
நடையை வேறாகவும்‌ பிரிக்க முடியாது. நடை, அவருடைய 
உள்ளப்‌ பண்போடு அவ்வளவு ஒன்றுபட்டதாகும்‌"'0 
என்று ஹட்சனின்‌ கூற்றை மு.வ. எடுத்துரைக்கின்றார்‌. 
“நடை என்பது வலை போன்றது. அதன்‌ வீச்சில்‌ தாமாகவே 
கட்டுண்டு மயங்க வேண்டும்‌”'0" 
என்று மா.இராமலிங்கம்‌ நடையைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


நடை உரையேயாயினும்‌ யாப்பேயாயினும்‌ கருத்தையும்‌ 


அதைப்‌ பொருந்திய உணர்ச்சியையும்‌ தரவல்லதாகத்‌ 

தெளிவுடையதாயிருத்தல்‌ வேண்டும்‌”! 

என்கிறார்‌ க.பிரபாகர்‌. 
“மொழி என்பது சிந்தனை வெளியீட்டிற்குரிய கருவிகள்‌ மிக 
ஆற்றல்‌ வாய்ந்தது. அதைப்‌ பயன்படுத்தி ஓர்‌ எழுத்தாளன்‌ 
சாதிக்க முடியாதது எதுவுமில்லை”! 

என்கிறார்‌ மீனாட்சி முருகரத்தினம்‌. 


இவ்வாறு மொழிநடையின்‌ விளக்கங்களையும்‌ கருத்துக்களையும்‌ 
அறிஞர்கள்‌ தமது அனுபவத்தின்‌ வாயிலாக அறிந்து வெளிப்படுத்தியுள்ளார்கள்‌ 
என்பதை அறியலாம்‌. 
வெ.இறையன்புவின்‌ மொழியாளுமை 

தம்‌ எழுத்தின்‌ மூலமாகவும்‌ பேச்சின்‌ வாயிலாகவும்‌ மக்களின்‌ மனதில்‌ 
மாமனிதனாக வலம்‌ வருபவர்‌ வெ.இறையன்பு. மக்களின்‌ வாழ்வாதாரத்திற்கான 
விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும்‌ வகையில்‌ பல பட்டிமன்றங்களில்‌ நடுவராகவும்‌ 
பணியாற்றி வருகிறார்‌. வானொலி, தொலைக்காட்சி, இதழ்கள்‌ போன்ற 
ஊடகங்களின்‌ வாயிலாகவும்‌ மொழியாளுமையை வெளிப்படுத்தி வருகிறார்‌. 
மேலும்‌ தற்கால இலக்கியங்களான இவரது சிறுகதை, புதினம்‌, 
கவிதைத்தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ள மொழி ஆளுமையைப்‌ பற்றி இவ்வியலில்‌ 


ஆராயப்படுகின்றன. 


273 


ஒரு படைப்பாளன்‌ என்பான்‌ கற்பவரைத்‌ தன்‌ வயப்படுத்த வேண்டும்‌. 
அவ்வகையில்‌ தனது இலக்கியப்‌ படைப்பில்‌ வாசகரைக்‌ கூட்டும்‌ திறனைக்‌ 
கையாண்டுள்ளார்‌. அனைவரும்‌ எளிதில்‌ புரிந்துகொண்டு உணர்ந்து 
தெளிவடையும்‌ வண்ணம்‌ அமைக்கப்பட்ட மொழிநடையைப்‌ பின்பற்றி 
வருகிறார்‌. வெ.இறையன்பு படைப்புகளில்‌ காணப்படும்‌ மொழிநடைச்‌ சிறப்பைப்‌ 


பின்வருமாறு பகுத்து விளக்கலாம்‌. அவை: 


_ 


மொழிநடை 

வட்டார வழக்கு 

பேச்சு வழக்கு 

பிறமொழிக்‌ கலப்புச்சொற்கள்‌ 
ஓலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌ 
இரட்டைக்கிளவி 
அடுக்குத்தொடர்‌ 

பழமொழி 


உவமை 


0. 90: OT 


10. உருவகம்‌ 


என்பவையாகும்‌. 
1. மொழிநடை 

மொழிநடை என்பது ஒரு கருத்தினை அல்லது ஒரு செய்தியினை 
சமுதாய மக்களுக்குப்‌ புரியும்வகையில்‌ வாழ்க்கையின்‌ கூறுபாடுகளை 
அறிந்துகொள்ளும்‌ முறையில்‌ தெளிவாகப்‌ படித்தவர்‌, பாமர மக்கள்‌ என 
அனைவரும்‌ புரிந்துகொள்ளும்‌ முறையில்‌ அமைவதே மொழிநடையாகும்‌. 
இம்மொழிநடையினை  விளக்கநடை, விவரிப்புநடை, வருணனை நடை, 
மணிப்பிரவாளநடை, கட்டுரை நடை, எள்ளல்‌ நடை எனப்‌ பாகுபடுத்தலாம்‌. 
விளக்கநடை 


“விளக்கநடை என்பது எடுத்துக்கொண்ட பொருளை 


விளக்கமாகச்‌ சொல்லப்‌ பயன்படுத்துவது. விளக்கநடை 
ஏதேனும்‌ பயனை உள்ளடக்கி இருத்தல்‌ வேண்டும்‌”'10 


என்கிறார்‌ ஜெ.நீதிவாணன்‌. 


274 


சாகாவரம்‌” என்ற புதினத்தில்‌ 'பேரிஜம்‌' என்ற மலைப்பகுதியை விளக்கிக்‌ 
காட்டுகின்றார்‌ இறையன்பு. 


£பேரிஜம்‌' அடர்ந்த காட்டுப்பகுதி. அதன்‌ மையத்தில்‌ அழகான 
தங்கும்‌ விடுதி. தடைவிதிக்கப்பட்ட இடத்தில்‌ இருந்ததால்‌ அதன்‌ 
புனிதமும்‌ அழகும்‌ கெடாமல்‌ இருந்தன. சுற்றுலாப்‌ பயணிகள்‌ ஒர்‌ 
எல்லைவரை ஒருசில மாதங்களில்‌ மட்டுமே அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌. மலைப்பகுதி என்பது இதுதான்‌. இயற்கையின்‌ 
வேர்களைத்‌ தரிசிக்க முடிகிற அழகைத்‌ தேடித்தான்‌ அங்கு 
செல்ல வேண்டும்‌. பிரம்மாண்டமான இருத்தலின்‌ முன்பு நாம்‌ 
சின்னப்‌ புள்ளியாகக்‌ குறுகும்போது நம்‌ தன்முனைப்பு, ஆணவம்‌, 
துக்கம்‌ எல்லாமே கழன்றுவிடும்‌. அப்போது நம்மையே இழக்க 
முடியும்‌. அதனால்தான்‌ 'தவம்‌' செய்வதற்கு மலைகளைத்‌ தேடிச்‌ 
சென்றிருக்கிறார்கள்‌. யாருமே இல்லாத இடத்தில்‌ நம்மை 
ஒப்பிட்டுக்‌ கொள்ள போகிறோம்‌; யாரோடு போட்டி போட 
முடியும்‌; யாரிடம்‌ பொறாமை கொள்ள முடியும்‌; இந்த அழகிய 
மரங்களுடனா? பூத்துக்குலுங்கும்‌ செடிகளுடனா? 
பச்சைப்பசேலென படர்ந்திருக்கும்‌ கொடிகளுடனா? அல்லது 
சுதந்திரமாகத்‌ திரியும்‌ காட்டெருமைகளுடனா?'11 
என்று புதினத்தின்‌ கதைவழியாக இயற்கையின்‌ அழகு, அதனது பிரம்மாண்டம்‌, 
அமைதி, இருத்தலின்‌ வெளிப்பாடு, உலக நிலையாமைப்‌ பற்றிய 
கேள்விகளுக்கான விளக்கம்‌, உயிர்‌ பற்றிய பயம்‌ போன்ற எல்லாவற்றிற்கும்‌ 
எளிய நிகழ்வின்‌ மூலம்‌ புரியும்வகையில்‌ விளக்க மொழிநடையை 
அமைத்திருக்கின்றார்‌ வெ.இறையன்பு. 
விவரிப்பு நடை 
விவரிப்பு என்பது தொடர்நிகழ்ச்சிகளைச்‌ சித்திரிக்கப்‌ பயன்படுகிறது; 
கதையோட்டத்தை அல்லது கருத்து ஓட்டத்தை எடுத்துரைக்கின்றது. 
'சாகாவரத்தில்‌, 'நசிகேசன்‌' பிளஸ்‌ 1 அறிவியல்‌ பிரிவிற்கான ஆசிரியர்‌. இவர்‌ 


தாவரவியல்‌ ஆசிரியர்‌. ஒரு மாணவன்‌ செய்த தவறினைச்‌ சுட்டிக்காட்டுவதற்காக 


215 


அவனை அழைத்துவந்து நிகழ்ந்ததையும்‌ மாணவர்களை நடத்தும்விதத்தைப்‌ 


பற்றியும்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 
“பிளஸ்‌ 1 அறிவியல்‌ பிரிவிற்கு அவர்தான்‌ வகுப்பு ஆசிரியர்‌ 
மதிய இடைவேளையின்போது ஒரு மாணவனைக்‌ கணக்கு 
வாத்தியார்‌ ரகுபதி இழுத்து வந்தார்‌. 
“சார்‌! உங்க கிளாஸ்‌ பையன்‌ பண்ணற வேலையைப்‌ பாருங்க' 
“என்ன செஞ்சான்‌?' 
“அவன்‌ நோட்டிலே இந்தப்‌ படத்தைப்‌ பார்த்தேன்‌" 
அரைநிர்வாணமாகப்‌ பெண்ணின்‌ படம்‌ ஒன்று இருந்தது. 
“ஓ! சரி! நீ மாலையில்‌ வகுப்பு முடிந்ததும்‌ என்னை வந்துபார்‌' 
அவன்‌ போனதும்‌ ரகுபதி கொதித்தார்‌. “என்ன சார்‌! அவனைக்‌ 
கொஞ்சம்கூட கண்டிக்கவில்லை?" 
“இதில்‌ கண்டிக்க என்ன இருக்கு. இது சாதாரண விஷயம்‌. 
இதைப்‌ பெரிதாக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வயதில்‌ 
இது மாதிரி க்யூரியாசிட்டி இருக்கத்தான்‌ செய்யும்‌. இதுஆர்வமே 
தவிர ஆபாசமில்லை. சாதாரணமாக பார்த்தா அது ஆடை 
இழந்த ஒரு பெண்ணோட உடம்பு. நம்ப கண்ணுலதான்‌ 
ஆபாசமிருக்கு. அந்த ஸ்டுடண்ட்டுக்கு குற்றஉணர்வை 
ஏற்படுத்துறது எந்தப்‌ பிரயோசனமும்‌ இல்ல. அதுக்குப்பதிலா 
அவனை ஒருநாள்‌ கேஷஃூவாலிடி வார்டுக்குக்‌ கூட்டிக்கிட்டுப்‌ 
போங்க. இந்த உடம்பு எவ்வளவு சீக்கிரமா அழிந்துபோகக்‌ 
கூடியதுன்னு புரிஞ்சுக்குவான்‌”!'2 

என்ற வரிகளில்‌ இறையன்புவின்‌ விவரிப்பு நடையை அறியலாம்‌. 


வருணனை நடை 


ஒரு பொருளையோ, மனிதரையோ, இடத்தையோ வருணிக்கும்‌ நிலையில்‌ 


உள்ள உரைநடையை வருணனை நடை என்பர்‌. 
“தான்‌ அனுபவித்த ஒன்றை வரிசை மாறாமல்‌ அதன்‌ 
உட்கூறுகளையெல்லாம்‌ பிரித்துப்‌ பிரித்துக்கூுறுவது வருணனை 
உரைநடையாகும்‌. அதாவது அனுபவ எண்ணங்களைப்‌ 


276 


பிறர்புலன்களுக்குப்‌ படும்படி சுவைபடச்‌ சொல்வது வருணனை 


உரைநடையாகும்‌' ப 


என்பர்‌. 
“புலன்களால்‌ உணர்வனவற்றை அல்லது புலன்களின்‌ வாயிலாக 
உணரும்‌ புறக்காட்சிகளைச்‌ சொற்களில்‌ மொழிபெயர்த்துக்‌ 
காட்டுவது வருணனை''14 


என்கிறார்‌ மா.இராமலிங்கம்‌. 
'விடுதலை' என்ற சிறுகதையில்‌ ஆட்டுக்குட்டியின்‌ வளர்ப்பை, 


“மதமதவென வெண்பனி வண்ணத்தில்‌ துள்ளிக்குதிக்கும்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌ பலவற்றை ஒரே இடத்தில்‌ பார்த்தபோது 
அவனுக்கு மனசு நிறைந்தது. மொசமொசவென்ற அடர்ந்த 
ரோமத்துடன்‌ எவ்வளவு அழகு! திம்மனுக்கு அவற்றைத்‌ தடவிக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று நெஞ்சு படபடத்தது! 

என்று வருணனையாகக்‌ காட்டுகிறார்‌. 
“வரம்‌ தர வேண்டும்‌ என்ற “சிறுகதையில்‌' வண்ணத்துப்பூச்சியும்‌ சுதீரின்‌ 


இளமைப்பருவமும்‌ வருணனையாகக்‌ கூறப்படுகின்றன. 


“சுதிருக்கு அப்போது பத்து வயதுதான்‌ இருக்கும்‌. எப்போது 
பார்த்தாலும்‌ வண்ணத்துப்பூச்சிகளுடன்‌ சுற்றிக்கொண்டிருப்பான்‌. 
வண்ணத்துப்பூச்சிகளின்‌ மீது அப்படியொரு ஈர்ப்பு. அழகழகாய்‌ 
சின்னச்சின்ன இறகுகளோடு காற்றில்‌ மென்மையாய்‌ 
சப்தமின்றி நீந்தும்‌ அவற்றின்‌ நேர்த்தியை நாள்‌ முழுவதும்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ அலுப்புத்தட்டாது”''6 
என்று வர்ணனையாகக்‌ காட்டுகிறார்‌. 
'நிறப்பிரிகை' என்ற சிறுகதையில்‌ மதுரையை  வருணனையாக 
எடுத்துக்காட்டுகின்றார்‌. 


“மதுரை ஒரு பாரம்பரியமிக்க ஊர்‌. நீங்கள்‌ மீனாட்சி அம்மன்‌ 


கோயிலைச்‌ சுற்றிப்‌ பார்க்க வேண்டும்‌. மிகவும்‌ அழகான 


211 


கோபுரம்‌, பொற்றாமரைக்‌ குளம்‌, சிறப்பான சிற்பங்கள்‌ எனப்‌ 
பார்க்கப்‌ பார்க்கத்‌ திகட்டாத கலைப்பெட்டகம்‌.”'"” 

கிராம வருணனையையும்‌ இவரது படைப்புகளில்‌ காணலாம்‌. 
“கிராமம்‌ மிகவும்‌ அழகாக இருந்தது. காவிரித்தண்ணீர்‌ திறந்து 
விடப்பட்டிருந்த நேரம்‌. வாய்க்கால்களில்‌ கரைபுரண்டு ஓடும்‌ 
நீரும்‌, தாமரைப்பூக்கள்‌ மண்டிக்கிடக்கும்‌ குளங்களும்‌ அழகாக 
இருந்தாலும்‌, அதைத்‌ தாண்டிய சோகம்‌ அதன்‌ எழிலை ரசிக்க 
முடியாமல்‌ செய்துவிட்டது" 


என்று 'வாழவழிவிடுங்கள்‌' என்னும்‌ சிறுகதையில்‌ கிராமத்தின்‌ அழகும்‌, இயற்கை 
அமைப்பும்‌ இருந்தாலும்‌ அதன்‌ அழகை இரசிக்க முடியவில்லை என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 

மணிப்பிரவாள நடை 

வண்டமிழ்ச்‌ சொல்லும்‌ வடமொழிச்‌ சொல்லும்‌ கலந்து எழுதும்‌ நடையே 
மணிப்பிரவாள நடை என்பர்‌. இத்தகைய நடையினை இறையன்பு 
படைப்புகளிலும்‌ காணலாம்‌. வெ.இறையன்பு தம்‌ இலக்கியங்களில்‌ வடமொழிச்‌ 
சொற்களைப்‌ பாத்திரங்களுக்கு ஏற்பவும்‌, கதைகளுக்கு ஏற்பவும்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. 

“தனக்கென்று தனியொரு உலகத்தை சிருஷ்டித்து”! 
“வாஸ்தவந்தான்‌ இழக்கறதுக்கு இணையாக எந்தக்‌ காட்டையும்‌ 
உருவாக்க முடியாது” 

“வழக்கமான செளக்கியம்‌ விசாரிக்கும்‌ சம்பிரதாயங்கள்‌ 


முடிந்தபிறகு கலெக்டர்‌ சுதீர்‌ ஒரு முக்கியமான விஷயத்தை 
உங்ககிடட சொல்றதுக்குத்தான்‌ நான்‌ பேசறேன்‌!” 

என்று சிருஷ்டி, வாஸ்து, செளக்கியம்‌, விஷயம்‌, சந்தோஷம்‌, விஸ்தீரணம்‌, 
தேஜஸ்‌, தீட்சண்யம்‌ எனத்‌ தமிழினம்‌ பழகிய பல்வேறு வடமொழிச்‌ சொற்களைக்‌ 


கதைக்கேற்ப “ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ கையாண்டுள்ளார்‌. 


278 


கட்டுரை நடை 
ஒரு கருத்தை விளக்கிக்கூறும்‌ அனைத்தும்‌ கட்டுரை நடையேயாகும்‌. 
எப்படி? ஏன்‌? என்ன? என்னும்‌ வினாக்களை எழுப்பிக்‌ கொண்டு, விடைகூற 
முற்படும்‌ எல்லாக்‌ கருத்துக்களும்‌ இவ்வகையில்‌ அடங்கும்‌. அறிவுத்துறை 
சார்ந்த எல்லா நூல்களும்‌ விளக்கம்‌ தருவதையே முதன்மை நோக்கமாகக்‌ 
கொண்டு எழுதப்படுவது கட்டுரை நடையாகும்‌. இத்தகைய நடையினையும்‌ 
வெ.இறையன்பு படைப்புகளில்‌ காணமுடிகின்றது. 
“பயங்கள்‌ விலகும்போது ஏற்பட மாற்றம்‌ இது. பயப்பட்டு , 
பயப்பட்டு, இனி பயம்‌ கொள்ள ஏதுமில்லைங்கிற தெளிவால 
வந்த மனநிலைஇது. பயம்‌ எப்பவுமே ஃபியூச்சரை குறித்தது. 
எனக்கு எதிர்காலம்‌ இல்லை; கொஞ்சம்‌ கொஞ்சமாக என்‌ 
இறந்த கால நினைவுகளையும்‌ ஒட்டடைபோலத்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கசப்புக்களையும்‌ தூக்கி எறிஞ்சிருவேன்‌. அப்ப 
இன்னும்‌ மகிழ்ச்சியாக இருக்க முடியும்‌. மகிழ்ச்சியே தலைசிறந்த 
ஒழுக்கம்‌”'22 
என்ற வரிகள்‌ கட்டுரை நடையில்‌ அமைந்துள்ளன. 
எள்ளல்‌ நடை 
படிப்பவர்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தவும்‌, ஆர்வத்தைத்‌ தூண்டவும்‌, 
நகைச்சுவைத்‌ ததும்ப எழுதுவதே எள்ளல்‌ நடையாகும்‌. வெ.இறையன்புவும்‌ 
தமது இலக்கியப்‌ படைப்புகளில்‌ நகைச்சுவை நடையைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கவையாகும்‌. 
“....ஒரு பெரியவர்‌ “வாழ்க்கையே வீண்‌' என்றும்‌, சாவதே மேல்‌ 
என்றும்‌ எல்லோரிடமும்‌ பேசுவாராம்‌. அவர்‌ பேச்சைக்‌ கேட்டுப்‌ 
பலர்‌ தற்கொலை செய்து கொண்டனர்‌. 
அவரிடம்‌ ஒருவர்‌ கேட்டார்‌. “நீங்கள்‌ மட்டும்‌ 90 வயது வரை 
வாழ்கிறீர்கள்‌? ஏன்‌ நீங்கள்‌ தற்கொலை செய்துகொள்ள 
வில்லை? 


212 


நானே இறந்துவிட்டால்‌, அப்புறம்‌ மற்றவர்களைத்‌ தற்கொலை 
செய்ய யார்‌ தூண்டுவார்‌”123 


என்று அவர்‌ பதில்‌ சொன்னாராம்‌. இவ்வரிகளின்‌ வாயிலாக வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கை ஊட்டுபவர்களையே நாம்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்பதை 
வலியுறுத்துகின்றார்‌. 
“கடவுளே லஞ்சம்‌ வாங்குவது போன்ற ஒரு கவிதை நடை 
செல்வந்தன்‌ ஒருவன்‌ தன்‌ சொத்தைக்‌ காப்பாற்றும்படி 10 
ரூபாயை கடவுளின்‌ உண்டியலில்‌ போட்டான்‌. திருடன்‌ ஒருவன்‌ 
கடவுளிடம்‌, கடவுளே இந்த செல்வந்தரின்‌ வீட்டில்‌ திருடப்‌ 
போகிறேன்‌. காப்பாற்றவும்‌ எனக்‌ கூறி 100 ரூபாயை 
உண்டியலில்‌ போட்டான்‌. 
'வெகுநேர யோசனைக்குப்ின்‌ திருடன்‌ பக்கம்‌ சாய்ந்தாரம்‌ 
சாமி”124 
என எள்ளல்‌ நடையில்‌ கவிதையைப்‌ படைத்துள்ளார்‌ வெ.இறையன்பு. 
“பஸ்‌ ஒன்று பத்து நிமிடம்‌ பேருந்து நிற்கும்‌ என்ற அறிவிப்புடன்‌ 
நின்றது. அதில்‌ இருந்த ஒரு மாணவன்‌, சார்‌ நீங்க ட குடிச்சிட்டு 
ரிலாக்ஸா வாங்க. பஸ்‌ 20 நிமிடம்‌ நிற்கும்‌ என்றான்‌. நான்‌ வந்த 
பின்புதான்‌ பஸ்‌ எடுப்பார்கள்‌ என்றான்‌. 
அதெப்படி தம்பி! பத்து நிமிடத்துல பஸ்‌ கிளம்பும்னு 
சொன்ணாங்களே?' 
நானு பேருந்து ஓட்டுனரை ட குடிக்க கூட்டிட்டுப்‌ போகப்‌ 
போறேன்‌. அவரு வராம எப்படிப்‌ பஸ்ஸை எடுக்க முடியும்‌?”'5 
என்ற வரிகளின்‌ வாயிலாகப்‌ பேருந்து ஓட்டுனர்களின்‌ செயலை நகைச்சுவையாக 
வெளிப்படுத்துகின்றார்‌. 
2. வட்டார வழக்கு 
தமிழ்மொழியைப்‌ பொறுத்தவரையில்‌ தமிழகத்தின்‌ ஒரு கோடிலிருந்து 
மற்றொரு கோடிக்குச்‌ செல்லும்போது பல்வேறுபட்ட வட்டார வழக்குகளைக்‌ 


கேட்க முடியும்‌. சென்னை வட்டார வழக்கு, கோவை வட்டார வழக்கு, 


280 


திருநெல்வேலி வட்டார வழக்கு, மலைவாழ்‌ மக்களின்‌ பேச்சுவழக்கு என 
வேறுபடுகின்றன. இதுவே வட்டாரவழக்கு ஆகும்‌. 


“வட்டார வழக்கியல்‌ என்பது ஆங்கிலத்தில்‌ “Dialectology’ 
என்பதைக்‌ குறிப்பிடுவது. தொல்காப்பியர்‌ இந்தக்‌ 
கருத்துருலினைத்‌ திசைச்சொல்‌ என்ற பெயரால்‌ முன்னரே 
குறிப்பிட்டுள்ளார்‌. வட்டாரமொழி என்பது பல்வேறு 
பேச்சுவகைகளைக்‌ குறிப்பது. புவியிட அடிப்படையில்‌, 
இனஅடிப்படையில்‌ வேறுபடும்‌ பேச்சு வழக்குகளையே வட்டார 
வழக்கு” 126 
என்ற கூற்றை முனைவர்‌ இராதா செல்லப்பன்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 
"ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌, 
“இந்த பகுதியை விட்டுக்‌ காலடி வெளியே எடுத்து வச்ச 
நொடியிலேயே நம்ப சந்தோஷம்‌ மறைஞ்சி போயிடும்‌. நம்ப 
ஒன்னுமேயில்லாம ஆயிடுவோம்‌”'27 
என்னும்‌ தொடரில்‌ மறைஞ்சி, ஒண்ணுமேயில்லாம, ஏமாந்து போன்ற பேச்சுச்‌ 
சொற்களையே வட்டார வழக்குகளாகப்‌ பதிவு செய்துள்ளார்‌. 
சித்தூர்‌ கிராமம்‌ தண்ணீரில்‌ மூழ்கப்போவுது என்று தெரிந்து சித்தூர்‌ 
மக்கள்‌ தம்‌ புலம்பலைக்‌ கிராம வட்டார வழக்குகளுடன்‌ பேசியவிதம்‌ 
பின்வருமாறு, 
“எங்க ஊரும்தான்‌ மூழ்கிடப்போவுது. காலி பண்ணுங்கன்னு 
அதிகாரிங்க வந்து  சொல்லியிருக்காங்க. எங்க ஊரு 
பெரியவங்க எல்லாம்‌ ஒத்துக்கிட்டாங்க. உங்களை மாதிரி 
எல்லோரும்‌ கண்மூடி ஒத்துக்கிறதுனாலதான்‌ அவங்க 
எங்களைப்‌ புடிச்சி நெருக்குறாங்க' 
சரி, சரி போதும்‌ நம்மளைப்‌ பத்தி பேசலாமா?"128 


என்று மிருதுளாவும்‌ சிமனும்‌ பேசுகின்ற உரையாடல்‌ வாயிலாக வட்டார வழக்குச்‌ 


சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌ வெ.இறையன்பு. 


281 


'சாகாவரம்‌' புதினத்தில்‌ குற்றாலத்திலிருந்து ஆழ்வார்குன்றம்‌ செல்லும்‌ 
வழியில்‌ மலையில்‌ சில கிராமங்களில்‌ 'நசிகேசன்‌' சிலரைச்‌ சந்திக்கவும்‌, 
இரவுப்பொழுதில்‌ சிலருடன்‌ தங்கவும்‌ செய்கிறான்‌. அக்கிராம மக்களின்‌ 
பேச்சுவழக்குப்‌ புதினத்தில்‌ எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 

'மலையப்பட்டி' எனும்‌ கிராமத்தைச்‌ சார்ந்த பொம்மனின்‌ பேச்சு. 

“எம்பேரு பொம்மன்‌ சாமி! கட்டபொம்மன்‌ படம்‌ எங்க ஊருல 

ரிலீஸ்‌ ஆனப்ப பொறந்தேன்னு அப்படிப்‌ பேரு வச்சாக. 

ராஜ்ஜியத்தை ஆளவா எங்களால முடியும்‌! இந்த ஆடுகளை 
ஓட்டி வயத்தை நனைச்சுக்கிட்டு கடக்கோம்‌”'”? 

என்று வட்டார நடையில்‌ அமைந்துள்ளதைக்‌ காணலாம்‌. 

3. பேச்சு வழக்கு 

அன்றாட வாழ்வில்‌ ஒரு மனிதன்‌ பயன்படுத்தும்‌ சொற்களை அப்படியே 
தனது கதைச்சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்துவது பேச்சுவழக்காகும்‌. 
இறையன்பு தம்‌ படைப்புகளான புதினம்‌, சிறுகதைகளில்‌ பேச்சுவழக்குச்‌ 
சொற்களை மிகுதியாகக்‌ கையாண்டுள்ளதை அறியலாம்‌. 

“கூடியவரை பேசுவதுபோல்‌ எழுதுவதுதான்‌ உத்தமம்‌ என்பது 

என்னுடைய கட்சி. எந்த ஒரு விசயம்‌ எழுதினாலும்‌ சரி, ஒரு 

கதை அல்லது தர்க்கம்‌ ஒரு சாஸ்திரம்‌, பத்திரிகை மாதிரியாகவே 
அமைந்துவிட்டால்‌ நல்லது”! 
என்று பேச்சுமொழிக்கு எம்‌.ஏ., நுஃமான்‌ விளக்கமளித்துள்ளார்‌. 

இறையன்புவின்‌ "ஆத்தங்கரை ஓரம்‌' என்ற புதினத்தில்‌ 

பெரும்பான்மையும்‌ கிராம வழக்குச்‌ சொற்கள்‌ அடங்கிய பேச்சுமொழி 


இடம்பெற்றுள்ளதைக்‌ காணமுடிகின்றது. 


“இதுவரைக்கும்‌ யாராச்சும்‌ எங்களைப்‌ பாக்க வழந்திருக்கீங்களா? 
நாங்க செத்தமா?  பொழைச்சமான்னு யாராவது வந்து 
கவனிச்சிருக்கீங்களா? ஆத்துக்கு அந்தப்‌ பக்கத்திலேயே உங்க 
உலகம்‌ முடிஞ்சி போயிருமே! நாங்க எல்லாம்‌ வேற கிராமத்துல 


282 


இருக்கிற மாதிரிதான்‌ உங்களுக்கு நினைப்பு. எங்களுக்கு எப்ப 
சுதந்திரம்‌ வந்ததுன்னுல்லாம்‌ தெரியாது. எத்தனையோ வருஷமா 
இப்படியேதான்‌ இருட்டிலேயே இருக்கிறோம்‌..... அதுக்காக 
இங்கக்‌ குடியிருக்கிற அம்பதாயிரம்‌ பேரும்‌ எப்படி போனாலும்‌ 
”131 


பரவாயில்லை. அப்படித்தானே 
என்ற வரிகளில்‌ கிராமப்புற மக்களின்‌ வழக்குச்‌ சொற்களின்‌ மூலம்‌ அவர்களது 
வறுமைநிலையான துன்ப நிலையை எடுத்துக்காட்டுகின்றார்‌ வெ.இறையன்பு. 
4. பிறமொழிக்‌ கலப்புச்‌ சொற்கள்‌ 

தமிழ்மொழியின்‌ இலக்கியப்‌ படைப்பாளர்கள்‌ தமது இலக்கியப்‌ 
படைப்பில்‌ பிறமொழியான வடமொழி, தெலுங்கு, ஆங்கிலம்‌ போன்ற 
பிறமொழிச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்தி எழுதிவருகின்றனர்‌. கதையோட்டத்திற்குச்‌ 
சிறப்பையும்‌, படிப்போருக்கு எளிமையையும்‌ இவை தருகின்றன. இறையன்புவின்‌ 
படைப்புகளிலும்‌ பிறமொழிக்‌ கலப்பினைக்‌ காணமுடிகிறது. 
ஆர்கிலச்‌ சொற்கள்‌ 

கதையின்‌ சூழலுக்கேற்ப கதை மாந்தர்கள்‌ உருவாக்கப்பட்டு அவர்களின்‌ 
இடப்பெயர்விற்கேற்ப அவர்களது பேச்சு மொழிநடையினின்றும்‌ மொழிபெயர்த்து 
வேற்றுமொழி நடையில்‌ கூறுதல்‌ இயல்பு. பேச்சுமொழியில்‌ இன்று ஆங்கில 
மொழிக்கலப்பு அதிகம்‌. ஆங்கிலச்‌ சொற்கள்‌ சில தமிழ்மொழியிலுள்ள 
சொற்களோ என நினைக்கும்‌ அளவிற்கு உள்ளன. அந்த அளவு தமிழோடு 
ஆங்கிலம்‌ கலந்துவிட்டது என்பதைவிட, ஒன்றிவிட்டது எனலாம்‌. 

“பாஸ்‌ என்னோட ஃப்ரண்ட்‌ நசிகேசன்‌ அங்கு வருவாரு.....”!92 
“இப்ப சார்னு கூப்புடுவீங்க!  பரிட்சையில ஜெயிச்சு 
கலெக்டரானதும்‌ பாக்கவே டைம்‌ குடுக்கமாட்டீங்க” 153 
என்ற வரிகளில்‌ பாஸ்‌, ஃப்ரண்ட்‌, சார்‌, கலெக்டர்‌ என்ற ஆங்கிலச்‌ சொற்கள்‌ 


கையாளப்பட்டுள்ளன. 


283 


“ஆத்தங்கரை ஓரம்‌” என்ற புதினத்தில்‌, 


“அடுத்தவாரம்‌ எலெக்ஷன்‌  “nலtification’ வருதுங்கறதை 

நாம்பளும்‌ மனசுல வச்சிக்கனுமில்லையா?”134 
என்ற பகுதியில்‌ ‘notification’ என்ற சொல்லை ஆங்கிலத்திலேயே 
பயன்படுத்தியுள்ளார்‌. 
வடமெரழிச்‌ சொற்கள்‌ 

படைப்பாசிரியர்‌ பல்வேறு இடங்களில்‌ வடமொழிச்‌ சொற்களையும்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. 

"சிருஷ்டித்து"? 
“வாஸ்தவந்தான்‌”'96 
5. ஓலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌ 

ஓலிக்குறிப்புச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துவதும்‌ ஒரு நடையியல்‌ 
உத்தியாகும்‌. பொதுவாக இவை படிக்கின்றவர்களை நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கே 
அழைத்துச்‌ செல்கின்றன; சூழலோடு ஒன்ற வைக்கின்றன. 


“தற்கால எழுத்தாளர்கள்‌ பலரும்‌ நாவல்‌, சிறுகதை போன்ற 
படைப்புகளில்‌ ஒலிக்குறிப்புச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்தி 
வருகின்றனர்‌. இத்தகைய சொற்கள்‌ நாவலுக்குச்‌ சுவையூட்டும்‌ 
தன்மையுடையவை''3 
என்று நா.தனராசன்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. 


“சலசலத்து ஓடும்‌ அந்த நதியின்‌ ஓசையே சங்கீத 

ஒலியா செவிகளில்‌ படும்‌ 

தோணிகள்‌ கரையை அடைந்ததும்‌ திபுதிபுவென இறங்கினர்‌" 

என்று ஆத்தங்கரை ஓரம்‌ புதினத்திலும்‌, 
“ஹோய்‌! ட்ரு ட்ரு என நாக்கை மேலண்ணத்தின்‌ மீது மோதி 
அவன்‌ ஒலி செய்தவுடன்‌ அனைத்து ஆடுகளும்‌ மேய்ச்சலை 
நிறுத்தி ஒரே இடத்தில்‌ திரண்டன”! 

என்று சாகாவரம்‌ புதினத்திலும்‌, 


284 


“சே! சே! அப்படியெல்லாம்‌ இல்லை சார்‌ நீங்க என்னுடைய 
140 


நல்லதுக்குத்தானே சொல்றீங்க 
என்று அவ்வுலகம்‌ புதினத்திலும்‌ ஓலிக்குறிப்புச்‌ சொற்களைப்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌ வெ.இறையன்பு. 
6. இரட்டைக்கிளவி 

இரட்டைக்கிளவியிலும்‌ பெரும்பாலும்‌ சொற்கள்‌ ஒலிச்சொற்களாகவே 
இடம்பெறுகின்றன. சொற்கள்‌ இரட்டித்து வருவதும்‌, பிரித்தால்‌ பொருள்‌ 
தராததும்‌, இசை, குறிப்பு, பண்‌ பற்றி வருவதும்‌ இரட்டைக்கிளவி என்பர்‌. 

“இரட்டைக்கிளவி இரட்டிற்‌ பிரிந்திசையா''' 
என்கிறார்‌ நன்னூலார்‌. இது வினைக்கு அடைமொழியாய்க்‌ குறிப்புப்‌ பொருளை 
உணர்த்திவரும்‌. 

வெ.இறையன்பு கதைக்கேற்ப பரவலாகச்‌ சில இடங்களில்‌ 
இரட்டைக்கிளவிச்‌ சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌. இரண்டு சொற்களைப்‌ 
போலத்‌ தோன்றும்‌ ஒரே சொல்லை இரட்டைக்கிளவி என்பர்‌. 

“மடமடவென ஒரு ஆட்டோவைப்‌ பிடித்து விரைந்தான்‌!” 

“சே! சே! எனக்குக்‌ கடல்னா அலர்ஜி! 

நெடுநெடுவென வளர்ந்தது 


பொலபொலவென்று வீழ்ந்து 


கலகலவென சிரித்தான்‌"!* 


என்று ஒருசில இடங்களில்‌ இரட்டைக்கிளவியைப்‌  பயன்படுத்தியுள்ளார்‌ 
வெ.இறையன்பு. 
7. அடுக்குத்தொடர்‌ 

அசைநிலை, வெகுளி, மகிழ்ச்சி, அச்சம்‌, துன்பம்‌ முதலிய பொருள்களை 
உணர்த்துவதற்காகவும்‌, செய்யுளில்‌ இசை நிறைவிற்காகவும்‌ ஒரு சொல்‌ இரண்டு, 
மூன்று, நான்கு முறை அடுக்கிவருவது அடுக்குத்தொடர்‌ என்பர்‌ இலக்கண 


ஆசிரியர்‌. இதனை, 


285 


“அசைநிலை பொருள்நிலை இசைநிறைக்கு ஒரு சொல்‌ இரண்டு 
மூன்று நான்கெல்லை முறை அடுக்கும்‌” '** 
என்ற நூற்பா மூலம்‌ அறியலாம்‌. 
“சின்னச்சின்ன குன்றுகளாய்ப்‌ பிரிந்து படர்ந்திருக்கும்‌ அந்த 
பிரதேசம்‌ தவிர!“ 
என்று ஆத்தங்கரை ஓரம்‌ புதினத்தில்‌ சின்னச்சின்ன என்ற வார்த்தை 
அடுக்கிவந்து அது சிறிய என்ற பொருளைத்‌ தருகின்றது. 
“சரி சரி போதும்‌. நம்பளைப்‌ பத்திப்‌ பேசலாமா''46 
1147 


“ஓம்‌! ஓம்‌/னு சொல்லுப்ப தானாத்‌ தூக்கம்‌ வந்திரும்‌ 
“வா, வான்னு கூப்பிடுவாங்க” 148 
என்று சாகாவரத்தில்‌ அடுக்குத்தொடரைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 

“அடடே வாங்க வாங்க என்று சொல்லிவிட்டு 


தொலைக்காட்சியை நிறுத்தச்‌ சொன்னார்‌” 149 


“ஓடிஓடி உபசாரம்‌ செய்வார்‌”! 


“சஞ்சிவி! சஞ்சீவி! இங்க வாப்பா"? 
என்னும்‌ தொடர்களில்‌ அடுக்குத்தொடரைப்‌ பயன்படுத்தியுள்ளதை 
அறியமுடிகிறது. 
8. பழமொழி 

மாறிவரும்‌ காலத்தினையும்‌ வென்று நிலைத்து நிற்கக்‌ கூடியது பழமொழி. 
பழமொழியைத்‌ தமது இலக்கியப்‌ படைப்புகளில்‌ கையாண்டுள்ளார்‌. 

“கழுதை தேஞ்சு கட்டெறும்பு ஆன கதையாப்‌ போயிடுச்சு” 
என்று 'டூலெட்‌' சிறுகதையிலும்‌ 


“வேதாளம்‌ எப்போது முருங்கைமரம்‌ ஏறுமோ'* 


என்று 'இறந்தால்‌ ஆயிரம்‌' என்று சிறுகதையிலும்‌, 
“வாங்கித்‌ திண்ணானாம்‌ வீங்கிச்‌ செத்தானாம்‌''*“ 


என்று “கைமுறுக்குக்காரி” என்ற சிறுகதையிலும்‌, 


[181 


விளக்குமாருக்கு எதற்குப்‌ பட்டுக்குஞ்சம்‌””'* 


என்று ஏழாவது அறிவு இரண்டாம்‌ பாகத்திலும்‌, 
“ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்‌” 
“யானைப்‌ பசிக்கு சோளப்பொறியா" 
என்றும்‌, 
“பல்‌ போன பிறகே பாதாம்‌ பருப்பு” 


“வேலியே பயிரை மேய்வது போல”'56 


286 


என்றும்‌ ஏழாவது அறிவு மூன்றாம்‌ பாகத்திலும்‌ பழமொழிகளைப்‌ 


பயன்படுத்தியுள்ளார்‌. 
9. உவமை 


படைப்பாளர்‌ படிப்பவரின்‌ உள்ளத்தில்‌ தம்‌ கருத்துக்களைப்‌ 


பதியும்‌ 


அளவிற்கு ஒரு பதிவினை ஏற்படுத்த இணையாக உவமையைப்‌ பயன்படுத்துவர்‌. 


உவமை பற்றிய விளக்கத்தைத்‌ 'தண்டியலங்காரம்‌', 


“பண்பும்‌ தொழிலும்‌ பயனுமென்றிவற்றின்‌ 
ஒன்றும்‌ பலவும்‌ பொருளோடு பொருள்‌ 
புணர்த்‌ தொப்புமை தோன்றச்‌ செப்புவதுவமை 

என்று குறிப்பிடுகின்றது. 


"157 


“தெரிவிக்க விரும்பும்‌ பொருளைத்‌ தெரிந்த பழைய 
பொருளோடு, போல, புரைய என்ப போன்ற இணைப்புச்‌ 
சொற்களால்‌ ஒப்பிட்டு விளக்குவதே உவமையாகும்‌” 158 
என்று அர.சிங்காரவேலனும்‌, 
“கவிதையின்‌ சிறந்த உறுப்பு உவமை, கவிஞன்‌, கூறவந்த 
ஒன்றை விளக்குவதுடன்‌, அதன்‌ உள்ளியல்பை விளக்கக்‌ 
கையாளும்‌ கருவியே உவமை” 


என்று .௮அ.ச.ஞானசம்பந்தனும்‌ விளக்கம்‌ தருகின்றனர்‌. 


“பொருளின்‌ இயல்பான தன்மையினை அறிந்து தெளிதற்கு 
உவமைகள்‌ பெரிதும்‌ உதவுகின்றன. பொருளாவது அல்லது 


287 


கருத்தாவது எவ்வளவு சிறிதாயினும்‌ உவமை அதனைப்‌ 
பெரிதாக மிகைப்படுத்தி நன்கு விளக்கம்‌ தரும்‌” 
என்பர்‌. 

'இன்னுமோர்‌ இரவு' என்ற சிறுகதையில்‌ வாழ்க்கையின்‌ சோதனையைக்‌ 
குறிப்பிடும்போது, 


“வலையில்‌ அகப்பட்ட எலியாய்‌ இதயம்‌ சங்கடப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌”! 
என்ற வரிகளில்‌ உவமையைக்‌ கையாண்டுள்ளார்‌. 
“கருப்பைக்குள்‌ கிடக்கும்‌ குழந்தையாய்க்‌ குறுகிக்கொண்டு 
கழிகின்ற இரவுகள்‌'!62 
என்று அரிதாரத்திலும்‌, 
“எல்லாவற்றையும்‌ கணக்குப்‌ பார்த்துக்‌ கொண்டுவாழ நேர்ந்தால்‌ 
நம்‌ வாழ்க்கை சுவையற்றுப்‌ போய்விடும்‌. சாப்பிட்ட 
மாங்கொட்டையைப்‌ போல”'63 
என்று ஏழாவது அறிவு மூன்றாம்‌ பாகத்திலும்‌, 
“பலர்‌ தன்‌ காரில்‌ கீறல்‌ விழுந்தால்‌ எலும்பில்‌ விரிசல்‌ 
வந்ததுபோலப்‌ விசனப்படுவதுண்டு”'64 
என்று எப்போதும்‌ இன்புற்றிருக்க எனும்‌ நூலிலும்‌, 
“படிப்பது பாறையைப்போல இறுகியிருக்கும்‌ நம்மை பஞ்சுபோல்‌ 
மென்மையாக்குகிறது. இரும்புபோல இருக்கிற இதயத்தை இளக 
வைக்கிறது" 
என்று வேடிக்கை மனிதர்கள்‌ என்ற நூலிலும்‌ உவமையைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
10. உருவகம்‌ 
உவமேயத்தையும்‌ உவமானத்தையும்‌ தனித்தனியே பிரித்துக்‌ காணாமல்‌ 
இரண்டும்‌ ஒன்றெனக்‌ காண்பதே உருவகமாகும்‌. உருவகம்‌ உவமையைவிட 


ஆற்றல்‌ மிக்கது. உருவகம்‌ காட்சியாக அமையும்‌ தன்மைபெற்றது. 


“உவமையும்‌ பொருளும்‌ வேற்றுமை யொழிவித்து 


என்று தண்டியாசிரியர்‌ உருவகத்திற்கு இலக்கணம்‌ கூறியுள்ளார்‌. 


288 


இறையன்புவின்‌ “சாகாவரம்‌” புதினத்தில்‌ வரும்‌, 
“இந்தச்‌ செடியில்‌ பழமே முள்ளாகவும்‌ முள்ளே 
பழமாகவும்‌ சுவைக்கும்‌ அதிசயம்‌"'” 
என்ற வரிகளில்‌ உருவகம்‌ இடம்பெற்றுள்ளது. 
மேற்கோள்‌ கூறி விளக்குதல்‌ 

வெ.இறையன்பு தம்‌ இலக்கியப்‌ படைப்புகளில்‌ தாம்‌ சொல்லவந்த 
கருத்துக்களுக்குத்‌ தக்க மேற்கோள்களைச்‌ சான்றுகளாக நிறுவி புரியவைப்பதை 
ஒருவித உத்தியாகக்‌ கையாண்டுள்ளார்‌. வானொலி, தொலைக்காட்சியில்‌ அவர்‌ 
உரையாற்றும்போது மேற்கோள்களுடன்‌ கருத்துக்களைக்‌ கூறுவது குறிப்பிடத்தக்க 
ஒன்றாகும்‌. இதுபற்றி இவ்‌இயலின்‌ இலக்கியங்களை எடுத்தாளுதல்‌ என்னும்‌ 
பகுதியில்‌ விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. 
குட்டிக்கதைகள்‌ கூறுகல்‌ 

ஒரு படைப்பாளன்‌ தான்‌ கூறவந்த கருத்துக்கு வலுசேர்க்கும்‌ வகையில்‌ 
குட்டிக்கதைகள்‌ கூறி விளங்கச்‌ செய்தல்‌ என்பதும்‌ ஒரு உத்திமுறைகளுள்‌ ஒன்று. 
இதனை, வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ காணலாம்‌. 

“குட்டிக்கதைகள்‌ மிகப்பெரிய வாழ்க்கை வெளிச்சத்தை மிக 

அனாயசமாக வெளிப்படுத்திவிடும்‌ திறன்‌ பெற்றவை”! 
என்கிறார்‌ வெ.இறையன்பு. 


“ஓர்‌ ஊரில்‌ வசதியான ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ மகனுக்கு 
இனிப்புகள்‌ என்றால்‌ அப்படியொரு விருப்பம்‌. இனிப்பு 
உடலுக்கும்‌ பற்களுக்கும்‌ கேடு என்று சொல்லிப்‌ பார்த்தார்கள்‌ 
அவன்‌ மசியவில்லை. அவன்‌ தந்தை அவனை அங்குள்ள ஒரு 
'துறவியிடம்‌' அழைத்துச்‌ சென்றார்‌. அவர்‌ ஒரு மாதத்தில்‌ அவன்‌ 
இனிப்பு உண்பதைக்‌ குறைப்பதாக வாக்குக்‌ கொடுத்தார்‌. 

அவனுக்கு மூன்று வேளையும்‌ விதவிதமான இனிப்புகள்‌ 


வழங்கப்பட்டன. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. தம்‌ வாழ்நாள்‌ 


289 


முழுவதும்‌ ஆசிரமத்திலேயேத்‌ தங்கிவிட வேண்டும்‌ என்று 
தோன்றியது. 
பத்து நாட்கள்‌ சென்றிருக்கும்‌ முதல்‌ நாள்‌ உண்ட அளவிற்கு 
இனிப்பை உண்ண முடியவில்லை. காரமாகவும்‌ புளிப்பாகவும்‌ 
சாப்பிட்டால்‌ நன்றாக இருக்குமே என நினைத்தான்‌. ஆனால்‌ 
அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. முப்பது நாட்கள்‌ 
ஆசிரமத்தில்‌ இருக்கமுடியும்‌ என்று அவனுக்குத்‌ தோன்றவில்லை. 
சகஆசிரமவாசிகளிடம்‌ தனக்கு புளிப்பு, காரமான உணவை 
தரும்படி கெஞ்சிப்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ தர மறுத்து விட்டார்கள்‌. 
இருபத்தைந்தாவது நாள்‌ சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ 
ஆசிரமத்தை விட்டு தப்பி வீட்டை அடைந்தான்‌. தன்‌ மகனைப்‌ 
பார்த்த தந்தைக்கு மகிழ்ச்சி. மகனை வெளியே அமரச்‌ செய்து 
கூுடான இனிப்பு பதார்த்தங்களைக்‌ கொண்டு வந்தார்‌. அதனைப்‌ 
பார்த்ததும்‌ அவனுக்கு எரிச்சல்‌ வந்தது. அதனைத்‌ தூக்கி 
எறிந்தான்‌. எல்லோருக்கும்‌ அதிர்ச்சி. 
இனி என்‌ முன்னால்‌ இனிப்பைக்‌ கொண்டு வந்தீர்கள்‌ என்றால்‌ 
இந்த வீட்டை விட்டும்‌ நான்‌ தப்பிக்க வேண்டியதாகிவிடும்‌"' 
என்று கோபத்துடன்‌ கூறியதாக முடிகிறது. 

இக்கதையின்‌ வாயிலாக அளவுக்கு மிஞ்சினால்‌ இனிப்பும்‌ (அமிர்தமும்‌) 
நஞ்சாகும்‌ என்ற கருத்தையும்‌, எது மிக அதிகமாக விரும்பப்படுகிறதோ அதுவே 
பின்னாளில்‌ வெறுக்கத்தக்கதாக மாறிவிடும்‌ என்ற கருத்தையும்‌ இக்கதையில்‌ 
அவர்‌ உணர்த்துகின்றார்‌. 

இதுபோன்ற குட்டிக்கதைகளின்‌ வரிசையில்‌ முல்லாவின்‌ கதைகள்‌, 
ஈசாப்பின்‌ கதைகள்‌, ஜென்‌ துறவிக்கதைகள்‌, சீனக்கதைகள்‌, கிரேக்கக்‌ கதைகள்‌ 
முதலியவற்றை இறையன்பு தம்‌ படைப்புகளில்‌ எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 
தற்கூற்று 

இலக்கியப்‌ படைப்பாளர்கள்‌ தாம்‌ சொல்ல வேண்டிய கருத்தைத்‌ தாமே 


நேரில்‌ கண்ட கூற்றாக வெளிப்படுத்துவர்‌. வெ.இறையன்புவின்‌ படைப்புகளான 


290 
பூனாத்தி, வேடிக்கை மனிதர்கள்‌ போன்ற கதைகளில்‌  இவ்உத்தியைப்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. 

'பூனாத்தி' கதையில்‌ உள்ள பூனையின்‌ பெயர்‌ 'பூனாத்தி'. தன்‌ வீட்டிற்குத்‌ 
தானாக ஒரு பூனை வந்து தங்கியது அதற்கு அவர்‌ இட்ட பெயர்‌ 'பூனாத்தி". 


“எனக்கு பூனை என்றாலே பிடிக்காது. நாய்‌ மட்டுமே பிடிக்கும்‌. 
எங்களுக்கு குழந்தைகள்‌ இல்லை. எங்களைவிட பிறர்தான்‌ 
வருத்தப்பட்டார்கள்‌. நாங்கள்‌ ஒன்றாக கடற்கரைக்குப்‌ போவது, 
புத்தகக்‌ கடைக்குச்‌ செல்வது, இனிய இசைக்‌ கோவைகளை 
நுகர்வது என்று மகிழ்ச்சியாகத்தானிருந்தோம்‌. அந்த நேரத்தில்‌ 
நாங்கள்‌ வளர்த்த நாய்‌ இறந்துவிட்டது. 

அந்த நேரத்தில்‌ மேல்மாடிக்கு ஒரு பூனை வந்து போவதுமாக 
இருந்தது. எங்களைப்‌ பார்க்கும்‌. பார்த்தவுடன்‌ ஓடிப்போகும்‌. 
பார்க்க சாதுவாக இருந்தது. நாங்கள்‌ அதற்குப்‌ பால்‌ வைக்க 
ஆரம்பித்தோம்‌. அது கொஞ்சம்‌ கொஞ்சமாக குடிக்கும்‌ என்பதை 
அந்தப்பூனையிடமிருந்து கற்றுக்கொண்டேன்‌. அடுத்தவேளை 
உணவுக்கு உத்திரவாதம்‌ இல்லை என்றால்கூட அவைப்‌ 
பறப்பதில்லை. அதற்கு நான்‌ வைத்தப்‌ பெயர்‌ பூனாத்தி' "0 
இக்கதையை அவரே கூறுவதுபோல அமைத்துள்ளார்‌. 


'வேடிக்கை மனிதர்கள்‌' என்ற நூலில்‌ “கன்னத்தில்‌ விழுந்த கைரேகை' 
என்ற கட்டுரையில்‌ தாம்‌ கண்ட நிகழ்வைத்‌ தாமே கூறுவதைக்‌ காணலாம்‌. 


“நான்‌ நாகையில்‌ சாராட்சியராகப்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருந்த 
நேரம்‌ நானும்‌ நண்பர்‌ உமாகணபதி சாஸ்திரி அப்போது உதவி 
காவல்துறைக்‌ கண்காணிப்பாளர்‌ (நாகை) அவர்களும்‌ சேர்ந்து 
கள்ளச்சாராயம்‌ முதல்‌ கனிமக்கடத்தல்‌ வரை சோதனைகளை 
இணைந்து நடத்தி பணியாற்றிக்‌ கொண்டிருந்தபோது ஏற்பட்ட 
ஓர்‌ அனுபவம்‌. 

கோட்டத்திலுள்ள புகழ்பெற்ற புனிதத்தலத்திற்கு இரவு ரோந்துப்‌ 
பணிக்காகச்‌ சென்றிருந்தோம்‌. தங்கும்‌ விடுதிகளையும்‌ 
பரிசோனை செய்தபோது பலவிடுதிகளில்‌ முறைகேடாக 
ஒன்றாகத்‌ தங்கியிருந்த பலரை அடையாளம்‌ கண்டோம்‌..... 


201 


ஒருவர்‌ கதவைத்‌ தட்டியவுடன்‌ திறக்கிற விதத்தையும்‌ அவர்கள்‌ 
முகபாவங்களையும்‌ வைத்தே இவர்கள்‌ தப்பானவர்களா? 
சரியானவர்களா? என்பதைக்‌ கண்டுபிடித்துவிட முடியும்‌. 
உண்மையான தம்பதியினருடைய கோபமான எதிர்வினையை 
அவர்களைப்‌ பார்த்தமாத்திரத்தில்‌ அறியமுடியும்‌. 
அவர்களையெல்லாம்‌ வரிசையாக நிறுத்தி வைத்து 
விசாரிக்கும்போது வெளிவந்த உண்மைகளும்‌ உறவுகளும்‌ 
அருவருக்கத்‌ தக்கனவாக இருந்தன”'"! 
என வெ.இறையன்பு தான்‌ கண்ட சோதனை நிகழ்வைத்‌ தற்கூற்று முறையில்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 
முடிவு கூறல்‌ 
ஒரு படைப்பாளன்‌ தான்‌ சொல்லக்‌ கருதிய செய்திக்கு ஒத்த சான்றுகளை 
நிறுவி, இறுதியில்‌ அச்செய்தியுடன்‌ கூடிய தத்துவத்தைக்‌ கூறி முடிக்கும்‌ 
உத்தியும்‌, எழுத்தாளர்‌ கையாளும்‌ உத்திமுறைகளுள்‌ ஒன்றாகும்‌. வெ.இறையன்பு 
அவர்களும்‌ தமது படைப்புகளில்‌ கட்டுரையின்‌ நிறைவில்‌ தத்துவங்களைக்‌ கூறி 
அவை வாசகர்‌ மனதில்‌ பதியும்படி நிறைவைத்‌ தருவதை அறியலாம்‌. 
“ஏழாவது அறிவு' முதல்பாகத்தில்‌ அழகும்‌ அவலட்சணமும்‌' என்ற 
தலைப்பில்‌ அழகு பற்றி கூறும்போது, 
“உண்மையிலே அழகு என்பதோ, அவலட்சணம்‌ என்பதோ 
இயற்கையில்‌ இல்லை. 
அதற்கான இலக்கணங்களை நாம்தான்‌ வரையறை 
செய்கிறோம்‌. பார்ப்பவர்கள்‌ விழிநிலையில்‌ அதைப்‌ பற்றிய 
கருத்து இருக்கிறது”""” 
என்கின்றார்‌. இந்த அழகு பற்றிய தத்துவக்கருத்திற்கு அவர்‌, 
“எது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறதோ, அதுவே துயரமாக 
முன்வந்து சந்திக்கலாம்‌! 
என்று முடிவாகக்‌ கூறுகிறார்‌. 


292 


மன்னன்‌ ஒருவன்‌ மிக அழகான வைரத்தை வைத்து இருந்தான்‌. அதற்கு 
இணை வேறு எதுவும்‌ இல்லை என்ற பெருமை அவனுக்கு இருந்தது. அந்த 
நேரத்தில்‌ அதில்‌ ஓர்‌ அழகான விரிசல்‌ ஏற்பட்டது. அதன்‌ குறையைப்‌ போக்கப்‌ 
பல வைர வியாபாரிகளை வரவழைத்தார்‌. அதில்‌ ஒருவர்‌ விரிசல்‌ தெரியாமல்‌ 
இருக்க நுணுக்கமாகச்‌ செதுக்கி விரிசல்‌ உள்ள இடத்தில்‌ ஒரு தண்டாக்கினார்‌. 
தண்டின்‌ மீது மலரத்‌ துடிக்கின்ற ரோஜா மொட்டைப்போல்‌ அவ்வைரம்‌ 
காட்சியளித்தது. 

“முன்னைக்‌ காட்டிலும்‌ இப்போது அது அழகாக இருந்தது. 

ஆனால்‌ இந்தக்‌ குறையைப்‌ போக்க அந்த வைரம்‌ சற்று கனம்‌ 

இழக்க நேர்ந்தாக வேண்டியிருந்தது' 
என்பதற்கு முடிவாக, 

தலைக்கனம்‌ இழப்பவர்களே தலை நிமிரவும்‌ முடியும்‌ 
என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார்‌ ஆசிரியர்‌. 


1174 


இவ்வாறு வெ.இறையன்பு தமது இலக்கியப்‌ படைப்புகளில்‌ கதைகளிலும்‌ 
கட்டுரைகளிலும்‌ பல்வேறு விதமான மொழிநடைகளைப்‌ பின்பற்றியிருப்பதை 
அறியலாம்‌. 
முடிவுரை 

‘இலக்கிய ஆளுமையும்‌ மொழிநடையும்‌' என்ற தலைப்பில்‌ மனிதன்‌ 
வாழ்வதற்கானப்‌ பயனை அடைய அவன்‌ கொண்ட கொள்கை, குறிக்கோள்களே 
இலக்கியமாக மிளிர்கின்றன என்பதை அவரது படைப்பின்‌ வழியாக 
அறியமுடிகின்றது. 

வெ.இறையன்பு சங்க இலக்கியம்‌ தொடங்கி காப்பிய இலக்கியம்‌, பக்தி 
இலக்கியம்‌, சித்தர்‌ இலக்கியம்‌, புராணங்கள்‌, சிற்றிலக்கியம்‌, கீழ்க்கணக்கு நூல்கள்‌ 
போன்றவற்றையும்‌ இலக்கண நூல்களான தொல்காப்பியம்‌, நன்னூல்‌ 
முதலியற்றையும்‌ தமது படைப்புகளில்‌ மேற்கோள்காட்டி தாம்‌ சொல்லவந்ததை 


வாசகர்களுக்குப்‌ புரியவைக்கும்‌ உத்தியைக்‌ கையாண்டுள்ளார்‌. இதன்மூலம்‌ 


293 


படைப்பாளர்‌ வெ.இறையன்பு இலக்கண, இலக்கிய ஆளுமையைப்‌ பெற்றுள்ளார்‌ 
என்பதை அறியமுடிகிறது. 

சங்க இலக்கியங்கள்‌ அக்கால மனிதனின்‌ சுயமதிப்புத்தன்மையை, அவன்‌ 
பண்பாட்டுடன்‌ வாழ்ந்த வரலாற்றை எடுத்தியம்புவதை விளக்கி 
அவர்களைப்போல்‌ நாமும்‌ நமது மதிப்பு கெடாமல்‌ வாழவேண்டும்‌ என்பதை 
இறையன்பு உணர்த்துவதை அறியமுடிகிறது. 

உள்ளத்தாலும்‌ வாய்மையாலும்‌ உண்மையுடன்‌ நடந்து கொண்டு 
பிறருக்காக வாழும்‌ பொதுமைப்பண்பே ஆன்மிகம்‌ என்ற கருத்தை உணர்த்த 
பக்தி இலக்கியங்களை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌ இறையன்பு. 

உடல்‌ பற்றிய கூறுகளை எடுத்தியம்பி, உடல்மீது பற்றுக்கொள்ளாமல்‌, 
உடல்‌ தூய்மை கொண்டு உயிரின்‌ மூலம்‌ முக்தி அடைய வேண்டும்‌ என்றால்‌ 
அனைவரையும்‌ நேசிக்கும்‌ பக்குவம்‌ வேண்டும்‌ என்ற உயர்சிந்தனையை 
எடுத்தியம்ப காப்பியத்தை மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. 

மனிதனின்‌ பிறப்பு முதல்‌ அவனது கர்மா வரை அவனுக்கு ஏற்படும்‌ 
உளப்பிரச்சினைகளையும்‌, உடல்‌ சார்ந்த பிரச்சினைகளையும்‌ எடுத்துக்கூறி, உடல்‌ 
மூலமே இறையின்பத்தை அடைய முடியும்‌ அதற்கு உடல்நலம்‌ மிக அவசியம்‌ 
என்பதைச்‌ சித்தர்‌ இலக்கியங்களை மேற்கோள்‌ காட்டி எடுத்துரைக்கிறார்‌. 

உடலில்‌ ஏற்படும்‌ பலவித நோய்களுக்குரிய மூலிகை மருந்துகள்‌ பற்றிய 
செய்திகளையும்‌ நோய்க்குரிய காரணம்‌ அறிந்து, அதனைப்‌ போக்குவதற்குரிய 
முறையையும்‌ உடலின்‌ இயக்கு இயங்கு கருவிகளைக்‌ கொண்டே மனிதனைப்‌ 
பற்றிய ஐம்புலன்களின்‌ செயல்களை அறியமுடியும்‌ என்ற கோட்பாட்டைச்‌ சித்தர்‌ 
பாடல்களின்‌ வழியாக விளக்குவதை அறியமுடிகின்றது. 

புராணங்களின்‌ வழி ஐம்பூதங்களின்‌ இயக்க நிலையில்‌ அவை 
கொண்டுள்ள சமநிலையில்தான்‌ உலகம்‌ இயங்குகிறது. அதனால்‌ இயற்கையான 


ஐம்பூதங்களையும்‌ நாம்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்பதை வலியுறுத்துவதை 


294 


அறியமுடிகிறது. இதிகாசங்களின்‌ வழியாக மனிதன்‌ பண்புள்ளவனாக 
வாழவேண்டும்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌. 

இலக்கணங்களின்‌ வழியாக உயிர்‌ வாழ்க்கையின்‌ இயக்கம்‌, 
இயங்குசக்திகளில்‌ ஓர்‌அறிவு உயிரிமுதல்‌ ஆறு அறிவு உயிரி வரை அவை 
செயல்படும்‌ முறையை அறிந்துகூறும்‌ இலக்கண ஆசிரியர்களின்‌ இலக்கண 
விளக்கச்‌ சான்றோர்களின்‌ ஏழாம்‌ அறிவை எடுத்துக்கூறி நாம்‌ அவ்‌ அறிவுடன்‌ 
வாழவேண்டும்‌ என்பதை அறியமுடிகிறது. 

குற்றத்தைப்‌ பொறுத்தால்‌, குணம்‌ பெறலாம்‌, செய்நன்றியை 
மறவாமலிருப்பது, மனிதன்‌ சான்றாண்மைப்‌ பண்பால்‌ அன்புடன்‌, நாண 
வேண்டியதற்கு நாணி, பிறருக்கு உதவி, இரக்கத்துடன்‌ வாய்ச்சொல்லில்‌ 
உண்மையுடன்‌ நடப்பது, நல்ல நட்புடன்‌ செயல்படுவது போன்ற பண்புகளை 
எடுத்தியம்ப திருக்குறள்களைத்‌ தம்‌ படைப்பில்‌ கையாண்டுள்ளார்‌. 

சிற்றிலக்கியத்தின்‌ வழியாக அருவியின்‌ பெருமை, அதனால்‌ ஏற்படும்‌ 
நீர்ப்‌ பாதுகாப்பு, நீரின்‌ தூய்மை, நீர்சேகரிப்பு முறைகள்‌, அருவியின்‌ அழகு 
அதனால்‌ ஏற்படும்‌ பயன்‌ போன்றவற்றை எடுத்தியம்புவதை அறியமுடிகிறது. 

புதுக்கவிதையின்‌ வழியாகப்‌ பாரதியின்‌ புதுமை, புரட்சிப்பண்புகளையும்‌ 
தமிழின்பத்தைப்‌ பற்றியும்‌, 'தாராவின்‌' மழைநீர்‌ சேகரிப்பின்‌ இரகசியத்தையும்‌, 
குழந்தை வளர்ப்பின்‌ இன்றியமையாமையையும்‌ எடுத்தியம்புவதை 
அறியமுடிகிறது. 

குற்றால அருவியின்‌ பெருமை, மெய்க்காப்பாளர்களால்‌ ஏற்படும்‌ 
வன்முறை போன்றவற்றை எடுத்தியம்பும்போது வரலாற்று நிகழ்வுகளை 
மேற்கோள்காட்டி எழுதியுள்ளார்‌ இறையன்பு. 

செய்தி அல்லது கருத்தைப்‌ பதிவிடும்போது வாசிக்கும்‌ வாசகர்களுக்கு 
ஒரு நெகிழ்வு, மகிழ்வு, வாழ்க்கையின்‌ பயன்‌ ஏற்படுவதாக அமைவதே 


மொழிநடையின்‌ இலக்கணம்‌ என்பதை உணர்த்துகின்றார்‌. 


293 
இறையன்பு படைப்புகளில்‌ வட்டார மொழிநடை வழக்குகள்‌, குறிப்பிட்ட 
வட்டார மக்களின்‌ பேச்சுமொழி, தமிழில்‌ ஆங்கிலம்‌, வடமொழி போன்றவற்றைக்‌ 


கையாள்வது, கதைக்கட்டுரைகளில்‌ செய்திகளைக்‌ குறிப்பிடும்பொழுது 


ஓலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌, இரட்டைக்கிளவி, அடுக்குத்தொடர்களைப்‌ 
பயன்படுத்துதல்‌, பழமொழி, உவமை, உருவகங்கள்‌ போன்றவற்றையும்‌, 
குட்டிக்கதைகளை மேற்கோள்‌ காட்டுதல்‌ போன்ற மொழிநடைகள்‌ 


காணப்படுகின்றன. அவை சான்றுகளுடன்‌ எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. 


ம்‌, ல்‌ 0 


— Oo _— _— வ _ வ _ வ அ 
ல்‌ வ்‌ வலர்‌ எத்‌ ப உ 


— 
ல்‌ 


— — 
ஓ 


19. 


20. 
ale 
22 
23. 
24. 
25: 
26. 
2 


296 


குறிப்புகள்‌ 


சாமி சிதம்பரனார்‌, இலக்கியம்‌ என்றால்‌ என்ன?, ப.9. 
அரங்க சுப்பையா, இலக்கியத்‌ திறனாய்வு இசங்கள்‌, கொள்கைகள்‌, ப.9. 
மேலது, ப.10. 

அ.ச.ஞானசம்பந்தன்‌, இலக்கியக்‌ கலை, ப.க. 
எஸ்‌.வையாபுரிப்பிள்ளை, இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, ப.7. 
அரங்க சுப்பையா, மு.நூ., ப.16. 

வெ.இறையன்பு, சுயமரியாதை, ப.17. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.205. 
பரிபா., வையை 20. 

புறநா., பா.309. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ பாகம்‌), ப.210. 
நாலடி., ப.131. 

மேலது, பா.171. 

மேலது, பா.135. 


கோக்கலே ஜே.ராஜன்‌, (௨.ஆ.., தாயுமானவர்‌ பாடல்‌ மூலமும்‌ உரையும்‌, 
பா.151. 


இமாம்‌ முகமது பின்‌இஸ்மாயில்‌ அல்முகாரி, (ப.ஆ., ஷகிஹல்‌ முகாரி, 
இரண்டாம்‌ பகுதி, இறைச்செய்தி, 1971, ப.641. 


சுவாமி ஆசுதோஷானந்தர்‌, பிருஹதாரண்யக உபநிடதம்‌, ப.379. 


திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ அருளிச்செய்த தேவாரத்‌ திருப்பதிகங்கள்‌, 
திருக்கடம்பூர்‌ கரக்கோயில்‌, ஐந்தாவது திருமுறை, திருக்குறுந்தொகை, ப.79. 


திருவளர்‌ காசிவாசி முத்துக்குமாரசுவாமி, திருநாவுக்கரசர்‌ சுவாமிகள்‌ 
தேவாரம்‌, தலமுறை, ப.303. 


வெ.இறையன்பு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு, ப.129. 
திருமந்‌.2883. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (மூன்றாம்‌ பாகம்‌), ப.39. 
மணி, பள்ளிக்கறைபுக்க காதை, வரி.116-120. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (மூன்றாம்‌ பாகம்‌), ப.39. 
ஜெ.ஸ்ரீசந்திரன்‌, (௨.ஆ.., குண்டலகேசி, ப.522. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு, (மூன்றாம்‌ பாகம்‌), ப.68. 
மேலது, ப.138. 


28. 
29: 
30. 
al 
22 
௮0, 
34. 
33. 
36. 
= 9 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
௮1. 
32. 
53. 
54. 
2. 
56. 
SVE 


திரு.வி.கல்யாணசுந்தரனார்‌, (௨.ஆ., திருத்தொண்டர்‌ புராணம்‌, பா.3191. 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), பக்‌.135-138. 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ பாகம்‌), ப.110. 


மேலது, பக்‌.25-26. 


மேலது, ப.26. 


வெ.இறையன்பு, 
அதிவீரராம பாண்டியர்‌, வெற்றிவேற்கை, 


மேலது, பா.17. 


ஏழாவது அறிவு (முதல்‌ 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ 


தொல்‌.பொருள்‌.நூ.251. 


வெ.இறையன்பு, 
தொல்‌.பொருள்‌., 


ஏழாவது அறிவு (முதல்‌ 
நூற்‌.1526. 


தொல்‌.சொல்‌., நூற்‌.640. 


தண்டி., நூ.96. 


வெ.இறையன்பு, 


குறள்‌.504. 


வெ.இறையன்பு, 


குறள்‌.190. 


வெ.இறையன்பு, 


குறள்‌.108 


வெ.இறையன்பு, 


குறள்‌.983. 


வெ.இறையன்பு, 


குறள்‌.74. 

மேலது, 73. 
மேலது, 71 
மேலது, 72. 


வெ.இறையன்பு, 


குறள்‌.1011. 
மேலது, 1013. 


ஏழாவது அறிவு (முதல்‌ 


ஏழாவது அறிவு (முதல்‌ 


ஏழாவது அறிவு (முதல்‌ 


ஏழாவது அறிவு (முதல்‌ 


பாகம்‌), 


பா.16. 


பாகம்‌), 


பாகம்‌), 


பாகம்‌), 


பாகம்‌), 


பாகம்‌), 


பாகம்‌), 


உள்ளொளிப்பயணம்‌, ப.147. 


உள்ளொளிப்பயணம்‌, ப.152. 


பக்‌.174-175. 


ப.147. 


ப.268. 


ப.127. 


ப.128. 


ப.224, 


ப.225. 


297 


58. 
39. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
ls 
12: 
15. 
74. 
15 
76. 


Te 
78. 
19. 
80. 
81. 
82. 
83. 
84. 
85. 
86. 
87. 


298 


குறள்‌. 1015. 

மேலது, 1017. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.154. 
மேலது. 

குறள்‌.214. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.156. 
பாரதிதாசன்‌, பாரதிதாசன்‌ பாடல்கள்‌, ப.157. 
மேலது, ப.158. 

மேலது, ப.160. 

குறள்‌.574. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.161. 
குறள்‌.299. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.164. 
குறள்‌.292. 

மேலது, 291. 

வெ.இறையன்பு, உள்ளொளிப்பயணம்‌, ப.165. 
குறள்‌.788. 

மேலது, 102. 


வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (இரண்டாம்‌ பாகம்‌), பக்‌.152-153. 
உள்ளொளிப்பயணம்‌, ப.164. 


புலியூர்க்கேசிகன்‌, (௨.ஆ., திருக்குற்றாலக்‌ குறவஞ்சி, தெளிவுரை, ப.89. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌), ப.43. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.175. 
மேலது, ப.176. 

கண்ணதாசன்‌, கண்ணதாசன்‌ கவிதைகள்‌, ப.98. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.49. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌), ப.61. 
பாரதியார்‌, பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.386. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌), ப.120. 
பாரதியார்‌ கவிதைகள்‌, முழுத்தொகுப்பு, பாரத சமுதாயம்‌ ப.93. 
வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (இரண்டாம்‌ பாகம்‌), ப.169. 


88. 
89. 
90. 
1 
92. 
93. 
94. 
9: 
96. 
97. 
98. 
99. 


100. 
101. 
102. 
103. 
104. 
105. 
106. 
107. 
108. 
109. 
110. 
LL 
112: 
115: 
114. 
115: 
116. 
|p 


வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (இரண்டாம்‌ பாகம்‌), ப.69. 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌), ப.43. 
மேலது, பக்‌.43-44. 

வெ.இறையன்பு, துரோகச்சுவடுகள்‌, ப.27. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ பாகம்‌), ப.62. 
மேலது, ப.131. 

மேலது, பக்‌.140-141. 

சு.சக்திவேல்‌, தமிழ்மொழி வரலாறு, ப.14. 
மா.இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப.160. 

மேலது. 

சு.பாலச்சந்திரன்‌, இலக்கியத்‌ திறனாய்வு, ப.125. 
மாஇராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப.125. 
வே.சா.அருள்ராஜ்‌, தமிழியம்‌, ப.279. 

ஜெ.நீதிவாணன்‌, நடையியல்‌, பக்‌.146-147. 

The Oxford English Mini-Dictionary, Fourth Edition, p.20. 
'க்ரியா' தற்காலத்‌ தமிழ்‌ அகராதி, பக்‌.605-606. 


ம.மதியழகன்‌, மலேசியத்‌ தமிழ்‌ நாவல்கள்‌-ஓர்‌ அறிமுகம்‌, ப.135. 


அ௮.ஆலிஸ்‌, கண்ணதாசனின்‌ கவிதை நடை, ப.2. 
மு.வரதராசனார்‌, இலக்கியத்திறன்‌, பக்‌.239-240. 
மா.இராமலிங்கம்‌, நாவல்‌ இலக்கியம்‌, ப.123. 

க.பிரபாகரி, இலக்கியத்திறனாய்வும்‌ கொள்கைகளும்‌, ப.108. 
மீனாட்சி முருகரத்தினம்‌, கல்கியின்‌ சிறுகதை கலை, ப.196. 
ஜெ.நீதிவாணன்‌, மு.நூ., ப.144. 

வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.47-50. 

மேலது, பக்‌.69-70. 

அரங்க சுப்பையா, மு.நூ., ப.214. 

மா.இராமலிங்கம்‌, புதிய உரைநடை, ப.85. 
வெ.இறையன்பு, பூனாத்தி, ப.05. 

வெ.இறையன்பு, பூனாத்தி, ப.92. 

வெ.இறையன்பு, நரிப்பல்‌, பக்‌.27-28. 


299 


118. 
119. 
120. 
121. 
122. 
123: 
124. 
25. 
126. 
127. 
128. 
129. 
130. 
131. 
132. 
133. 
134. 
135. 
136. 
137. 
138. 
139. 
140. 
141. 
142. 
143. 
144. 
145. 
146. 
147. 


300 


வெ.இறையன்பு, அழகோ அழகு, ப.51. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப.34. 
மேலது, ப.65. 

மேலது, பக்‌.67-68. 

வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.78. 
வெ.இறையன்பு, ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (முதல்‌ பாகம்‌), ப.90. 
வெ.இறையன்பு, சின்னச்சின்ன மின்னல்கள்‌, ப.2. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.150. 
இராதா செல்லப்பன்‌, மொழியியல்‌, ப.30. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப.12. 
மேலது, ப.28. 

வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.158. 
எம்‌.ஏ.நுஃமான்‌, மொழியும்‌ இலக்கியமும்‌, ப.15. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, பக்‌.8-9. 
வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.45. 

மேலது, ப.27. 

வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப.181. 
மேலது, ப.34. 

மேலது, ப.65. 

நா.தனராசன்‌, பிரபஞ்சனின்‌ புதினக்கலை, ப.168. 
வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப. 
வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.159. 
வெ.இறையன்பு, அவ்வுலகம்‌, ப.24. 

நன்‌.சொல்‌., நூ.396. 

வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.80. 
வெ.இறையன்பு, அவ்வுலகம்‌, ப.153. 

நன்‌.சொல்‌., நூ.396. 

வெ.இறையன்பு, ஆத்தங்கரை ஓரம்‌, ப... 
மேலது, ப.28. 


வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.36. 


148. 
149. 
150. 
151. 
122 
153: 
154. 
1.55 
156. 


13.12 
158. 
159. 
160. 
161. 
162. 
163. 
164. 
165. 
166. 
167. 
168. 
169. 
170. 
171. 
l2 
| 
174. 


வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.115. 

வெ.இறையன்பு, அவ்வுலகம்‌, ப.15. 

மேலது, ப.28. 

மேலது, ப.35. 

வெ.இறையன்பு, நரிப்பல்‌, ப.84. 

வெ.இறையன்பு, அழகோ அழகு, ப.13. 

மேலது, ப.17. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ பாகம்‌), ப.169. 


வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), பக்‌.33, 149, 164. 26 
(துரோகச்சுவடுகள்‌). 


தண்டி., நூ.29. 

அர.சிங்காரவேலன்‌, சங்கஇலக்கியத்தில்‌ திறனாய்வு, ப.29. 
அ.ச.ஞானசம்பந்தன்‌, மு.நூ., ப.186. 

அன்னிதாமசு, இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ அணுகுமுறையும்‌, ப.118. 
வெ.இறையன்பு, அரிதாரம்‌, ப.37. 

மேலது, ப.38. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.88. 
வெ.இறையன்பு, எப்போதும்‌ இன்புற்றிருக்க, ப.32. 
வெ.இறையன்பு, வேடிக்கை மனிதர்கள்‌, ப.90. 

தண்டி. நூ.54. 

வெ.இறையன்பு, சாகாவரம்‌, ப.190. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), ப.128. 
மேலது, பக்‌.99-100. 

வெ.இறையன்பு, பூனாத்தி, பக்‌.111-112. 

வெ.இறையன்பு, வேடிக்கை மனிதர்கள்‌, பக்‌.28-29. 
வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (முதல்‌ பாகம்‌), ப.217. 
மேலது, ப.220. 

வெ.இறையன்பு, ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ பாகம்‌), ப.35. 


301 


ஆய்வு நிறைவுறை 


302 


ஆய்வு நிறைவுரை 

'வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌' என்னும்‌ 
இவ்‌ஆய்வில்‌ இயல்தோறும்‌ கண்டறியப்பட்ட மெய்ம்மைகள்‌ இங்கு நிரல்படத்‌ 
தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 

கவிஞர்‌, கதையாசிரியர்‌, புதினாசிரியர்‌, தன்னம்பிக்கை எழுத்தாளர்‌, இந்திய 
ஆட்சித்துறை அதிகாரி, இந்திய ஆட்சிப்‌ பணிக்கான தேர்வுக்கு வழிகாட்டி என 
இத்தனைப்‌ பெருமைக்கும்‌ உரியவர்‌ வெ.இறையன்பு என்பதை இவ்‌ஆய்வு 
உறுதிப்படுத்துகின்றது. 

எழுத்தாற்றலும்‌ சொல்லாற்றலும்‌ ஒருங்கே பெற்றவர்‌ வெ.இறையன்பு. 
இவர்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள காட்டூர்‌ என்னும்‌ சிற்றூரில்‌ நடுத்தரக்‌ 
குடும்பத்தில்‌ 16.09.1963இல்‌ பிறந்தவர்‌. 

விளையும்‌ பயிர்‌ முளையிலே தெரியும்‌ என்பதற்கிணங்க பள்ளிப்‌ 
படிப்பின்போதே பல பேச்சுப்‌ போட்டிகளிலும்‌, பல கட்டுரைப்‌ போட்டிகளிலும்‌ 
கலந்துகொண்டு வெற்றிபெற்றுப்‌ பரிசினைப்‌ பெற்றுள்ளார்‌. 

வெ.இறையன்பு சேலத்திலுள்ள ராமகிருஷ்ண சாரதா மேல்நிலைப்‌ 
பள்ளியில்‌ பள்ளிப்‌ படிப்பையும்‌, அதன்பின்‌ கோயம்புத்தூர்‌ வேளாண்மைக்‌ 
கல்லூரியில்‌ பி.எஸ்சி. வேளாண்மையியலில்‌ பட்டப்படிப்பையும்‌ படித்த அவர்‌ 
இந்திய அரசு நடத்திய 1.A.5. தேர்வில்‌ வெற்றி பெற்றுத்‌ தற்போது இந்திய 
ஆட்சிப்‌ பணியில்‌ திறம்பட பணியாற்றி வருகின்றனர்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. அதன்பின்‌ எம்‌.பி.ஏ., எம்‌.ஏ. ஆங்கிலம்‌ ஆகிய பட்ட 
மேற்படிப்புகளைப்‌ படித்துள்ளார்‌. தமிழ்‌ மற்றும்‌ தொழில்‌ வர்த்தக நிர்வாகம்‌ 
ஆகியவற்றில்‌ ஆய்வு செய்து மூன்று முனைவர்‌ பட்டமும்‌ பெற்றுள்ளார்‌. 

தருமபுரி மாவட்டத்தில்‌ வேளாண்‌ அலுவலராகத்‌ தமது அரசுப்‌ பணியைத்‌ 


தொடங்கிய அவர்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை 


303 


வகித்து தற்போது, தமிழ்நாடு அரசின்‌ பொருளியல்‌ மற்றும்‌ புள்ளியியல்‌ 
துறையின்‌ முதன்மைச்‌ செயலராகப்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 

ஏறத்தாழ இதுவரை நாற்பதுக்கும்‌ மேற்பட்ட நூல்களைப்‌ படைத்த 
ஒப்பற்ற படைப்பாசிரியராக இறையன்பு விளங்குகின்றார்‌. 

சமூகத்தில்‌ நடக்கும்‌ நிகழ்ச்சிகளைத்‌ தமது உள்ளப்பாங்கிற்கு ஏற்ப ஓர்‌ 
இலக்கியமாகப்‌ படைப்பவனேப்‌ படைப்பாளன்‌ ஆவான்‌. படைப்பாளன்‌ தமது 
அனுபவம்‌, தன்‌ காலச்சூழல்‌, விளைவுகள்‌ ஆகியவற்றை அடிப்படையாக 
வைத்துக்‌ கொண்டு இலக்கியத்தைப்‌ படைக்கின்றான்‌. அந்தவகையில்‌ 
இறையன்பும்‌ தமது படைப்பில்‌ மனித சமூகம்‌ எத்தகைய நிலையில்‌ உள்ளது 
என்பதைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. இன்று வாழும்‌ மனிதர்களின்‌ மனங்களையும்‌ 
அவர்கள்‌ பிறர்மீதும்‌, பிற பொருள்கள்‌ மீதும்‌ கொள்ளும்‌ கருத்துக்களையும்‌ 
சுட்டிக்காட்டி அத்தகைய மனிதரை நல்லெண்ணம்‌ உடையவர்களாக 
மாற்றுவதையே நோக்கமாகக்‌ கொண்டு எழுதிவருகின்றார்‌. 

இறையன்புவின்‌ எழுத்துக்கள்‌ யாவும்‌ மனித வாழ்க்கையை 
மேம்படுத்துவதற்காக எழுந்தவை. மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ வெற்றிபெற 
வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ வழிமுறைகளைத்‌ தம்‌ படைப்புகளில்‌ 
வெளிப்படுத்தி உள்ளார்‌. 

பாரதியார்‌, புதுமைப்பித்தன்‌, மு.வரதராசன்‌, ஜெயகாந்தன்‌ ஆகியோர்‌ 
வரிசையில்‌ இடம்பெறத்தக்கத்‌ தரமும்‌ திறமும்‌ வாய்ந்த படைப்பாளி 
வெ.இறையன்பு. இவர்‌ நல்லதோர்‌ படைப்பாளி மட்டுமல்லர்‌; ஓயாத 
படிப்பாளியும்கூட என்பதை இவ்‌ஆய்வு உறுதி செய்கின்றது. 

வெ.இறையன்புவின்‌ ஆளுமை பன்பமுப்‌ பரிமாணங்களைக்‌ கொண்டது. 
அவர்‌ எழுத்திலும்‌ பேச்சிலும்‌ வல்லவர்‌; அவர்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ 


ஒருங்கே திறம்பட எழுதவும்‌ பேசவுமான திறன்‌ கொண்டவர்‌. 


304 


பல்வேறுபட்ட பழக்கவழக்கங்களை உடைய மக்கள்‌ ஒன்றிணைந்து 
வாழும்‌ முறைக்குச்‌ சமுதாயம்‌ என்றும்‌, மனிதர்கள்‌ கூட்டமாகக்‌ கூடி வாழும்‌ 
முறைமைக்குச்‌ சமுதாயம்‌ என்றும்‌ அறிஞர்கள்‌ சமுதாயத்திற்கு விளக்கம்‌ 
கூறுவதை அறியமுடிகின்றது. 

இன்றைய சமுதாயத்தில்‌ மனிதனின்‌ வாழ்க்கை முறையானது 
போராட்டமாகவும்‌ சிக்கல்‌ நிறைந்ததாகவும்‌ அமைந்துள்ளது. 

மனிதவாழ்க்கையில்‌ மக்கள்‌ தொகைப்‌ பெருக்கம்‌, அதனால்‌ ஏற்படும்‌ 
விலைவாசி உயர்வு, உணவுப்‌ பற்றாக்குறை, வறுமை, வேலையின்மை, 
தீவிரவாதம்‌, வன்முறை, நம்பிக்கை இல்லாத தன்மை, தோல்விகளைக்‌ கண்டு 
துவண்டு போதல்‌, பாலியல்‌ வன்கொடுமை, பாலிய மணம்‌, வரதட்சணைக்‌ 
கொடுமை, இலஞ்சம்‌, ஊழல்‌, சுரண்டல்‌, அரசியல்‌ அதிகாரம்‌, சாதி மத 
சீர்கேடுகள்‌ போன்ற சமுதாய நிகழ்வுகளைத்‌ தம்‌ படைப்புகளில்‌ சுட்டிக்காட்டி 
இந்நிலை மாற வேண்டும்‌ என்று அதற்கானத்‌ தீர்வுகளையும்‌ கூறியுள்ளார்‌ 
வெ.இறையன்பு. 

வறுமைக்குக்‌ காரணம்‌ முயற்சியில்லாமையும்‌ உழைப்பிற்கேற்ற 
ஊதியமில்லாமையும்‌ என்கின்றார்‌. இதனைப்‌ போக்க முயற்சியும்‌ தொழிற்முறைக்‌ 
கல்வியும்‌ தேவை என்கின்றார்‌. 

சாதிய சீரழிவுகளைத்‌ தடுக்க ஏற்றத்தாழ்வு பாராது அனைவரும்‌ சமம்‌ 
என்றும்‌, சமநிலை உருவாக அனைவருக்கும்‌ சமமான கல்வியை வழங்க 
வேண்டும்‌ என்றும்‌ பதிவு செய்துள்ளார்‌. மதத்தால்‌ மனிதன்‌ வேற்றுமை 
கொள்ளாது ஒற்றுமையுடன்‌ வாழ்ந்தால்‌ நாட்டில்‌ தீவிரவாதம்‌ தோன்றாது 
என்கின்றார்‌. 

தம்‌ வாக்கைக்‌ காசுக்கு விற்காமல்‌, இலவசப்‌ பொருட்களுக்கு 
ஆசைப்படாமல்‌ எதிர்த்துநின்று போராடும்‌ மனவலிமையைப்‌ பெற்றால்‌ நாட்டில்‌ 


நல்லாட்சி மலரும்‌ என்பது இறையன்புவின்‌ சிந்தனையாகும்‌. 


305 


பாலியல்‌ வன்கொடுமை, வரதட்சனைக்‌ கொடுமை, முதிர்கன்னிகளின்‌ 
பாவநிலை ஆகியன சமுதாயத்தில்‌ இருந்து அகற்றப்பட வேண்டியன என்பது 
இறையன்புவின்‌ சிந்தனையாக அவரது படைப்புகளில்‌ வெளிப்படுகின்றது. 

மனிதநேயம்‌ என்பது மனிதர்களிடம்‌ பாகுபாடு பாராது அனைவரையும்‌ 
ஒன்றாகச்‌ சமமாகப்‌ போற்றுவதாகும்‌. 

மனிதநேயச்‌ பண்பால்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ நீங்கி மனித மனங்கள்‌ ஒன்றுபடும்‌; 
சமத்துவம்‌ பெறும்‌. 

ஆசை, கோபம்‌, வன்மம்‌, மொழியால்‌ பிரச்சினை, சமயம்‌, சாதி என்று 
பாகுபாடில்லாமல்‌ அனைவரையும்‌ அரவணைக்கும்‌ பண்பே மனிதநேயம்‌ என்று 
தமது படைப்புகளில்‌ பதிவு செய்துள்ளார்‌ இறையன்பு. 

இன்றைய உலகில்‌ அன்பு, கருணை போன்ற மானுடப்‌ பண்புகள்‌ வளர 
வேண்டும்‌. அதனால்‌ அமைதி நிலவும்‌ என்பது இறையன்புவின்‌ கருத்தாக 
உள்ளது. 

மனிதனின்‌ இன்றைய வாழ்க்கைக்கு அடிப்படைத்‌ தேவை 
தன்னம்பிக்கையாகும்‌. தன்னம்பிக்கை ஏற்படுவதற்குத்‌ தன்னைத்தானே முதலில்‌ 
அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்கின்றார்‌ இறையன்பு. 

தன்னம்பிக்கை பெறப்‌ பகுத்தறிவு, உண்மை, உழைப்பு, விடாமுயற்சி, 
பொறுமை, திறமை ஆகியவை மனிதர்களுக்கு அவசியம்‌ என்பதைத்‌ தம்‌ 
படைப்புகளில்‌ வலியுறுத்தியுள்ளார்‌. 

தோல்வியைக்‌ கண்டு துவண்டுவிடாமல்‌, அத்தோல்வியை வெற்றிக்கான 
முதற்படியாகக்‌ கொண்டு தன்னம்பிக்கையுடன்‌ உழைத்தால்‌ வெற்றி வசப்படும்‌ 


என்கின்றார்‌. 


306 


பலமுறை முயன்று தோற்றுப்போய்‌ இறுதியில்‌ வெற்றிபெற்ற ரைட்‌ 
சகோதரர்கள்‌, கொலம்பஸ்‌ ஆகியோரின்‌ தன்னம்பிக்கையை எடுத்துக்கூறி, தம்‌ 
படைப்புகளில்‌ இதனை வலியுறுத்துதியுள்ளார்‌ இறையன்பு. 

நிகழ்காலத்தில்‌ நடந்த தோல்விகளைக்‌ கண்டு பயம்கொள்ளாது, 
துணிவுடன்‌, தன்னம்பிக்கையுடன்‌ முயன்றால்‌ வெற்றி வசப்படும்‌ என்ற 
சிந்தனையை முன்வைத்துள்ளார்‌ இறையன்பு. 

மனிதன்‌ வாழ்வில்‌ வெற்றி பெற விழிப்புணர்வு தேவை என்கின்றார்‌. 
வெற்றி பெறும்போது வெற்றியால்‌ ஆணவமும்‌ அகம்பாவமும்‌ கொள்ளாமல்‌ 
நிதானத்துடன்‌ செயல்பட்டால்‌ வெற்றி தொடரும்‌. இல்லையேல்‌ அவ்வெற்றியே 
தம்மை வீழ்த்திவிடும்‌ என்கின்ற உண்மையை உணர்த்துகின்றார்‌ இறையன்பு. 

ஆன்மிகம்‌ என்பது வாழ்வை நுகர்வதற்கானப்‌ பயிற்சி என்றும்‌, 
உள்நோக்கித்‌ தேடுதல்‌, தம்மை முழுமையாகத்‌ தேடுதல்‌ என்றும்‌ விளக்கம்‌ 
தரப்படுகின்றது. 

ஆன்மிகம்‌ என்பது சாமி கும்பிடுவதில்‌ இல்லை. எந்த உயிரையும்‌ 
துன்புறுத்தாமல்‌ இருப்பதுதான்‌ உண்மையான ஆன்மிகம்‌ என்கின்றார்‌ 
இறையன்பு. 

ஆன்மிகம்‌ என்பது மதமல்ல. தியானம்‌ என்பது சடங்கல்ல. ஆன்மிகம்‌ 
என்பது  அடையாளமுமல்ல. ஆன்மிகம்‌ தர்க்கத்திற்கும்‌ நோக்கத்திற்கும்‌ 
அப்பாற்பட்டது என்ற செய்தி பெறப்படுகின்றது. 

மதபேதைமையைக்‌ கடக்கும்போதுதான்‌ ஆன்மிகம்‌ மலர்கின்றது என்றும்‌, 
ஆன்மிகம்‌ என்பது இதயத்தை மென்மையாகவும்‌, மூளையைத்‌ திடமாகவும்‌ 
மாற்றுகின்ற மந்திரக்‌ கருவி என்றும்‌ இறையன்பு தெளிவுபடுத்தியுள்ளார்‌. 

இறைமையை  அடைவதற்குச்‌  சிறந்தவழி ஆன்மிகம்‌ என்று 


வலியுறுத்துகின்றார்‌ இறையன்பு. 


307 


ஆன்மிகத்தைக்‌ கைக்கொண்டவர்கள்‌ ஆசைப்படாத மனம்‌ 
பெற்றவர்களாக இருப்பார்கள்‌ என்கின்றார்‌ இறையன்பு. 

புத்தர்‌, மகாவீரர்‌, கன்ப்பூசியாஸ்‌, தாகூர்‌, பிளாட்டோ, ரமணர்‌, குருநானக்‌, 
இயேசு, நபிகள்‌ நாயகம்‌, வள்ளுவர்‌ போன்றோர்களின்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகளை 
எடுத்துக்கூறி, இவர்களின்‌ ஆன்மிகச்‌ சிந்தனையின்‌ ௧௬ மக்களை அறஉணர்வுப்‌ 
பாதையில்‌ செல்ல வைப்பதாகவே இருக்கின்றது என்றும்‌ தம்‌ படைப்பில்‌ 
எடுத்துக்காட்டியுள்ளார்‌ இறையன்பு. 

எந்த ஒரு படைப்பாளனும்‌ சமூகத்தையே பிரதிபலிக்கின்றான்‌. 
அந்தவகையில்‌ சமூகத்திற்குத்‌ தாம்‌ சொல்லவரும்‌ கருத்தை வலியுறுத்துவதற்காக 
இலக்கிய, இலக்கணங்களில்‌ காணப்படும்‌ நற்சிந்தனைகளை எடுத்துக்காட்டுவது 
வழக்கமாகும்‌. 

அந்தவகையில்‌ படைப்பாளர்‌ வெ.இறையன்பு அவர்களும்‌ தமது கருத்தை 
மக்களுக்குச்‌ சொல்லும்போது சங்கஇலக்கியம்‌, சங்கம்‌ மருவிய கால இலக்கியம்‌, 
காப்பியம்‌, பக்தி இலக்கியம்‌, சிற்றிலக்கியம்‌, சித்தர்‌ இலக்கியம்‌, இக்கால 
இலக்கியம்‌ போன்ற இலக்கியங்களின்‌ கருத்தையும்‌, தொல்காப்பியம்‌, நன்னூல்‌ 
போன்ற இலக்கண நூல்களின்‌ கருத்தையும்‌ தம்‌ படைப்புகளில்‌ மேற்கோள்‌ 
காட்டியுள்ளார்‌ வெ.இறையன்பு. 

தம்‌ கருத்தை நிலைநாட்டுவதற்கு அவரது படைப்புகளில்‌ 
குட்டிக்கதைகளாகச்‌ சீனக்கதை, ஜென்கதை, கிரேக்கக்கதை போன்றவற்றை 
மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. இதன்மூலம்‌ இவரது புலமைத்திறனும்‌ 
படைப்பாற்றலும்‌ அறியவருகின்றது. 

படைப்பாளர்களின்‌ மொழிநடை என்பது அவர்களின்‌ இலக்கிய 
ஆழத்தையும்‌, புலமைச்‌ சிறப்பையும்‌ கருத்து வெளியீட்டு முறையையும்‌ 


வெளிப்படுத்தும்‌ கருவியாக அமைகின்றது. 


308 


ஒரு படைப்பாளனின்‌ மொழிநடைச்‌ சிறப்பே அப்படைப்பாளனின்‌ 
உயர்விற்கும்‌ அப்படைப்பின்‌ வெற்றிக்கும்‌ காரணமாக அமைகின்றது. 

வெ.இறையன்பு படைப்புகளில்‌ வட்டார மொழிநடை, பேச்சுமொழி, 
தமிழில்‌ ஆங்கிலம்‌, வடமொழி கலந்த நடை, ஒலிக்குறிப்புச்‌ சொற்கள்‌, 
இரட்டைக்கிளவி, அடுக்குத்தொடர்‌, பழமொழி, உவமை, உம்மைத்தொகை, 
உருவகங்கள்‌ போன்றவற்றைக்‌ கையாண்டுள்ளார்‌. 

இன்றைய நவீன உலகியல்‌ சமுதாயத்தில்‌ மக்களிடையே வாசிப்புத்திறன்‌ 
குறைவாக இருந்தபோதிலும்‌, இலக்கியம்‌ படிப்போர்‌, இலக்கிய மாணவர்கள்‌, 
இலக்கிய ஆய்வாளர்கள்‌, ஆர்வலர்கள்‌, ஆசிரியர்கள்‌ ஆகிய பலதரப்பட்ட 
மக்களிடம்‌ புதினம்‌, சிறுகதை, கவிதை போன்ற படைப்புகள்‌ பெரும்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்தி வருகின்றன. அந்தவகையில்‌ வெ.இறையன்பு அவர்கள்‌ நாம்‌ வாழும்‌ 
வாழ்க்கை என்பது கடினமில்லை என்றும்‌, எதையும்‌ ஆர்வத்துடன்‌, 
சுறுசுறுப்புடன்‌, விருப்புடன்‌, அதேநேரத்தில்‌ விடாமுயற்சியுடன்‌ கற்றுக்கொள்ள 
முயன்றால்‌ நாமும்‌ சாதிக்கலாம்‌ என்பதைத்‌ தம்‌ படைப்புகளின்‌ மூலம்‌ 
வெளிப்படுத்துகின்றார்‌. 

வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ ஆன்மிகம்‌, மனிதநேயம்‌, கருணை, தயாளகுணம்‌ 
போன்றவை வாழும்‌ ஒவ்வொரு மனித இனத்திற்கும்‌ இருக்க வேண்டிய மிகமிக 
அவசியமான பண்பாகும்‌ என்பதை இவ்‌ஆய்வில்‌ நாம்‌ விளங்கிக்‌ கொள்ள 
முடிகின்றது. 

இவ்‌ஆய்வின்‌ மூலம்‌ வெ.இறையன்பு இலக்கிய ஆளுமையும்‌ சிறந்த, 
எளிமையான, புரியும்படியான மொழிநடைச்‌ சிறப்பையும்‌ பெற்றுள்ளார்‌ என்பது 


தெளிவாகின்றது. 


12. 


309 
மேலாய்வுக்களங்கள்‌ 


வெ.இறையன்பு நூல்களின்‌ அமைப்பும்‌ சிறப்பும்‌ 
வெ.இறையன்புவின்‌ தொடர்பியல்‌ திறன்கள்‌ - ஓர்‌ ஆய்வு 
வெ.இறையன்புவின்‌ படைப்புகளில்‌ தனிமனிதச்‌ சிந்தனைகள்‌ 
தத்துவநோக்கில்‌ இறையன்புவின்‌ படைப்புகள்‌ 

பன்முக நோக்கில்‌ இறையன்புவின்‌ படைப்புகள்‌ 
ஊடகங்களில்‌ இறையன்புவின்‌ பங்களிப்பும்‌ பணியும்‌ 
வெ.இறையன்பு படைப்புகளில்‌ திருக்குறள்‌ சிந்தனைகள்‌ 
வெ.இறையன்பு படைப்புகளில்‌ மேலாண்மைச்‌ சிந்தனைகள்‌ 


வெ.இறையன்பு படைப்புகளில்‌ பெண்கள்‌ 


. வெ.இறையன்பு படைப்புகளில்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகள்‌ 


. வெ.இறையன்பு படைப்புகளில்‌ உருவமும்‌ உத்திகளும்‌ 


இறையன்பு படைப்புகளில்‌ இலக்கிய ஆளுமை. 


நுணைநுற்பட்டியல்‌ 


310 


துணைநறற்பட்டியல்‌ 
முதன்மை ஆதாரங்கள்‌ 
1. இறையன்பு, வெ., _ அழகோ அழகு, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 


முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1999. 


ச்‌ _ ஐ.ஏ.எஸ்‌. தேர்வும்‌ 
அண்குமுறையும்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2004. 


த, _ ஐ.ஏனஸ்‌. வெற்றிப்படிக்கட்டுகள்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
முதற்பதிப்பு, ஜுன்‌ 2005. 


A _ முகத்தில்‌ தெனித்தச்‌ சாரல்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
இரண்டாம்‌ பதிப்பு, ஜனவரி 2007. 


DE _ பூபானத்திற்கொரு புல்லாங்குழல்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
இரண்டாம்‌ பதிப்பு, ஜனவரி 2007. 


0. _ அரிதாரம்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
நான்காம்‌ பதிப்பு, மார்ச்சு 2008. 


ம = _ கிருப்பாவைத்திறன்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 
முதற்பதிப்பு, 2008. 


8. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


இறையன்பு, வெ. 


311 


வைகை மீன்கள்‌, 

விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 

முதற்பதிப்பு, செப்டம்பர்‌ 2009. 


சிற்பங்களைச்‌ சிதைக்கலாமா?, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2009. 


பூனாத்தி, 

விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 
முதற்பதிப்பு, ஏப்ரல்‌ 2009. 


சறுக்குமரம்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 
முதற்பதிப்பு, 2009. 


பத்தாயிரம்‌ மைல்‌ பயணம்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

2010. 


வாய்க்கால்‌ மீன்கன்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்பதிப்பு, டிசம்பர்‌ 2010. 


சாகாவரம்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

மூன்றாம்‌ பதிப்பு, ஜுன்‌ 2010. 


நெஞ்சைத்‌ தொட்டதும்‌ சுட்டதும்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 

முதற்பதிப்பு, மே 2012. 


16. இறையன்பு, வெ., 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


312 


அவ்வுலகம்‌, 

உயிர்மை பதிப்பகம்‌, 
சென்னை, 

முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 2011. 


வாழ்க்கையே ஒரு வழிபாடு, 
விஜயா பதிப்பகம்‌, 

கோவை, 

எட்டாம்‌ பதிப்பு, பிப்ரவரி, 2012. 


ஓடும்‌ நதியின்‌ ஓசை, (முதல்பாகம்‌) 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஆறாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


ஓடும்‌ நதியின்‌ ஓசை, 
(இரண்டாம்‌ பாகம்‌) 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஐந்தாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


ஆத்தங்கரை ஓரம்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

பதினான்காம்‌ பதிப்பு, 

டிசம்பர்‌ 2012. 

மென்காற்றில்‌ விளனைககமே, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


எப்போதும்‌ இன்புற்றிருக்க, 
விகடன்‌ பிரசுரம்‌, 

சென்னை, 

ஐந்தாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


ஏழாவது அறிவு (முதல்யாகம்‌), 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


24. இறையன்பு, வெ., 


25. 


26. 


21: 


28. 


29. 


30. 


31. 


313 


ஏழாவது அறிவு (இரண்டாம்‌ 
பாகம்‌), 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


ஏழாவது அறிவு (மூன்றாம்‌ பாகம்‌), 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


உள்ளொளனிப்‌ பயணம்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, அக்டோபர்‌ 2012. 


படிப்பது; சுகமே!, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, செப்டம்பர்‌ 2012. 


சின்னச்சின்ன மின்னல்கள்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 

கோவை, 

நான்காம்‌ பதிப்பு, ஜனவரி 2013. 
பணிப்‌ பண்பாடு, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

நான்காம்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2013. 


உன்னோடு ஒரு நிமிஷம்‌, 
விகடன்‌ பிரசுரம்‌, 

சென்னை, 

ஏழாம்‌ பதிப்பு, ஆகஸ்ட்‌, 2013. 


வேடிக்கை மனிதர்கள்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 
கோவை, 
பனிரெண்டாம்‌ பதிப்பு, 
பிப்ரவரி, 2015. 


32. இறையன்பு, வெ., 


33. 


34. 


35. 


36. 


துணைமை ஆதாரங்கள்‌ 


37. அண்ணா, அறிஞர்‌, 


38. அண்ணாமலை, இ., 


39. அப்துல்‌ ரகுமான்‌, 


சகுயமரியாகை, 

நேசம்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 

முதற்பதிப்பு, மார்ச்சு 2015. 


துரோகச்‌ சுவடுகள்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

நான்காம்‌ பதிப்பு, ஜுலை 2015. 


நரிப்பல்‌, 

நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

ஆறாம்‌ பதிப்பு, ஜனவரி 2016. 


சின்னச்சின்ன வெளிச்சங்கள்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 

பத்தாம்‌ பதிப்பு, ஏப்ரல்‌ 2017. 


314 


பூபாளத்திற்கொரு புல்லாங்குழல்‌, 


நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 
ஜனவரி 2007. 


நம்மை மேம்படுத்தும்‌ 
எஏஎண்ணங்கன்‌, 

பாரதி பதிப்பகம்‌, 
சென்னை, 1999. 


கீரியா தற்கால தமிழ்‌ அகராகி, 
இந்திய மொழிகளின்‌ மைய 


நிறுவனம்‌, 
மைசூர்‌, 2000. 


ஆலரபனை; 
நேஷனல்‌ பப்ளிக்கேஷன்‌, 
சென்னை. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


அரங்க சுப்பையா, 


அருள்ராஜ்‌, வே.சா., (ப.ஆ., 


அன்னிதாமசு, 


ஆனந்தம்‌, ந., 


இமாம்‌ முகமதுபின்‌ 


இஸ்மாயில்‌,அல்முகாரி, (ப.ஆ.., 


இராதா செல்லப்பன்‌, 


இராமநாதன்‌, ஆறு., 


315 


இலக்கியத்‌ திறனாய்வு இசங்கள்‌, 
கொள்கைகள்‌, 

பாவை பபளிகேஷன்ஸ்‌, 
சென்னை, 

ஆப.ப,, 2007. 


தமிழியல்‌, 
ஆராய்ச்சித்‌ தொகுதி, நியூவிஷன்‌, 
தஞ்சாவூர்‌, 2010. 


இலக்கியவியல்‌ கோட்பாடும்‌ 
அணுகுமுறையும்‌, 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை, 1998. 


கண்ணகாசனின்‌ கவிதை நமை, 
மதுமதி வெளியீடு, 
திருச்சிராப்பள்ளி, 1989. 


இந்தியாவின்‌ சில அடிப்படைப்‌ 
ரிரச்சினைகள்‌, 

வன்னிமயில்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2007. 


ஷகிஹல்‌ முகாரி, 
இரண்டாம்‌ பாகம்‌, 
ஏழாம்‌ பதிப்பு, 
சென்னை. 


மொழியியல்‌, 
கவிதை அமுதம்‌ வெளியீடு, 
திருச்சி, 2008 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ காட்டும்‌ 
தமிழர்‌ வாழ்வியல்‌, 

மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 

மறுபதிப்பு, 1997. 


48 


49 


. இராம லட்சுமணன்‌, (ப.ஆ, 


. இராமலிங்கம்‌, மா. 


௦0. 


91. 


52. 


93. 


94. 


இராமையா பிள்ளை, நா., 


உதயமூர்த்தி, எம்‌.எஸ்‌., 


55. 


ஆத்திச்சூடி, 
உமா பதிப்பகம்‌, 
சென்னை, 1994. 


நாவல்‌ இலக்கியம்‌, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, 
முதற்பதிப்பு, 1972. 


புதிய உரைநடை, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை, 
முதற்பதிப்பு, 1972. 


சங்க இலக்கியங்கள்‌ மூலமும்‌ 
உரையும்‌, 

வர்த்தமானன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை. 


ஏண்ணங்கள்‌, 

கங்கை புத்தக நிலையம்‌, 
சென்னை, 

செப்டம்பர்‌ 2007. 


அர்த்தமுள்ள இந்துமதம்‌, 
வானதி பதிப்பகம்‌, 
சென்னை, 1991. 


அந்தி சந்தி அர்த்த ஜாமம்‌, 
கண்ணதாசன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 1992. 


திரையிசைப்‌ பாடல்கள்‌ (முதல்‌ 
தொகுதி), 

வானதி பதிப்பகம்‌, 

சென்னை, 1992. 


316 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


கண்ணதாசன்‌, 


கமலா கந்தசாமி, 


கம்பர்‌, 


கல்யாணதாசன்‌, 


கன்‌ஃபூஷியஸ்‌ மெர்வின்‌, 


கிருட்டிணய்யர்‌, ஆர்‌. 


கைலாசபதி, ௧. 


சக்திவேல்‌, ௧., 


கண்ணதாசன்‌ கவிகைகளன்‌, 
வானதி பதிப்பகம்‌, (ஐந்தாம்‌ 
தொகுதி), 

சென்னை, 1994. 


கவிதைகன்‌, 
கண்ணதாசன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, பிப்ரவரி 2005. 


வாழ்க்கை அது நம்‌ கையில்‌, 
நர்மதா பதிப்பகம்‌, 
சென்னை, 2003. 


கம்ப ராமாயணம்‌, 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 

சென்னை, 1991. 


பாரதிதாசன்‌ பாடல்கள்‌, 
பாவை பப்ளிகேஷன்ஸ்‌, 
சென்னை. 


நம்பிக்கை நம்மிடமே, 
குமரன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2002. 


மரணத்‌ தண்டனைக்கு மரண 
கண்டனை, 

சோக்கோ வாசகர்‌ வட்டம்‌, 
மதுரை. 2003. 


தமிழ்‌ நாவல்‌ இலக்கியம்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ 


சென்னை, 1977. 


தமிழ்மெர(ழி வரலாறு, 
மணிவாசகர்‌ பதிப்பம்‌, 
சென்னை, 2012. 


317 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


சாமி சிதம்பரனார்‌, 


சிங்கார வடிவேலன்‌, அர.,, 


சிவதம்பி, கா., 


சிவம்‌, சுகி., 


சீனிவாசன்‌, ரா., 


சுந்தர ஆவுடையப்பன்‌, 


சுப்பிரமணியன்‌, ச.வே., 


318 


இலக்கியம்‌ என்றால்‌ என்ன? 
இலக்கிய நிலையம்‌, 
சென்னை, 1994. 


சங்க இலக்கிய உவமைகள்‌ 
திறனாய்வு, 

பழநியப்பன்‌ பதிப்பகம்‌, 
முதற்பதிப்பு, 1986. 


தமிழில்‌ சிறுகதையின்‌ தோற்றமும்‌ 
வளர்ச்சியும்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 


சென்னை. 


சிந்தனை முத்தரக்கன்‌, 
சுகி புக்ஸ்‌, 
சென்னை, 2007. 


வெற்றி நிச்சயம்‌, 
சுகி புக்ஸ்‌, 
சென்னை, 2008. 


மொழியியல்‌, 
அணியகம்‌, 
சென்னை, 1960. 


னியவை இனியவை 
றையன்பு, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
சென்னை, 2012. 


இறையன்புவின்‌ சிந்தனை வானம்‌, 


நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 


சென்னை, 2012. 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2007. 


74. 


75. 


76. 


77. 


சுப்பிரமணியன்‌, ச.வே., 


சுரதா கல்லாடன்‌, 


சுவாமி ஆசுதோஷானந்தர்‌, 


சேசாசலம்‌, சோ., 


78. 


. ஞானசம்பந்தன்‌, அ.ச, 


. ஞானசம்பந்தன்‌, அ.ச. 


. சாந்தா ஆப்தே, ந., 


319 


பரிபாடல்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2009. 


பாரதியரார்‌ கவிதைகள்‌, 
சித்ராலயப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2012. 


பிருறதாரண்யக உயநிடகம்‌, 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ அச்சகம்‌, 
சென்னை. 


அரிஸ்டாட்டில்‌ வாழ்வும்‌ வாக்கும்‌, 
குட்புக்ஸ்‌ பப்ளிகேஷன்ஸ்‌, 
சென்னை, 1999. 


ஜே.கே.யின்‌ நம்மை மேம்படுத்தம்‌ 
எண்ணங்கள்‌, 

பாரதி பதிப்பகம்‌, 

சென்னை, 1992. 


இலக்கியக்‌ கலை, 
திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்கழகம்‌, 


சென்னை, 1984. 


சேக்கிழார்‌ பெருமான்‌ அருளிய 
திருத்தொண்டர்‌ புராணம்‌, 
ரெரியபுராணம்‌, 

உதயம்‌ மறுதோன்றி அச்சகம்‌, 
சென்னை, 1993. 


தமிழ்‌ சிறுகதைகளில்‌ கரந்தியத்‌ 
தாக்கம்‌, 

செந்தில்‌ முருகன்‌ வெளியீடு, 
மதுரை. 

முதற்பதிப்பு, டிசம்பர்‌ 1988. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


சிவஞானம்‌, ம.பொ.சி. 
தஞ்சை தமிழ்ப்‌ 


பல்கலைக்கழகம்‌, 


தண்டபாணி, துரை, (௨.ஆ., 


தண்டியார்‌, 


தமிழண்ணல்‌, 


தனராசன்‌, நா., 


திருஞானசம்பந்தம்‌, ச., (௨.ஆ., 


திருஞானசம்பந்தம்‌, ச., (௨.ஆ., 


320 


தமிழர்‌ கண்ட காந்தி, 
பூங்கொடி பதிப்பகம்‌, 
முதற்பதிப்பு, சென்னை. 


வாழ்வியற்‌ கலைக்களஞ்சியம்‌, 
தொகுதி பதினொன்று, 
தஞ்சாவூர்‌. 


நீதி நூல்கள்‌ மூலமும்‌ உரையும்‌, 
உமா பதிப்பகம்‌, 
பன்னிரெண்டாம்‌ பாகம்‌, 

2009. 


தண்டியலங்காரம்‌, 
கழக வெளியீடு, 
முதற்பதிப்பு, 
சென்னை, 1971. 


தொல்காப்பியம்‌ பொருளகிகாரம்‌, 
(தொகுதீ-3), 

மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
மூன்றாம்‌ பதிப்பு, 

சென்னை, 2009. 


பிரபஞ்சனின்‌ புதியக்கலை, 
காந்தி பதிப்பகம்‌, 
தஞ்சாவூர்‌, 2004. 


தண்டியலங்காரம்‌ தெளிவுரை, 
கதிர்‌ பதிப்பகம்‌, 
திருவையாறு, மு.ப., 2007. 


நன்னூல்‌ சொல்லகிகாரம்‌- 
காண்டிகை உரை, 

கதிர்‌ பதிப்பகம்‌, 
திருவையாறு, 2008. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ 


திருமலை, ம., 


திருமூலர்‌, 


திருவருட்பா, 


தெய்வ சிகாமணி, கீதா, 


தோத்தாரி, எஸ்‌., 


நீதிவாணன்‌, ஜெ., 


நெடுஞ்செழியன்‌, 


நுஃமான்‌, எம்‌.ஏ., 


221 


கிருக்கடம்பூர்க்‌ கரக்கோயில்‌ 
ஐந்தாம்‌ திருமுறை 
திருக்குறுந்தொகை; 
ஸ்ரீகைலாஷ்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2006. 

தமிழ மலையாள நாவல்கள்‌- 
ஒப்பாய்வு, 

காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, 1987. 


திருமந்திரம்‌, 
சைவசித்தாந்த பதிப்பகம்‌, 
திருநெல்வேலி. 


ஊரன்‌ அடிகள்‌ உரை, 
சபா நாயகம்‌ அச்சகம்‌, 
சிதம்பரம்‌. 


உங்கள்‌ உயர்வு உங்கள்‌ கையில்‌, 
திருவரசு புத்தக நிலையம்‌, 
சென்னை, 1998. 


சோசலிச எகரர்த்தவாகத்கின்‌ 
அடிப்படையில்‌ -ஓஒர்‌ அறிமுகம்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 


சென்னை, 1992. 


நடையியல்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சிதம்பரம்‌, 1983. 


சூழலியல்‌-ஓர்‌ அறிமுகம்‌, 
சவுத்‌ ஏசியன்‌ புக்‌ ஹவுஸ்‌, 
முதற்பதிப்பு, 


சென்னை, 1993. 


மொழியும்‌ இலக்கியமும்‌, 
யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்கழக 
வெளியீடு, 


யாழ்ப்பாணம்‌, 1985. 


222 


99. பக்தவத்சலபாரதி, _ பண்பாட்டு மானிடவியல்‌, 
மணிவாசகப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 1999. 


100 பசுமைக்குமார்‌, _ கன்னம்ரபிக்கை டானிக்‌, 
அரும்பு பதிப்பகம்‌, 
சென்னை, 1999. 


101. பசுமைதேவன்‌, _ நாலடியார்‌ மூலமும்‌ உரையும்‌, 
சுப்ரா அச்சகம்‌, 
சென்னை, 2012. 


102 பத்மதேவன்‌, _ நாலடியார்‌ மூலமும்‌ உரையும்‌, 
சுப்ரா பதிப்பகம்‌, 
மே, 2012. 

103 பாரதிதாசன்‌, _ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, 


மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
மறுபதிப்பு, சென்னை, 2010. 


104 பாரதியார்‌, _ பரரதியார்‌ கவிதைகள்‌, 
உமா பதிப்பகம்‌, 
முதற்பதிப்பு, 
சென்னை, 1997. 


105 பாலச்சந்திரன்‌, _ இலக்கியத்‌ தீறனாய்வு, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 


சென்னை, 1986. 


106 பாலசுப்பிரமணியன்‌, சிற்பி, _ பழந்தமிழர்‌ வாழ்வில்‌ 
மனிதநேயம்‌, 
பண்டைத்‌ தமிழரின்‌ பண்பாட்டுத்‌ 
தளங்கள்‌, 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 
சென்னை, 1959. 


107. பாநு, 2 ஆங்கிலம்‌ பழமெரழிக்க 
இணையான தமிழ்ப்‌ பழமொழி, 
சுரா காலேஜ்‌ ஆஃப்‌ காம்படிஷன்‌, 
சென்னை, 2005. 


323 


108 பிச்சமுத்து, ந., _ திறனாய்வும்‌ தமிழ்‌ இலக்கியக்‌ 
கொள்கைகளும்‌, 
சக்தி புத்தக நிலையம்‌, 
நான்காம்‌ பதிப்பு, 
சென்னை, 1998. 


109 பிரபாகரி, _ படைப்பிலக்கியம்‌, 
மோகன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 1987. 


110. புதுமைப்பித்தன்‌, _ புதுமைப்பித்தன்‌ திரையிசைப்‌ 
பாடல்கள்‌, 
வானதி பதிப்பகம்‌, 
சென்னை, 2002. 


111. புலியூர்க்கேசிகன்‌, (௨.ஆ.., _ திருக்குற்றாலக்‌ குறவஞ்சி, 
மணிவாசகர்‌ அச்சகம்‌, 
சென்னை, 2009. 


112. பெங்குவின்‌, _ பெங்குவின்‌ சமூகவியல்‌ அகராகி, 
மதுரை பல்கலைக்கழகம்‌, 
1967. 

113. மதியழகன்‌, மா. _ மலேசியத்‌ தமிழ்‌ நாவல்கள்‌ ஓர்‌ 
அறிமுகம்‌, 


ப்ரீத்‌ வெளியீட்டகம்‌, 
காரைக்கால்‌, 1988. 


114. மறைமலை, சி.இ., a இலக்கியமும்‌ மார்க்சியமும்‌, 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 1991. 


115. மாணிக்கம்‌, நா. _ மு.மேத்தரவின்‌ புகக்கவிதைச்‌ 
சாதனைகள்‌, 
குகன்‌ பதிப்பகம்‌, மன்னார்குடி, 
திருவாரூர்‌ மாவட்டம்‌.. 


116. 


117. 


118. 


119. 


120 


121. 


122 


123 


மாணிக்கம்‌, அ., (௨.ஆ., 


மாணிக்கவாசகன்‌, நா., (௨.ஆ., 


மீனாட்சி முருகரத்தினம்‌, 


முத்துமோகன்‌, 


முத்துலக்குமி, வே, 


மெய்யப்பன்‌, ச., (ப.ஆ.., 


324 


திருமந்திரம்‌ மூலமும்‌ 
கெளிவுரையும்‌, , 
வர்த்தமானன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2010. 


புறநாறைறு, 

சங்க இலக்கியங்கள்‌ மூலமும்‌ 
உரையும்‌, 

வர்த்தமானன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2010. 


பரிபாடல்‌, 

சங்க இலக்கியங்கள்‌ மூலமும்‌ 
உரையும்‌, 

வர்த்தமானன்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, 2010. 


தொல்காப்பியம்‌, 

உமா பதிப்பகம்‌, 
சென்னை, 

இரண்டாம்‌ பதிப்பு, 2010. 


கல்கியின்‌ சிறுககைக்கலை, 
சர்வோதயா இலக்கியப்‌ பதிப்பகம்‌, 
மதுரை, 1976. 


ஐரோப்பியத்‌ தத்துவங்கள்‌, 
காவ்யா பதிப்பகம்‌, 
பெங்களூர்‌, 

முதற்பதிப்பு, 2000. 


பண்பாட்டுச்‌ சிந்தனைகள்‌, 
காந்திப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை. 

பாரதியார்‌ கவிகைகள்‌, 
தென்றல்‌ நிலையம்‌, 
சிதம்பரம்‌, 2013. 


124 


125 


126 


127. 


128 


129 


130 


131. 


132 


மேத்தா, மு., 


மோகன்‌, இரா., (௨.ஆ., 


ராவ்‌, பி.எஸ்‌., 


ராஜன்‌, ஜே., 


வரதராசனார்‌, மு., (௨.ஆ., 


வரதராசன்‌, மு., 


வில்வபதி, கோ., 


விஸ்வநாதன்‌, வ.நா., 


325 


அவர்கள்‌ வருகிறார்கள்‌, 
நர்மதா பதிப்பகம்‌, 
சென்னை, ஜுன்‌ 1986. 


திருக்குறள்‌ பொக்கிஷம்‌, 
மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்கழகம்‌, 
மதுரை, 2002. 


புத்தகங்களின்‌ கண்ட புதையல்‌, 
நர்மதா பதிப்பகம்‌, 
சென்னை, 1999. 


தாயுமானவர்‌ பாடல்கள்‌ மூலமும்‌ 
உரையும்‌, 

கவிக்குயில்‌ அச்சகம்‌, 

சென்னை, 1994. 


தீருக்குறன்‌, 
தாமரை பதிப்பகம்‌, 
சென்னை. 


இலக்கியத்திறன்‌, 
பாரி நிலையம்‌, 
சென்னை, 1996. 


தீருக்குறள்‌ தெளிவுரை, 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 

சென்னை, 2001. 


நன்னூல்‌ மூலமும்‌ உரையும்‌, 
பழனியப்பா பதிப்பகம்‌, 
சென்னை, 

மூன்றாம்‌ பதிப்பு, 2012. 


மனித உரிமைகன்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, 
மதுரை. 


133 வீரமணி, கீ., 


134 வேணு, மு., 


135 ஜெயகாந்தன்‌, 


அகராதி 


1. கதிர்வேற்பிள்ளை 


கெளமாரீஸ்வரி (ப.ஆ, 


2. கந்தையா, ந.சி. 


326 


வாழ்வியற்‌ சிந்தனைகள்‌, 
பெரியார்‌ சுயமரியாதை பிரச்சார 


நிறுவன வெளியீடு, சென்னை. 


சிந்தனைத்‌ களிர்கள்‌, 
விஜயா பதிப்பகம்‌, 
கோயம்புத்தூர்‌, 
முதற்பதிப்பு, 2007. 


பாரீசுக்குப்‌ போர்‌, 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, 
மதுரை, 1963. 


தமிழ்மெழி அகராகி, 
சாரதா பதிப்பகம்‌, 
சென்னை, 

பத்தாம்‌ பதிப்பு, 2016. 


செந்தமிழ்‌ அகராதி, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை, 

மறுபதிப்பு, 1999. 


327 


ஆங்கில நூல்கள்‌ 


3. Earlheabans Gertude J.Selzick — Major Social Problems, 
Row, P.H.World University, 
Encyclopedia, 
WAA Bridged, Volume, 
B.Boo Inc. Washington. 


4. Edmund Fuller, — Man in Modern Fiction, 
New Tenden, 
Shokheld Horst, 
Fren Ed., New York, 1976. 


5. Merrian Weister, Inc., — Webster’s Ninth New Collegiate 
Publishers, Dictionary, 
Springs Field, 
Massachusetts, 
USA, 1987. 


6. Encyclopedia, — The Oxford English Mini 
Dictionary, 
Fourth Edition. 


